மனை நூல் 

நால் 


ச.வே கம்பிரமணியன் 
த . 


பாதும் ஊடு 


INTERNATIONAL 


0.0.C 


- 


மனை 
நூல் 
( ஆ ) 


அமுதோன் 


பதிப்பாசிரியர் 


பூ.சுப்பிரமணியம் 


யாவரும் 


கேளிர் 


STUDIES 


INSTITUTE 


OF TAMIL 


மனை நூல் 


பதிப்பாசிரியர் 
பூ . சுப்பிரமணியம் 


பாவரும் 


அதும் வைகோ 


கேளில் 


SZERNATIOHAL 


STUDIES 


INSTITUTE 


OF TAMIL 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


International Institute of Tamil Studies 


அடையாறு- சென்னை -600 020 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the book 


Mapai Nol 


Editor 


P. Subramaniam 
International Institute 
of Tamil Studies 


Publisher 


International Institute 
of Tamil Studies , 
Adaiyaru , 
Madras- 600 020 . 


Publication Number 


32 


Language 


Tamil 


Edition 


First 


Date of Publication 


March , 1981 


Paper used 


18 kg . Hindustan Ptg . 


Size of the book 


21 x 14 Cms . 


Printing Types used 


10 , 12 , 18 points 


No. of copios printed 


1200 


Number of pages 


LIV + 300 


Price 


15 / = ( Fifteen only ) 


Printers 


Novel Art Printers 
137 , Jani Jan Khan Rd 
Madras - 600 014 
Phone : 82731 


Binding 


Card Board 


Artist. 


Amudhone 


Subject 


On House Construction 


முன்னுரை 


மனித 


டாக்டர் ச . வே . சுப்பிரமணியன் 

இயக்குநர் , 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 

அடையாறு , சென்னை - 600 020 . 
தமிழர் எல்லாச் செயல்களையும் நன்கு சிந்தித்துச் செய்த 
னர் என்பதை நம் பழங்கால நூல்கள் அனைத்தும் காட்டு 
கின்றன . அவற்றுள் மனை நூல் பற்றிய ஒன்று . 

வாழ்க்கையின் நாகரிக வளர்ச்சியை , வீடுகட்டி 
மனிதன் வாழ்ந்தது நிரூபிக்கின்றது . தமிழர் வீடுகட்டும் போது , 
நல்ல இடத்தைத் தேர்ந்தெடுத்தனர் ; நல்ல மரத்தைத் தேர்ந் 
தெடுத்தனர் ; நல்ல நாள் பார்த்துக் கட்டத் தொடங்கினர் . 

தமிழ் நாட்டிலிருந்து தேக்கு மரம் பல நாடுகளுக்கும் 
சென்றதற்கு அடிப்படைக் காரணம் , தமிழர் வீடுகட்டுவதில் 
சிறந்த மரத்தைத் தேர்ந்தெடுத்தது தான் என்பது தெளிவா 
கிறது . நல்ல மரங்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதைப் 
பற்றித் தமிழர் , தெளிவாக , அனுபவ அறிவின் வாயிலாக 
உணர்ந்திருந்தனர் என்பதை , நம் மனை நூல் சாத்திரங்கள் 
நமக்கு உணர்த்துகின்றன. 

பெரும்பான்மையும் நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழர் 
களின் செயல்கள் அமைந்த காரணத்தால் , அவர்களுடைய 
நம்பிக்கைகள் சோதிட சாத்திரங்களின் வாயிலாக நமக்குத் 
தெரிகின்றன . மனை நூல் சாத்திரங்கள் சோதிட அடிப்படையில் 
அமைந்துள்ளன . அவை அவர்களுடைய நம்பிக்கையைக் காட்டு 


கின்றன . 


. 


. 


நிலத்தைச் சோதித்துத் தேர்ந்தெடுத்தல் , மரங்களைத் 
தேர்ந்தெடுத்தல் , ஒரு வீட்டின் நீள அகலங்கள் , ஒரு அறையின் 
நீள அகலங்கள் , சமையல் அறை இருக்கவேண்டிய 

இடம் 
படுக்கை அறை அமைக்கவேண்டிய இடம் , விருந்தினர் அறை 
கல்வி அறை போன்றவற்றை அமைக்கவேண்டிய இடம் , கிணறு 
தோண்ட வேண்டிய இடம் , மாட்டுத் தொழுவம் , குப்பைக்குழி 
ஆகியவை அமைக்கவேண்டிய இடம் , கழிவுநீரை அப்புறப் 
படுத்தும் திசை ஆகியவற்றைத் தேர்ந்தெடுக்கும் 

முறை 
போன்றவைகளை எல்லாம் தமிழர் தெளிவாக உணர்ந்திருந் 
தனர் என்பதை இம் மனை நூல் காட்டுகிறது . இவை யாவும் 
தமிழர்களின் அறிவியல் பூர்வமான எண்ணங்களை நமக்கு 
உணர்த்துகின்றன . 


இந்நூலைப் போற்றிப் பாராட்டுவதனால் நம்முடைய 
மூதாதையர்களைப் போற்றிப் பாராட்டுகின்றோம் ; அவர் 
களுடைய இறை அறிவு காரணமாக அமைந்த அறிவியல் 
அறிவை நாம் தெளிவாகத் தெரிந்து கொள்ளுகின்றோம் ; 
அவர்கள் அனுபவ அறிவைப் பயன் படுத்தி நம் நல்வாழ்வை 
அமைத்துக் கொள்ளுகின்றோம் என்பன உறுதியாகின்றன . 


னும் 


இதுவரை சில மனை நூல்கள் வெளிவந்துள்ளன . இருப்பி 

சுவடி இயல் கல்வியின் ஆழத்தை நன்கு உணர்த்தும் 
நோக்கத்தில் முயன்று , சுவடிகளை ஆழ்ந்து நோக்கி , 
திரு . பூ . சுப்பிரமணியம் அவர்கள் வெளிக்கொணரும் இந்நூல் 
மூன்று சுவடிகளை அடிப்படையாகக் கொண்டுள்ளது . ஆயினும் 
18 சுவடிகளை ஒப்பு நோக்கி இந்நூல் அமைக்கப்பட்டுள்ளது . 

சிறந்த முறையில் நுணுகிப் பார்த்து மூலப்பகுதி பதிப் 
பிக்கப்பட்டுள்ளது . திருத்தம் செய்யப்பெற்ற தொடர்களும் , 
திருத்தம் செய்யப்பெறாத தொடர்களும் தொகுத்துக் காட்டப் 
பட்டுள்ளன . தனித்தனியாகக் கணக்கிட்டு அறியவேண்டிய 
மனைப் பொருத்தங்கள் திரட்டித் தரப்பட்டுள்ளன . இந்நூல் 12 
தலைப்புகளில் பிரித்துப் பதிப்பிக்கப்பட்டு எளிமையாக்கப் 
பட்டுள்ளது . பதிப்புச் செய்திகள் அனைத்தும் சுருக்கமாக 
அடங்கிய பதிப்புரை மிகவும் பயன் தரத்தக்க ஒன்றாகும் . 
இந்நூல் எல்லா வகையிலும் தமிழருக்குப் பயன்படும் என்று 
நம்புகிறேன் . 

பலவகையாலும் முயற்சி செய்து , எல்லா வகையிலும் 
தமிழருக்குப் பயன்படும் முறையில் அமைத்து இந்நூலைப் 
பதிப்பித்து வெளிக்கொணர்ந்த திரு . பூ . சுப்பிரமணியம் அவர் 
களைப் பாராட்டுகிறேன் ; போற்றுகிறேன் . 

இந்நிறுவனத்தின் ஆக்கப்பணிகள் அனைத்திற்கும் ஊக்கம் 
தருகின்ற மாண்புமிகு கல்வி அமைச்சர் , செ . அரங்கநாயகம் 
அவர்களுக்கு என்றும் நன்றி உடையேன் . 

இந்நூலினைச் சிறப்புற அச்சிட்டுத் தந்த நாவல் ஆர்ட் 
அச்சக உரிமையாளர் கவிஞர் . நாரா நாச்சியப்பன் அவர்களுக்கு 
என்றும் நன்றி உடையோம் . 


சென்னை .600 020 


அன்பன் 
ச . வே . சுப்பிரமணியன் 


7-4-1981 


பதிப்புரை 


ஆதிமனிதன் 

இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை மேற்கொண்டவன் 
ஆதி மனிதன் . பல இடத்திற்கும் சென்று உணவு தேடினான் . 
தேவை முடிந்தபின் அங்கேயே தங்கினான் . தொடர்ந்து 
சென்றான் . இவ்வாறு திரிந்தே வாழ்ந்தான் . வெயிலின் 
கொடுமை உணர்ந்தான் ; மர நிழலில் ஒதுங்கினான் . மழையின் 
கடுமை உணர்ந்தான் ; மரப்பொந்துகள் , கற்குகைகளில் தங்கி 
னான் . கொடிய விலங்குகளிடமிருந்து தப்ப மரக்கிளைகளைப் 
புகலிடமாக்கிக் கொண்டான் . 

சுவை பல கண்டான் . அச்சுவைப் பொருள்களை உற்பத்தி 
செய்யத் தொடங்கினான் . அத்தொழிலே பயிர்த் தொழிலா 
யிற்று . செயற்கை வாழ்க்கை தொடங்கிற்று . எங்கு சென்று 
திரிந்தாலும் தான் பயிரிட்டுள்ள இடத்திற்குத் திரும்பவேண்டிய 
நிலை ஏற்பட்டது " அவ்விடத்தில் தங்க வேண்டியதாயிற்று 
வெயிலுக்கும் மழைக்கும் ஏற்ற இடம் அமைக்க வேண்டிய 
அவசியம் ஏற்பட்டது . கொடிய விலங்குகளால் அழிவு ஏற் 
படாதவாறு அவ்விடத்தை அமைக்க வேண்டிய அவசியமும் 
ஏற்பட்டது . இந்நிலையின் வளர்ச்சியே இன்றைய மாட 
மாளிகைகள் . 


வீடும் வாழ்க்கையும் 

மரக்கிளைகளில் அமைக்கப்பட்ட பரண்களில் தொடங்கி , 
இன்றைய பல அடுக்கு மாளிகைவரை வளர்ந்துள்ள நிலையை 
நோக்க , வீட்டின் அவசியத்தை மனிதன் எவ்வாறு உணர்ந்திருக் 
கிறான் என்பதை அறியமுடியும் . 


vi 


வீடுகட்டி வாழத்தொடங்கிய மனிதன் பலருடன் சேர்ந்து 
வாழத் தலைப்பட்டான் . ஒரே வட்டாரத்தில் பல வீடுகள் 
தோன்றின . நிலையான வாழ்க்கை ஏற்பட்டது . ஒருவர் அடை 
யும் நன்மை தீமைகள் பிறரால் அறியப்பட்டன . ஒருவர் பெறும் 
இன்ப துன்பங்களில் பிறரும் பங்குகொள்ளத் தலைப்பட்டனர் . 

இந்த நிலையில் தங்கள் பகுதியில் புதியதாக வீடுகட்டிக் 
சொண்டு குடிவந்தவர்களைப் பிறர் அக்கறையுடன் கவனித் 
தனர் . வேண்டும் துணை புரிந்தனர் . இவ்வாறே வாழ்க்கையில் 
ஒருவருக்கொருவர் துணையாக நின்றனர் . எனவே , ஒவ்வொரு 
வருக்கும் ஏற்படும் பலவகையான இன்ப துன்பங்களுக்கும் 
காரணம் கண்டனர் . அக்காரணங்கள் பலராலும் ஏற்றுக் 
கொள்ளப்பட பின் அவற்றிற்குப் பரிகாரங்களும் 

காணப் 
பட்டன . இந்த நிலை வீடுகட்டுவதிலும் குடியேறுவதிலும் கூட 
வளர்ந்தது . 
வாழ்க்கை வேறுபாடுகளை உணர்தல் 

பலர் பலகாலத்திலும் ஒவ்வொரு இடத்தைத் தேர்ந் 
தெடுத்து அவரவர் விருப்பம் போல வீடுகட்டத் தொடங்கிய 
தைக் கண்டார்கள் . அவ்வீடுகளில் , 

1. ஒன்றிரண்டு அரைகுறையாக நின்று விட்டன . 
2. ஒன்றிரண்டில் - வீட்டைக் கட்டத் தொடங்கியவர்கள் 

வேறு இடம் செல்லவேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது . 


3 . 


சில வீடுகள் முழுமை பெற்றன ; குடி புகுந்தனர் . 
ஆனால் ஒரு வீட்டில் குடும்பத்தலைவன் பலநாள் 
நோய்வாய்ப்பட்டான் . ஒரு வீட்டில் இல்லத் தலைவி 
இறந்துபட்டாள் . ஒரு வீட்டில் எந்நாளும் வறுமை 
காணப்பட்டது . ஒன்றில் இருந்த 

செல்வமெல்லாம் 
அழிந்தன . ஒன்றில் மக்கட்பேறு இல்லை . 


4. சில வீடுகள் நன்றாகக் கட்டப்பட்டன . அவற்றில் சீரும் 

சிறப்பும் நின்று நிலவின . சில வீடுகளில் மாடுகன்றுகள் 
பெருகி வளர்ந்தன . ஒருசில வீட்டார் பயிரிட்ட நிலத்தில் 

விளைவு பெருகியது . 
மக்கள் இவ்வாறான பல நிலைகளைப் பலகாலமும் பலகுடும்பங் 
களிலும் கண்டார்கள் . திரிந்து வாழ்ந்த வாழ்க்கையில் இவ் 


vii 


வாறான இன்பதுன்பங்களைக் கவனித்து அறியாத மக்களுக்கும் 
ஒருசேர வாழ்ந்த காலத்துப் பலருக்கும் ஏற்படும் பலவிதமான 
இன்ப துன்பங்கள் புதிய அனுபவத்தை உண்டாக்கின . 


சிந்தனை 

ஒரே இடத்தில் வாழ்கிறோம் . சிலர் வாழ்க்கையில் இன்பம் 
ஏற்படுகிறது ; பலர் வாழ்க்கையில் துன்பத்தைக் காணுகிறோம் . 
ஒரே வகையான மண்ணில் பயிர் செய்கிறோம் . சிலருடைய பயிர் 
நல்ல பலனைத் தருகிறது ; பலருடைய பயிர் நாசமடைகிறது . 
இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை அவர்கள் சிந்திக் 
கத் தொடங்கினார்கள் . 

அவ்விடத்தைத் தேடிவந்த நேரத்தை நினைத்தார்கள் . வீடு 
கட்டத் தேர்ந்தெடுத்த நிலத்தை உன்னிப்பாகக் கவனித் 
தார்கள் . வீடுகட்டத் தொடங்கிய காலம் , வாசற்கால் வைத் 
துள்ள இடம் , வைத்தநேரம் , வீட்டின் மேடு மூடி முடித்த நேரம் 
முதலியனவும் அவர்களால் கவனிக்கப்பட்டன . அவ் வீட்டில் 
குடிபுகுந்த நாள் கவனிக்கப்பட்டது . ஒவ்வொரு கட்டத்திலும் 
நிகழ்ந்த நிமித்தங்களும் கவனிக்கப்பட்டன . 


அனுபவ முடிவுகள் 


இறுதியாக அவர்கள் அவ்வீடுகளில் ஏற்பட்ட பலாபலன் 
களை முறையாகக் கவனிக்கத் தொடங்கினர்கள் . இதேபோல 
பயிர்த்தொழில் போன்றவற்றை மேற்கொள்ளும்போதும் இவை 
அனைத்தையும் உற்று நோக்கினார்கள் . ஒவ்வொன்றையும் 
காரண காரியங்களோடு ஒப்பிட்டுப் பார்த்தார்கள் . பலாபலன் 
களுக்கு ஏற்ற காரணங்கள் பலராலும் ஏற்கப்பட்டன . அவ் 
வனுபவச் செய்திகள் மக்களிடையே பரவத் தொடங்கின . 
அவற்றுள் நல்லனவற்றைத் தேர்ந்து மக்கள் தம் ஒவ்வொரு 
செயலிலும் 

அவற்றைப் பின்பற்றப் தொடங்கினார்கள் . 
மக்கள் வாழ்க்கையில் செல்வமும் வறுமையும் , மாடுகன்று 
களின் விருத்தியும் அழிவும் , பயிர் பச்சைகளின் விளைவும் 
சேதமும் , மகட்பேறும் மலட்டுத் தன்மையும் , பிணியும் அகால 
மரணமும் , நட்பும் பகையும் , பிறவனக நன்மை தீமைகளும் 
உயர்வு தாழ்வுகளும் தாங்கள் 

வாழும் வீட்டின் 
பினாலேயே வருகின்றன என்பதை 

முழுமையாக அவர்கள் 


+ 


அமைப் 


vill 


அனைவரும் உணர்ந்தார்கள் . அது முதல் அனைவரும் வீடு 
கட்டுவதில் பலர் அனுபவங்களையும் அறிந்து தங்கள் , தங்கள் 
வீடுகளை முறையாகக் கட்டத் தொடங்கினார்கள் . 


முடிவுகள் ஏட்டில் ஏறுதல் 

இந்த வரன் முறைகள் பலகாலம் வாய்வழி வழக்காற் 
றிலேயே இருந்துவந்தன . யாரோ ஒருவர் , ஏதோ ஒரு காலத்தில் 
இச் செய்திகளுக்கு வரிவடிவம் கொடுக்கத் தொடங்கினார் 
அதன்பயனே இன்று நம்மிடை உலவிவரும் மனையடி சாஸ்திரம் 
என்னும் சுவடிகள் . 

" தீதிலா மயனார் சொன்ன 

சிற்பசாஸ் திரமாம் நூலை 
நீதியாய்த் தமிழி னாலே 

நிலைபட உரைக்க லுற்றேன் 
என்னும் 

இந்நூலின் முதற்பா அடிகள் , இந்நூல் மயன் 
என்பவரால் எழுதப்பெற்ற வடமொழி நூலின் மொழிபெயர்ப்பு 
என்பதை உணர்த்துகின்றள. எனவே தமிழரிடையே 
மொழியாக வழங்கிவந்த இந்நூலின் செய்திகளுக்கு முதலில் 
வடமொழியில் வடிவம் கொடுக்கப்பட்டது என்பதை அறியலாம் . 
அல்லது மயன் எழுதிய நூலுக்கு முன் இருந்த இந்நூலின் தமிழ்ச் 
சுவடிகள் , அழிந்துபட்ட தமிழ்ச் சுவடிகளுள் இடம் பெற்று 
விட்டன என்று கொள்ளுவதும் பொருந்தும் . 
இந்நூல் மயன் 

என்பவரால் எழுதப்பட்ட மயமதம் 
என்னும் வடமொழி நூலின் மொழிபெயர்ப்பாகும் என்றாலும் , 
மயமதம் என்னும் நூலில் காணப்பெறும் 

காணப்பெறும் வீடுகட்டுதற்குரிய 
இலக்கணங்களைக் கூறும் பகுதிகள் மட்டுமே தொகுத்து மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளன . 

மயமதம் முழுமையும் இந்நூலுள் 
காணப்பெறவில்லை . 


வாய் 


மயமதமும் மனைநூலும் 

மயமதம் என்னும் நூலில் சொல்லப்பெறும் செய்திகளைத் 
தொகுத்துக்கூறி , நுதலிப்புகுதல் என்னும் உத்தியால் முதல் 
அத்தியாயத்தைத் தொடங்குகிறார் ஆசிரியர் . 

உஸ்து பிரகாரம் , பூ பரீட்சை , பூ பரிகிரஹம் என்னும் 
இரண்டாம் , மூன்றாம் , நான்காம் அத்தியாயங்களில் பூமியைச் 


சோதித்துத் தகுதி உள்ளதைத் தேர்ந்தெடுக்கும் முறைகள் கூறப் 
படுகின்றன . 

மனோபகரணம் என்னும் ஐந்தாம் அத்தியாயத்தில் 
பரமாணு முதலாக உள்ள அளவு முறைகள் எடுத்துக் காட்டப் 
படுகின்றன . 

திக்பரிச்சேதம் , பததேவதாவின்யாசம் , பலிகர்மவிதானம் 
எனப்பெறும் ஆறு , ஏழு , எட்டு ஆகிய அத்தியாயங்களில் திசை 
களைப் பிரித்தல் , சங்கு அமைத்தல் , அடிகளுக்குரிய தேவதை 
களை இறுத்துதல் , பூசை முதலிய 

பூசை முதலிய சடங்குகளைச் செய்தல் 
போல்வன கூறப்படுகின்றன . 

ஒன்பது முதல் பதினான்கு வரையிலுள்ள அத்தியாயங்கள் , 
கிராமம் , நகரம் , கோயில்கள் முதலியவற்றை அமைக்கும் முறை 
களைக் கூறுகின்றன . 

பதினைந்து முதல் பதினேழு முடிய உள்ள அத்தியாயங்கள் 
தூண்களின் எண்ணிக்கை , ஏற்றமரம் , அளவு 

போல்வன 
வற்றையும் , உத்திரம் முதல் கூரை வரையிலுள்ள பிறபொருள் 
சளுக்குரிய இலக்கணங்களையும் கூறுகின்றன . 

இவற்றுள் கிராமம் , நகரம் , கோயில்கள் போன்றவற்றின் 
இலக்கணங்களை விடுத்து வீடுகட்டும் மனைக்குரிய செய்திகளை 
மட்டுமே தேர்ந்தெடுத்து மொழிபெயர்த்துள்ளார் இம்மணை 
நூல் ஆசிரியர் . 


மனை நூல் சுவடிகள் 

சென்னை , அரசினர் சுவடி நூலகத்தில் ஆர் . 3396 ஆம் 
எண்ணில் பாதுகாக்கப்பெற்று வரும் ‘ மனையடி சாஸ்திரம் 
என்னும் சுவடியே இந்நூலுக்கு அடிப்படைச் சுவடியாக எடுத்துக் 
கொள்ளப்பெற்றுள்ளது . இச் சுவடியினைத் தவிர , இந்த 
நூலகத்தில் , 


1 . மனையடி சாஸ்திரம் என்னும் பெயரில் நான்கு சுவடி 
கள் உள்ளன . அவை : 

1. ஓலைச்சுவடி ஆர் . 2678 ஆம் எண்ணில் 15 ஏடுகள் 
2 . 3018 

54 
3 . 6083 

30 
4 . 

6189 


.. 


12 


42 


* 


- 


- 


. 


2. மனையர் சாஸ்திரம் என்ற யொரில் ஏழு சுவடிகள் 
இருக்கின் பன் . அவை : 

1. ஓலைச்சுவடி ஆர் . 165 ஆம் எண்ணில் 36 ஏடுகள் 
2 . 195 ( a ) ,, 

33 
3 . 238 ( 0 ) 

8 
4 . 2165 

3 
5 . 2539 

2 
6 . 7113 

11 
7. தாள் சுவடி ,, 5950 

8 
3. மனை நூல் என்ற பெயரில் இரண்டு சுவடிகள் உள்ளன . 

அவை : 
1. ஓலைச்சுவடி ஆர் . 243 ( b ) ஆம் எண்ணில் , ஏடுகள் 

2. தாள்சுவடி ஆர் . 5951 ( b ) ஆம் எண்ணில் 15 ஏடுகள் 
4. மனை வாஸ்து லட்சணம் என்ற பெயரில் இரண்டு 

சுவடிகள் உள்ளன . அவை : 
1. ஓலைச் சுவடி ஆர் . 238 (m ) ஆம் எண்ணில் 7 ஏடுகள் 

2. தாள் சுவடி ஆர் . 5952 ஆம் எண்ணில் 8 ஏடுகள் . 
5. சிற்ப சாஸ்திரம் 

என்ற பெயரில் 

இரண்டு சுவடிகள் 
இருக்கின்றன . அவை : 
1. ஓலைச்சுவடி ஆர் . 243 ( a ) ஆம் எண்ணில் 12 ஏடுகள் 

2. தாள் சுவடி ஆர் . 1021 ஆம் எண்ணில் 8 ஏடுகள் 
6. மனை சாஸ்திரம் என்ற பெயரில் , ஆர் . 244 ஆம் எண்ணில் 

10 ஏடுகளைக் கொண்ட , கிரந்த எழுத்துகளால் எழுதப் 

பட்ட ஓலைச்சுவடி ஒன்று உள்ளது . 
ஆக இந்த பத்தொன்பது சுவடிகளிலுமாக நூலின் பெயர் ஐந்து 
வகையாகக் காணப்படுவதாலும் , பல சுவடிப் பாடல்களையும் 
இணைத்துப் பதிப்பித்திருப்பதாலும் இந்நூலுக்கு மனை நூல் 
என்னும் பெயர் கொடுக்கப்பட்டது . 
மனை என்னும் சொல் - அகராதிகளில் 

மனை என்ற சொல்லுக்குக் குடிப்பிறப்பு , குடும்பம் , சிற்றில் , 
சூதாடுபலகையின் அறை , நற்றாய் , நில அளவுவகை , பசுத் 
தொழுவம் , மனைவி , வாழ்க்கை , வீடு , வெற்றிடம் , 2400 
குழிகொண்ட நிலம் போன்ற பல பொருள்கள் காணப்படு 


கின் றன . 


என்று 


மனை- இலக்கியங்கள் பலபொருளில் 

" மங்கலம் என்ப மனைமாட்சி 1 

“ பிறன் மனை நோக்காத பேராண்மை " 
என்னும் குறள் அடிகளிலும் , 

" பிருகு என்னும் பெருந்தவன் தன் மனை " 
என்பனும் கம்பராமாயண அடியிலும் வரும் மனை என்னும் 
சொற்கள் ‘மனைவி என்னும் பொருளில் அமைந்துள்ளன . 

“ மனைப்பாசம் கைவிடாய் " 
என்னும் 

நாலடியார் அடியில் , மனைப்பாசம் என்னும் 
தொடருக்கு வாழ்க்கைப் பற்று 

பொருள் கூறப் 
பெற்றுள்ளது . 

தாம்பிற் பிணித்து மனைநிறீஇ " 
என்னுமிடத்தில் மனை என்னும் சொல் , மாட்டுத் தொழு 
வத்தைச் சுட்டுகிறது . 

“ காப்புற வகுத்த கன்னியங் கடிமனை 
என்னும் பெருங்கதையில் வரும் தொடருக்குக் கன்னிமாடம் 
என்று பொருள் கூறுகின்றார் டாக்டர் . உ..வே.சா அவர்கள் . 

“ மனைத்தக்க மாண்புடையள் ஆகி 

" மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் " 
ஆகிய குறளடிகளில் உள்ள ‘ மனை என்னும் சொற்களுக்கு 
மனையறம் என்று பொருள் கூறப்படுகிறது . 

“ மனையுறை குரீஇக் கறையணற் சேவல் " 9 
இவ்வடியில் ‘மனை இறைப்பில் வாழும் ஊர்க்குருவி என்னும் 
பொருள் காணப்படுகிறது . 
“ இனைமதி வாழிய நெஞ்சே ! மனைமரத்து 

எல்லுறு மௌவல் நாறும் ”10 
என்ற குறுந்தொகை அடியில் உள்ள ‘ மனை மரம் என்பதற்கு 
மனைப் படப்பையிலுள்ள மரத்தின் மீது என்று உரைகூறி , 
‘ மனை மரம் என்றது வீட்டைச் சார்ந்த தோட்டத்தில் உள்ள 
நொச்சி மரம் முதலியவற்றை என்று விளக்கமும் தருகிறார் 
டாக்டர் உ.வே.சா. அவர்கள் . 


1. குறள் -68 , 2. குறள் -148 . 3 . பாலகாண்டம் -400 
4. நாலடியார் .130 . 5. கலித்தொகை-111 . 6. பெருங்கதை 
46 , வரி 266. 7. குறள் -51 . 8. குறள் -52 . 9. புறம் -318 . 
10. குறுந்தொகை -19. 


311 


" மனை இள நொச்சி மௌவல் வான் 

“ மனைய தாழ்வில் நொச்சி 12 
ஆகிய அடிகளில் உள்ள மனை என்ற சொற்களுக்கு மனை 
முன்றிலில் என்ற பொருள் கூறப்பட்டுள்ளது . 

“ மனை மரம் ஒசிய ஒற்றி " 1 . 
என்பதில் மனையின் அயலில் என்றும் , 

“ மனைப்பூங்காவின் மருங்கிற் கவினிய " 14 
என்பதில் ‘ மனையைச் சார்ந்த தோட்டத்தில் என்றும் , 

“ மனை நடு மௌவலொடு ஊழ்முகை அவிழ ” ) 5 
என்பதில் இல்லின் நடு முற்றத்தில் என்றும் பலவாறான 
பொருள்கள் கூற்றப்பட்டுள்ளன. 


மனை - தொல்காப்பியத்தில் 
* புணர்ந்துடன் போகிய கிழவோள் 

மனை இருந்து " 18 
மனையோர் கிளவி கேட்கும் வழி யதுவே 

மனையகம் புகா அக் காலை யான 
என்னும் தொல்காப்பிய நூற்பா அடிகளில் ‘ மனை என்னும் 
சொல் வீடு என்ற பொருளிலேயே கையாளப்பட்டுள்ளது . 


917 


மனை -இலக்கியங்களில் வீடு என்னும் பொருளில் 

“ மனைக்கொண்டு புக்கனன் நெடுந்தகை 1 . 
" கூம்பிய சிறகர் மனையுறை குரீஇ " 19 
மனையுறை குருவி வளைவாய்ச் சேவல் 20 
" மனையுறைப் புறவின் செங்காற்சேவல் 21 
“ மாதவி மல்லிகை மனைவளர் முல்லை 22 
“ மானமொடு மாயமில ராயமனை யாரும் 2 3 
ஊராண்மைக் கொத்த படிறுடைத்து எம் மனை 
" நெடுநா ஒண்மணி கடிமனை இரட்ட 25 


1.25 


11. அகநானூறு -21 . 12 . 

| -21 . 12. அகநானூறு -23 . 

அகநானூறு-23 . 13. அகம் -58 . 
14. பெருங்கதை - மகத -7 வரி 13. 15. நற்றிணை -115 . 
16 . தொல் பொருள்-147 . 17 . தொல் பொருள் - 131 . 
18. அகம் - 384-13 . 19. குறுந்தொகை-46 . 20. திருவாரூர் 
மும்மணிக்கோவை-19 . 21. நெடுநல்வாடை -46. 22. சிலப்பு 
13-120. 23. நீலகேசி -18 . 24. கலித்தொகை-89.25 . நற்றிணை - 
40 ; 


" மனைக்கு நிகர் என்றுசிறுபெண் 
மணல் வீடு கட்டுவது போலவும் " 28 
மாதர் மனைமாட்சி யாள் " 27 
என்றும் -துஞ்சுமனை நெடுநகர் வருதி " 28 
" பூவை மார்மனை போர்க்களம் என்பவே 

நம்மனை அறியின் நன்றுமன் 
என்பன போன்ற பல இலக்கிய அடிகளில் மனை என்னும் 
சொல்லை வீடு என்னும் பொருளிலேயே இலக்கிய ஆசிரியர்கள் 
கையாண்டு உள்ளனர் . 


1129 


180 


மனை 


மனை - மனைநூலினுள் 
1 . மனை கோலச் செல்லுங்கால் காணப்பெறும் நிமித்தங்களின் 

பலன்கள் , 
2 .. மனை கோலுங்கால் மண்ணின்கீழ் கிடைக்கும் பொருள் 

களுக்கேற்ற பலன்கள் , 
3 . மனை மண்ணின் நிறம் , சுவைபோன்ற தன்மைகளுக்கு ஏற்ற 
பலன்கள் , 

மனையின் உயர்வு தாழ்வுகளுக்கு உரிய பலன்கள் , 
5. மனையில் புற்று காணப்பெறும் திசைகளுக்குரிய பலன்கள் , 
6 . 

கோலுங்கால் குழிவெட்டி , நீரும் மலரும் விட்டு 
அறியும் நிமித்தங்களின் பலன்கள் , 
7 . மனை கோலுங்கால் தேங்காய் உடைக்க , அதனால் காணும் 

அறிகுறிகளுக்குரிய பலன்கள் , 
8 . 

மனையின் நீள , அகலங்களைத் தேர்ந்தெடுப்பதற்குரிய 

முறைகள் , அளவு முறைகள் , 
9. மனையில் தேவதைகளின் இருப்பிடமும் பலனும் , 
10. 

மனைகோல ஆகும் நாள் , மாதம் , ஆகாநாள் , மாதம் 

போல்வன , 
11. மனைக்குரிய 11 வகைப் பொருத்தங்கள் , 
12 . மனையில் கிணறு , மாட்டுத்தொழுவம் , குப்பை கொட்டு 

மிடம் போன்ற இடங்களை அமைக்கும் விதிகள் போன்ற 


26. குமரேச சதகம் - அவையடக்கப்பா . 27. நாலடி-39 . 
28 . ஐங்குறுநூறு -60. 29 . பிரபு லிங்க லீலை- 3-3 . 
30. நற்றிணை -392 . 


Kiv 


. 


மனை 


வஸ்து 


பல செய்திகளைக் கூறுகிறது மனை நூல் என்னும் இந்நூல் 
இவையாவற்றிலும் மனை என்பது வீடுகட்டுவதற்குரிய 

வெற்று நிலத்தையே உணர்த்துகிறது என்பதை அறியலாம் . 
மனை - வடமொழியும் வழக்காறும் 
1 . நூலினை 

வடமொழி வாஸ்து லட்சணம் என்று 
கூறுகிறது . 
மனையின் தீமைகள் விலகச் செய்யப்பெறும் பரிகாரங்களை 
யும் வடமொழியில் 

வாஸ்து 

சாந்தி என்றே குறிப்பிடு 
கிறார்கள் . 
3 . உஸ ( வசித்தல் ) என்னும் வேர்ச்சொல்லின் வழி வந்த வாஸ்து 
என்னும் சொல்லுக்கு உயிரினங்கள் வசிக்கத் தகுதி வாய்ந்த 

டம் என்று பொருள் கூறுகிறது வடமொழி அகராதி .31 
4. “ தேவர்களும் மனிதர்களும் எந்த எந்த இடத்தில் வசிக் 
கிறார்களோ அந்த அந்த இடங்கள் 

எனப் 
படுகின்றன . " 

“ அந்த வஸ்து வானது 1. பூமி , 2. மாளிகை , 3. வாகனம் , 
4. படுக்கை என நான்கு வகைப்படும் . இவற்றுள் மாளிகை , 
வாகனம் , படுக்கை ஆகிய மூன்று பொருள்களுக்கும் ஆதார 
மாக இருப்பது பூமியே ஆதலால் பூமியே முக்கியமான 

வஸ்துவாசம் " 82 என்று கூறுகிறது பயமதம் . 
5. “ வீடு கட்டப்படும் பூமியையும் வீட்டையும் மனை என்பர் 8 . 

என்று கலைக் களஞ்சியமும் 
மனன = 2400 குழி கொண்ட நிலம் " 3 * என்று பிற அகராதி 
களும் கூறுகின்றன . 
இவற்றின் துணை கொண்டும் , 2400 சதுர அடிகொண்ட வீடு 
கட்டுதற்குரிய வெற்று நிலத்தை மனை என்று குறிக்கும் 
தற்கால வழக்காறு கொண்டும் வீடுகட்டுவதற்குரிய வெற்று 

நிலத்தையே ‘மனை என்று கொள்ளுகிறோம் . 
நூல் என்னும் சொல் அகராதிகளில் 
நூல் என்னும் சொல்லுக்கு இழை , எண்ணம் , எற்று நூல் 

நூல் , சாஸ்திரம் , தாலி நூல் , நூலென் ஏவல் , பூணூல் , 
31. சப்த கல்பத்ருமம் . 32. மயமதம் இரண்டாம் அத்தியா 

கலைக் களஞ்சியம் - தொகுதி -8, 34. ஜூபிலி 
தமிழ்ப் பேரகராதி and விண்சுலோவின் தமிழ் - ஆங்கில 
அகராதி . 


கல்வி 


யம் . 33 . 


XV 


பொருத்தனை நூல் போன்ற பல பொருள்கள் காணப்படு 


கின்றன . 


நூல் - வேறு பெயர்கள் 

ஓலை , சுவடி ,, தூக்கு , பனுவல் , புத்தகம் , தந்திரம் 
போன்ற பல சொற்களும் நூல் என்னும் பொருளை உணர்த்து 


கின்றன . 


நூல் - வழக்குத் தொடர்கள் 

நூலறி புலவர் , நூலறிவு , நூலகம் , நூலழகு , நூலாசிரியன் 
நூலாய்வோர் , நூலுரை , நூல் நயம் , நூல் பொருள் , நூன்முகம் , 
நூல் முடிவு , நூல் வகை , 2 நூல் வழக்கு போன்ற 

வழக்குத் 
தொடர்கள் பல நூல் என்னும் சொல்லோடு வழங்கி வருகின்றன . 

நீதி நூல் பயில் ; நூலினைப் பகுத்துணர் ; 5 நூல் பல கல் a 
என்ற அறவுரைகளும் வழக்காற்றில் உள்ளவையாகும் . 
நூல் - இலக்கியங்களில் 

“ நவில்தொறும் நூல் நயம் போலும் ” .8 

‘ நுண்ணிய நூல்பல கற்பினும் ” 81 
என்னும் குறளடிகள் இலக்சண இலக்கிய நூல்கள் அனைத்தை 
யுமே நூல் என்று சுட்டுகின்றன . 

இதேபோல 322 , 401 , 40, 560 , 683 ஆகிய எண்களில் காணும் 
குறட்பாக்களும் எடுத்துக் கூறுகின்றன . 

" மாலை மார்ப நூலறி புலவ 
என்னும் சங்க இலக்கியக் கூற்று முதலாக , 

இறவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ்மொழியில் 

இயற்றல் வேண்டும் 
என்னும் பாரதியார் பாடல் ஈறாக , பல இலக்கியங்களில் நூல் 
என்னும் சொல் , இலக்கண , இலக்கியங்கள் அனைத்தையுமே 
சுட்டுகின்றது . 
நூல் - இலக்கண நூல்களில் 

“ நூல் எனப் படுவது நுவலுங் காலை ” 40 
“ முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும் 41 
“ நூல் என மொழிய நுணங்குமொழிப் புலவர் 42 
35. புதிய 

ஆத்தி சூடி - பாரதியார் . 35a . ஆத்திசூடி -70 
36. குறள் -738. 37. குறள் -373 . 38. திருமுருகாற்றுப்படை . 
39. பாரதியார் கவிதைகள் 40. தொல் . பொருள் -468 . 
41. தொல் . பொருள் -640. 42. தொல் . பொருள் -644 . 


3138 


xvi 


என்பன போன்ற தொல்சாப்பிய நூற்பா அடி சளும் அவற்றின் 
உரைகளும் நூல் என்பதை இலச்சண நூல் என்றே உணர்த்து 


கின்றன . 


‘ நூலின் இயல்பே நுவலின் : 49 
என்னும் நன்னூல் நூற்பா தரும் பொருளும் இதுவே . இது 
போன்றே 5 , 6 , 7 , 8 , 9 , 10 , 36 , 37 ஆகிய நன்னூல் நூற்பாக்களும் 
இலக்சண நூலையே பெரும்பாலும் சுட்டுகின்றன . 

இவற்றால் நூல் என்பது இலக்கணம் என்று கொள்ளு 
கிறோம் : 


நூல்- மனை நூலில் 

“ சிற்ப நூல் என்னும் மனையடி சாஸ்திரம் 
“ தீதிலா மயனார் சொன்ன 

சிற்பசாஸ் திரமாம் நூலை " 45 
தெல்லாம் உணர்ந்த சிற்பநூல் பண்டிதர் " 46 
வாசமின் குழலி னாளே 

மயனுரை நூல்கண் டாயே ” 47 
“ ஒருமையாய் இந்த நூலை 

உமையவள் தனக்கு உரைத்தார் 143 
என்பன போன்று இந்த நூலினுள் பலவிடங்களிலும் இதனை 
நூல் என்றே ஆசிரியர் குறிப்பிட்டுச் செல்லுகிறார் . 


மேலும் மயனார் சொன்ன இசையு நூல் , முறைமை நூல் , 
பங்கயன் வகுத்த நூல் , சதாசிவன் சொன்ன நூல் , சரஸ்வதி 
சொன்ன நூல் , மறையவர் நூலைப்பாரீர் என்றும் பல பாக்களில் 
கூறிச் செல்லுகிறார் ஆசிரியர் . 


மனை நூல் 


மேலே கூறிய மனை என்னும் சொல்லின் பொருளையும் , 
நூல் 

என்னும் சொல்லின் வழக்கையும் அடிப்படையாகக் 
கொண்டு நோக்க ‘ மனை நூல் என்னும் பெயர் பொருத்த 
முடையதாய் அமைகிறது . 


மனை 


13. நன்னூல்-4 . 44 . மனை நூல் - தலைப்பு . 45 . 
நூல் -1. 46 . மனை நூல் -39.47. மனை நூல் - 54. 48. மனை 
நூல் -84 


xvii 


“மனைக்கு - உரிய இலக்கணம் என்ற பொருள் தரும் 
வேற்றுமைத் தொகையாகக் கொள்ளு கிறோம் . அதாவது வீடு 
கட்டு தற்கான மனைக்கு உரிய இலக்கணங்களைக் கூறும் நூல் 
என்று பொருள் விளக்கம் தருவதாகும் , 
நூல் 


சுவடி 


சென்னை , அரசினர் சுவடி நூலகத்தில் ஆர் . 3396 ஆம் 
எண்ணில் பாதுகாக்கப்பட்டு வரும் ஓலைச் சுவடியிலிருந்தே 
இந்நூல் பதிப்பிக்கப்படுகிறது . சுமார் 35 செ.மீ. நீளமும் 
3 செ.மீ. அகலமும் 

உள்ள 118 ஓலைகளைக் 

கொண்டது 
இச்சுவடி . 

பல பாடல்களுக்குப் பொழிப்புரை தரப்பட்டுள்ளது . பாடல் 
இல்லாமல் , சில செய்திகளை உரைநடையில் மட்டும் கூறிச் 
செல்லுகிறது . சில பாடல்களுக்கு உரை இல்லை . 

சேலம் மாவட்டம் , அகளாபுரம் என்னும் ஊரைச் சார்ந்த 
( பொம்மனப்பட்டி அஞ்சல் ) நாட்டு மருத்துவர் , திரு வேலாயுதம் 
என்பவர் 3 ) -3-1952 இல் இந்த சுவடியை அன்பளிப்பாக இந் 
நூலகத்திற்குக் கொடுத்திருக்கிறார் . 
சுவடியில் பொருளடக்கம் 
இச்சுவடியின் முதல் ஏட்டில் ‘ அட்டவணை 

என்ற 
தலைப்புக் கொடுத்து 

அகரவரிசையில் பொருளடக்கம் 
கொடுக்கப்பட்டுள்ளது . அதனை நூலினுள் தனியாக ‘ ஏட்டில் 
அட்டவணை என்ற தலைப்பில் கொடுத்திருக்கிறேன் . தற்கால 
அச்சு நூல்களில் கொடுப்பது போல இன்ன செய்தியைப் பற்றிக் 
காணவேண்டும் 

கருதுவோருக்கு இந்த ஏட்டைப் 
பாருங்கள் என்பதாக ஏட்டின் எண் அடங்கிய இவ் அட்டவணை , 
பழையகாலத்திலேயே இவ்வெளிய முறை கையாளப்பட்டது 
என்பதற்குச் சான்றாக விளங்குகிறது . 
ஆண்டும் ஆசிரியரும் 

இவ் அட்டவணையை அடுத்து ஒரு தனி ஏட்டில் , 

‘ சர்வதாரி வருஷம் , ஐப்பசி மாதம் 14 ஆம் தேதி ஆதித்த 
வாரம் , அஷ்டமி திதியும் பூச நட்சத்திரமும் சித்த யோகமும் 
கூடிய சுபதினத்தில் இந்த சிற்ப சாள் திர மென்னும் மனையடி 
சபஸ்திரம் , கார் காத்த வேளாளஜுதி , சைவ கோத்திரம் 


என்று 


xviii 


ஆறு முகம் பிள்ளை குமாரன் பழனியப்பப் பிள்ளை , ஓலைப் 
பாளையத்தில் பள்ளிக்கூடம் வைத்திருக்கும் போது எழுதி 
நிறைவேறினது . முற்றுப் பெற்றது என்று எழுதப்பட்டுள்ளது . 


சுவடியில் குறிக்கப்பட்டுள்ள சர்வதாரி ஆண்டு , மாதம் , நாள் 
போன்ற எல்லாவற்றிற்கும் கி.பி. 1888 அக்டோபர் , 28 ஆம் 
தேதி ஒத்துக் காணப்படுகிறது . 


. 


இதற்கு முற்பட்ட காலங்களை நோக்க , கி.பி. 1343 
அக்டோபர் 12 ஆம் நாள் , சர்வதாரி , ஐப்பசி , 14 ஆம்தேதி என்று 
காணப்படுகின்றது . அந்நாளில் அஷ்டமிதிதி ஒத்திருக்கிறது 
என்றாலும் நட்சத்திரம் சித்திரை என்று காணப்படுகிறது . 
மேலும் ஓலையின் தன்மையையும் , சுவடி எழுதியவரின் குறிப்பு 
களையும் நோக்க இச்சுவடி 14 ஆம் நூற்றாண்டைச் சார்ந்தது 
என்று கூற இயலவில்லை . எனவே இச்சுவடியின் சரியான காலம் 
28-10-1888 என்றே உறுதிப்படுத்த முடிகிறது . ஆனால் நூலின் 
மொழிபெயர்ப்பு ஆசிரியர் யார் என்பதும் அவரது காலம் எது 
என்பதும் அறிய இயலவில்லை . 


நூல் தொடக்கம் 

" விஸ்வ கர்மாவாகிய மயன் என்பவர் திருவாய் மலர்ந் 
தருளிய சிற்ப நூல் என்னும் மனையடி சாஸ்திரம் " என்று 
நூலின் தொடக்க ஏட்டில் இடதுபக்கப் பகுதியில் 
பட்டுள்ளது . 

முதற்பாட்டின் உரையிலும் இதே கருத்து 
கூறப்படுகிறது . 


எழுதப் 


முதல் நூல் ஆசிரியர் 

1. “ பிரமன் , விசுவகர்மா , மயன் போன்றவர்களாலும் 
சிற்பத்தில் பலவகையான கிரந்தங்கள் இயற்றப்பட்டுள்ளன " 
என்கிறார் சில்பரத்தினப் பதிப்பாசிரியர்.1 
2. " விசுவகன்மியம் , மயமதம் , மானசாரம் , 

வாஸ்து 
என - லெ நூல்கள் எழுதப்பட்டுள்ளன ” . 

என்று 
கூறுகிறது கலைக் களஞ்சியம் . 


வித்தை 


நூறுவருடப் பஞ்சாங்கம்- எஸ் . கூடலிங்கம்பிள்ளை . 
50. Indian Ephemeries Vol IV . 
51 , சில்பரத்தினம் - முகவுரை பக்கம் 3 . 
52. கலைக்களஞ்சியம் . தொகுதி 8 . 


xix 


3958 


3. “ விசுவ கர்மா என்பவன் ஒரு சில்ப பிராஜாபதி (சிற்ப 
சிருஷ்டிகர்த்தா ) என்று மேதினீ கோசம் என்ற நிகண்டு கூறுகிறது ; 
இவன் தேவ சில்பியாவான் ” “ மயன் என்பவன் தைத்தியானாம் 
சில் பீ ( அசுரசிற்பி ) என்று மேதி னீ கோசம் கூறுகிறது ” என்பன 
சப்த கல்பத்ருமம் என்னும் வடமொழி அகராதியில் காணப் 
பெறும் செய்திகள் . 

4. " விசுவகர்மாவின் வாஸ்து சாஸ்திரம் இந்நூலகத்தில் 
முன்பே அச்சாகியுள்ளது . மயமதம் தற்போது அச்சாகிறது " 
என்கிறார் மயமதம் பதிப்பாசிரியர் . 
5 . நுண்ணிதின் உணர்ந்தோர் உணர் தரும் சிற்ப 

நூலறி புலவனை நோக்கி 
திண்ணிதின் அமரர் சேகரன் மொழிந்தான் " 
“ தேவர் தலைவனாகிய இந்திரன் ...சிற்ப சாஸ்திரத்தில் 

தேர்ந்த விசுவ கர்மாவைப் பார்த்துக் கூறினான் 
என்று கூறுகின்றன வில்லிபுத்தூரார் பாரதமும் அதன் உரையும் 
இக் கூற்றுகளை நோக்க , தேவசிற்பியாகிய விசுவ கர்மா 
என்பவர் ஒருவர் ; அசுர சிற்பியாகிய மயன் என்பவர் வேறு 
ஒருவர் என்ற கருத்துத்தெளிவாகிறது . ஆனால் சுவடியின் 
தொடர்களோ இருவரும் ஒருவரே என்பதாகச் சுட்டுகின்றன . 
மயன் 


3554 


" மாகணத் தரசன் மந்திரம் அமைத்த 

வனத்திடை இருந்தமா மயனை 
யாசுசிக் கணிசென்று அடர்த்தலும் வெருவி 

அருச்சுனா அபயம் என்று அரற்ற " க 
அருச்சுனனால் காப்பாற்றப்பட்டுக் காண்டவவனத்திலிருந்து 
தப்பிப் பிழைத்தவனே மயன் என்பதை ஆதிபருவம் உணர்த்து 


கிறது . 


" பயங்கெழு மா மலர் இட்டுக் காட்ட 
மயன் பண்டு இழைத்த மரபினது அதுதான் " 


53 . 
54 . 
55 . 
55 . 


மயமதம்-தஞ்சைவெளியீடு- ஆங்கில முன்னுரை . 
இந்திரப்பிரத்தச் சருக்கம் பா . 10. வை.மு.கோ.உரை . 
காண்டலதகனச் சருக்கம்பா . 74 . 
மணிமேகனல.225 226 . 


2158 


" பாங்குற மண்ணீட்டுற் பண்புற வகுத்து 
மிக்க மயனால் இழைக்கப் பட்ட 

சக்கர வாளக் கோட்டமீங்கு இதுகாண் " 57 
என்னும் மணிமேகலை அடிகள் , காவிரிப்பூம்பட்டினத்து 

வனத்துப் பளிக்கறையில் உள்ள புத்த பீடிகையும் , சக்கர 
வாளக் கோட்டமும் மயனால் அமைக்கப்பட்டவை என்பதை 
உணர்த்துகின்றன . மேலும் 

" மயன்விதித் தன்ன மணிக்கால் அமளிமிசை 

நெடுநிலை மாடத்து 
என்னும் சிலம்பு அடிகள் , மயனது சிற்பத் தொழிலின் சிறப்பை 
உவமையாகக் காட்டி மயனது சிறப்பை உணர்த்துவனவாகும் . 
வழிநூல் 
" தீதிலா மயனார் சொன்ன சிற்பசாஸ் திரமாம் நூலை 

நீதியாய்த் தமிழினாலே நிலைபட உரைக்க லுற்றேன் " 
இந்நூலின் முதற்பாடலின் 

அடிகளாகிய இவ்வடிகளும் 
மயனுடைய சிற்ப சாஸ்திரமே முதல் நூல் என்பதை உணர்த்து 
கின்றன . எனவே , 

முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும் . " 59 
“ வழி எனப் படுவது அதன்வழித் தாகும் ” 80 
என்னும் இலக்கணப்படி இம் மனை நூல் வழிநூல் ஆகும் . 
அன்றியும் , 


1 


" தொகுத்தல் விரித்தல் தொகைவிரி மொழிபெயர்த்து 
என்னும் அவ்வழி நூல் வகை நான்கினுள் , இது மொழிபெயர்ப்பு 
வகையைச் சார்ந்ததாகும் . 

இம் முதற் பாட்டினுள் இறைவணக்கமும் நூலின் பெயரும் 
கூறப்பட்டன . பூதலம் தனைப்படைத்த புண்ணியனாகிய 
இறைவனது தாள்களை வணங்கித் தொடங்குகிறேன் ; அவன் 
அருளால் இந்நூல் நிலையான 

பயனுடையதாக அமையும் 
என்றதனால் 

தற்புகழ்ச்சி என்னும் குற்றத்தின்பாற் 
படாது . 


57 . 

மணிமேகலை 784-786 . 
58. சிலம்பு -2-12 . 59. தொல் . பொருள் -649. 60. தொல் . 
பொருள் -650, 6 !. தொல் . பொருள் -652 . 


Kxi 


நிமித்தங்கள் 

மனைக்கு ஏகும்போது சகுனம் , மனையில் நிற்கும் போது , 
மனை நடுவே கெல்லிப் பார்க்க , எலும்பு காண , புற்று தோன்ற 
தேங்காய் உடைக்க ஏற்படும் சகுனங்கள் போல்வன இம் முதற் 
பகுதியில் கூறப்படுகின்றன . 


இலக்கணத்தில் - நிமித்தம் 


103 


“ ஆவொடு பட்ட நிமித்தம் கூறலும் 

செலவுறு கிளவியும் செலவழுங்கு கிளவியும் " 
என்னும் தொல்காப்பிய நூற்பா அடிகள் , பசு கலம் நிறையக் 
கறத்தலால் ஏற்படும் நல் நிமித்தம் கண்டு 

கண்டு தலைவனுக்கு 
ஏற்படவிருக்கும் நன்மை அறிந்து பணிமேல் செல்லுக என்று கூறி 
அனுப்புதலும் , 

பால் கறவாது பயன் குறைதலால் ஏற்படும் 
நிமித்தம் கண்டு , தலைவனுக்கு ஏற்படவிருக்கும் தீமைகளை 
ஆய்ந்து செல்லற்க என்று கூறிவிடுத்தலும் நிமித்தம் கூறுவோர் 
கடமையாகும் ( அந்தணர் கூற்று நிகழுமிடம் ) என்று நிமித்த 
இலக்கணம் கூறுகின்றது . 

கட்டுக் கொடியினாலும் , கழங்கு கொண்டும் நிமித்தம் 
பார்த்து , கட்டுவிச்சியும் வேலனும் நோய் தீர்தற்குரிய வழிகளை 
எடுத்துக் கூறுவர் என்பதை 
கட்டினும் கழங்கினும் வெறி என இருவரும் 

ஒட்டிய திறத்தால் செய்திக் கண்ணும் ” 68 
என்னும் தொல்காப்பிய அடிகள் சுட்டுகின்றன . 
கங்குலின் கண் எதிர் வரும் நிமித்தம் காண 

இயலாது 
ஆதலின் நல்வாய் ஒலி , புள் ஒலி முதலியன கேட்டு , அவற்றுள் 
நல்லன ஆய்ந்து புறப்படும் நிமித்த முறையினை , 

" படைஇயங்கு அரவம் , பாக்கத்து விரிச்சி " 64 
என்று பாக்கத்து விரிச்சி என்னும் துறையாக 

அமைத்துக் 
கூறுகிறது தொல்காப்பியம் . 


62. தொல் - பொருள் 177 . 
63. தொல் - பொருள் - 115 . 

B 


64. தொல் . பொருள் - 53 . 


xxii 


இலக்கியங்களில் - நிமித்தம் 


1106 


“ பொலந்துடி மருங்குலாய் புருவம் கண்முதல் 

வலந்துடிக் கின்றில வருவ தோர்கிலேன் ”85 
என்னும் கம்பராமாயண அடிகளும் , 
" எல் இருள் கனவில் கண்டேன் 

கண் இடன் ஆடும் இன்னே 
என்னும் சிந்தாமணி அடியும் , 

" இறைவன் கண்வலன் ஆடிற்று இயைந்தரோ 87 

இறைவன் வலக்கண் பலகாலும் துடித்தது 
என்னும் சிந்தாமணி அடியும் அதன் நச்சினார்க்கினியர் உரையும் 
இவை போல்வன பிறவும் , தம்கண் தோன்றிய , ஆக்கம் பற்றிய 
குறிப்புகளுக்குரிய நல்மித்தங்களாக இலக்கியங்களில் 

காணப் 
பெறுவன வாகும் . 


இவற்றுள் ஆடவருக்கு வலப்புறமும் , மகளிருக்கு 
புறமும் கண் , புருவம் , தோள் முதலியன துடித்தல் நல்ல 
நிமித்தங்களாகும் . 
“ சிறுவெண் சங்கு முரன்றன திண்முரசு 
அறையும் மாக்கடல் கார் என ஆர்த்தன 

நெறியில் நல்கின புள்ளும் நிமித்தமும் " .. 
என்னும் சிந்தாமணிப் பாடலடிகளுக்கு 

" சங்கு முழங்கின ; கடலும் காரும் போல முரசு ஆர்த்தன ; 
நெறியிலே பறவைகளும் , நிறைகுடம் முதலியனவும் நன்மையே 
அறிவித்தன ” என்று உரை கூறுவார் நச்சினார்க்கினியர் . 
பாங்கர் பல்லி படுதொறும் பரவிக் 
கன்றுபுகு மாலை நின்றோள் 109 
“ ஆறுசெல் மாக்கள் புட்கொளப் பொருந்தும் 
சுரனே சென்றனர் 10 
“ சொன்ன வாயுளே ஒருவன் புட்குரல் 
முன்னம் கூறினான் 71 


65. சுந்தரகாண்டம் - காட்சி -22 . 66. சீவகசிந்தாமணி -1909. 
67. சீவக சிந்தாமணி - 2168 -உரை . 
68. சீவக 2168. 69 . அகம் -9 70. குறுந்தொகை -140 . 
71. சீவக -415 . 


xxiii 


போன்ற இலக்கிய அடிகளும் பல்லி சொல்லுதல் , பறவை 
காணுதல் , பறவையின் குரல் கேட்டல் போன்ற பல நிமித் 
தங்களைக் கூறுகின்றன . 

இவை போல்வன பிறிதின்கண் தோன்றிய , ஆக்கம் பற்றிய 
குறிப்புகளுக்குரிய 

நல்ல 

நிமித்தங்களாக இலக்கியங்களில் 
காணப்பெறுவனவாகும் 
இவற்றைப் போல தன் கண் தோன்றியனவும் பிறிதின்கண் 
தோன்றியனவுமாகிய ஆக்கம் பற்றிய நல் நிமித்தங்கள் 
பலவற்றையும் இலக்கியங்களில் காணலாம் . 
சான்று : 
“ மனைவயிற் - பல்லியும் பாங்கு ஒத்து இசைத்தன 

நல் எழில் உண்கணும் ஆடுமால் இடனே ! 172 
இவ்வாறு இலக்கண இலக்கியங்கள் பலவற்றிலும் பலவகையான 
நிமித்தங்கள் பற்றிய செய்திகள் கிடைக்கின்றன என்றாலும் 
அவற்றுள் ஒன்றிரண்டு நிமித்தங்களைத் தவிர பிறவற்றை 
நாம் கையாள இயலாது . காரணம் , 

1 . பசு கறத்தல் நல் நிமித்தம் - கறவாமை தீநிமித்தம் 
2 . இடம் துடித்தல் 

மகளிர்க்கு நல் நிமித்தம் ; 
வலந்துடித்தல் ஆடவர்க்கு நல் நிமித்தம் . மாறித் துடித்தல் 
தீநிமித்தம் போன்ற ஒருசிலவற்றை மட்டுமே 

உணர 
முடிகிறது . ஆனால் , 
பறவைகள் நன்மையே அறிவித்தன ; பல்லியும் பாங்கு ஒத்து 
இசைத்தது போன்றவற்றில் நல்லன எவை , தீயன 
என்பனவற்றை அறிய இயலவில்லை . 

இவ்வாறு இல்லாமல் நல்ல நிமித்தங்கள் எவை ; தீய 
நிமித்தங்கள் எவை என்பனவற்றைப் பொருள் வாரியாக , திசை 
வாரியாக , இடம் , வலம் அடிப்படையாகத் தெளிவாகவும் 
முழுமையாகவும் எளிய நடையில் எடுத்துக் கூறுகிறது இம் மனை 
நூல் . இவை யாவும் அனுபவத்தால் உணர்ந்து கூறப்படுவன 
வாகும் . 
நாளும் கோளும் 

கோள் நிலை அறிந்து அவற்றிற்கேற்ற பலன் கூறும் கணித 
நூல் வல்லுனர் பலர் அரசவையில் இருந்தனர் . அவர்கள் 

72. கலித்தொகை-19. 


கண் 


எவை , 


xxiv 


பன்னிரண்டு மாதமும் கோள்கள் நிற்கும் நிலையினை நன்கு 
கற்றவர்களாய் விளங்கினர் . அக் கணித நூலுக்குரியனவாகிய 
திதி , வாரம் , நாள் ( நட்சத்திரம் ) , யோகம் , கரணம் என்னும் 
ஐவகை உறுப்புகளின் இலக்கணங்களையும் அவர்கள் அறிந்திருந் 
தார்கள் . அவர்கள் பஞ்சாங்கம் கூறுவோர் எனப்பட்டனர் . 
( பஞ்ச அங்கங்களைக் கூறுவோர் ) . மேலும் அக்கோள் 
களின் தன்மைகளாகிய நட்பு , ஆட்சி , உச்சம் , பகை , நீசம் 
ஆகிய ஐந்து நிலைகளையும் நுட்பமாய் அறிந்து கூறும் திறம் 
பெற்றிருந்தனர் . 

அக் கணித நூல் வல்லோர் மன்னர்கள் மேற்கொள்ளும் 
ஒவ்வொரு செயலுக்கும் , மன்னர் பிறந்த நட்சத்திரத்திற்கேற்ற 
நாளும் கோளும் பார்த்து நன்னாளினைக் குறித்துக் கொடுத் 
தனர் என்பன போன்ற பல செய்திகள் , 


ஆறிரு மதியினும் காருக அடிப்பயின்று 
ஐந்து கேள்வியும் அமைந்தோன் எழுந்து 


இருநில மருங்கின் மன்னர் எலாம் நின் 
திருமலர்த் தாமரைச் சேவடி பணியும் 
முழுத்தம் ஈங்கு இது முன்னிய திசைமேல் 

எழுச்சிப் பாலை யாகஎன்று ஏத்த " 
என்னும் சிலப்பதிகார அடிகளாலும் , 

“ மந்திரத் தரசன் வல்லே 

நிமித்தகன் வருக வென்றார்க்கு 
அந்தரத் தோடு கோளில் 

சாதகம் அவனும் செய்தான் "14 
என்னும் சீவக சிந்தாமணியடிகளாலும் அவற்றின் உரையாலும் 
அறிய வருகின்றன . 


இதேபோல , மன்னவன் தன் ஆக்கம் கருதி , குடிப்புறம் 
காத்து ஓம்புதற்கு எடுத்த தன் வெண்கொற்றக் குடையினைத் 
தனக்கு ஏற்ற நாளும் கோளும் பார்த்து மேற்கொண்டான் 
என்ற செய்தியையும் , பகைவர் அழிவு கருதி அதற்கு ஏற்ற 
நாளும் கோளும் பார்த்து , தன்படை வாளினைக் கொண்டாள் 
என்ற செய்தியையும் 


73. சிலம்பு -26 வரி - 25-31 . 74. சீவகசிந்தாமணி-பா 539 . 


“ குடையும் வாளும் நாள் கோள் " 15 
என்னும் இலக்கண அடி எடுத்துக் காட்டுகிறது . 

“ நாளும் புள்ளும் நயத்தகு நன்னிலைக் 
கோளும் ஓரையும் கொண்ட நிமித்தமும் 

ஆளும் மாந்தரின் ஆய்ந்து கொண்டு " 78 
என்பதும் இத்தகையதே . இவை யாவும் பொதுப்படக் கூறப் 
பட்டுள்ளவையே ஆகும் . 

ஒரு ஆண்டின் சித்திரை மாதம் பிறக்கும் கிழமை எதுவோ 
அதே கிழமையில் அவ்வாண்டு கார்த்திகை மாதமும் பிறக்கும் . 

அந்த நாளின் மறுநாளில் மார்கழி மாதம் பிறக்கும் . 
மூன்றாம் நாள் புரட்டாசி மாதம் பிறக்கும் . 

நான்காம் நாள் வைகாசிமாதம் , ஆடிமாதம் , தைமாதம் 
ஆகியவை பிறக்கும் . 

ஐந்தாம் நாள் மாசி மாதம் 
ஆறாம் நாள் ஐப்பசி மாதம் 

ஏழாம் நாள் ஆனி , ஆவணி , பங்குனி ஆகிய மாதங்கள் 
பிறக்கும் என்ற நிலையான இக்கணித முறையினை உணர்த்தும் 
இலக்கியங்களும் தமிழில் 

உள்ளன . 

இதேபோல வருடம் 
அறுபதிற்குமுரிய வாரம் , நட்சத்திரம் , திதி , நாழிகை, 
அமாவாசை , பௌர்ணமிகளில் வரும் நட்சத்திரங்கள் போன்ற 
வற்றையும் கணக்கிட்டுக் கூறுகிறது சதகநூல் , 11 

இவற்றின் முழுத்தன்மைகளும் இவற்றை மேற்கொள்ளும் 
செயல்களும் அவற்றிற்காம் பலன்களும் தெளிவாக விளங்குமாறு 
கூறுகிறது இம் மனை நூல் . 


தொடக்க வழிபாடு 

எடுத்துக் கொண்ட செயல் இனிதே முடிய விரும்பி , எந்த 
செயலையும் இறைவனை வழிபட்டுத் தொடங்குவது தமிழர் 
மரபு . வழிபடு கடவுள் வணக்கம் ஏற்புடை கடவுள் வணக்கம் 
என அவ் இறை வழிபாடு இரண்டு வகைப்படும் . 

கலைகளைக் கற்க விரும்பிக் கல்விபயிலத் தொடங்குவோன் 
கலைமகளை வணங்குகிறான் . செல்வத்தை விரும்பி 
தொழிலைத் தொடங்குபவன் இலக்குமியை வணங்குகிறான் . 

75. தொல் . பொருள் 68 76. சீவகசிந்தாமணி 1775 . 
77. கயிலாசநாதர் சதகம் 51-52 


Xxv }) 


வெற்றியை விரும்பி போருக்குப் புறப்படுபவன் கொற்றவையை 
வணங்குகிறான் . இவை ஏற்புடைக் கடவுள் வணக்கங்களா 
கின்றன . அவைபோல வீடுகட்டத்தொடங்குவோர் வாஸ்து 
புருஷனாகிய நிலத்தேவதையை வ ! ணங்கித் தொடங்குமாறு 
பணிக்கிறது நூல் . 
வாஸ்து வழிபாடு 

வாஸ்து புருஷன் எப்போதும் படுத்தே இருப்பான் என்ற 
அவனது தன்மை கூறி , அவன் உறங்கும் மாதங்களைக் கூறி , 
அவற்றை விடுத்து , எழுந்திருக்கும்மாதமும் நாளும் நாழிகையும் 
உணர்த்தி , அந்த நேரங்களில் மனை கோலி வீடுசட்டத் 
தொடங்குமாறு பணிக்கும் ஆசிரியர் கூற்று பலவகை அனுபவங் 
களை அடிப்படையாகக் கொண்டதாகும் . 


வாஸ்து புருஷன் விழித்திருக்கும் ஒரு முகூர்த்த நேரத்தில் 
அவனது செயல்களைச் சொல்லி , இறுதி இரண்டு பகுதிகளைத் 
தேர்ந்து கூறும் முறை தற்கால முகூர்த்தச் செயல்களை ஒத்து 
விளங்குவதை அறியலாம் . 


" சித்திரைக்கு ஈராற தாம் துலாம் எட்டினில் 

செய்கார்த்தி கைப்பத்தினில் 
சீர் ஆடி பதினொன்று சிங்கம் ஆறு உயர்மாசி 

தேதி இரு பத்திரண்டில் 
வைத்தவை காசியிரு பானொன்றாம் நாளினில் 

வாஸ்து எழு கின்றதினமாம் 78 
என்னும் சதகப் பாடலடிகள் வாஸ்து புருஷன் எழும் நாட்களை 
அறிவிக்கின்றன. இம்மனை நூல் இதனை மேலும் விளக்கமாக 
நாழிகை உட்பட நுணுக்கமாக எடுத்துக் கூறுவது , நடைமுறை 
யில் பயன்படுத்துவதற்கு ஏற்ற விளக்கமாக அமைகிறது . 


வாஸ்து வழிபாடு - வடமொழி நூல்களில் 

‘ இந்த பூமியில் வசிக்கக் கூடிய பூதங்களும் தேவதைகளும் 
இராட்சசர்களும் இந்த பூமியிலிருந்து விலகி , வேறு வாசஸ்தலத் 
திற்குச் செல்ல வேண்டும் ; இந்த பூமியை நான் எடுத்துக்கொள்ளப் 
போகிறேன் என்ற மந்திரத்தைச் சொல்லிப் பூபரிகிரஹம் செய்ய 
வேண்டும் . 


78. கயிலாசநாதர் சதகம் 67 . 


Kxvil 


பின் அந்த பூமியை உழுது , கோமயம் கலந்த சகலவிதமான 
விதைகளையும் விதைத்து , முளைத்துப் பக்குவமடைந்ததும் , 
காளைகளுடனும் கன்றுகளுடனும் கூடிய பசுமாடுகளை வசிக்கும் 
படிச் செய்யவேண்டும் . காரணம் : 
1. பசுக்கள் சஞ்சரித்து , அவற்றின் 

காலடிகள் பட்ட 
நுசர்ந்து பார்த்த அப்பூமி பூஜிக்கத் தக்கதாகிறது . 

2. சன்றுகளின் வாயிலிருந்து சிந்திய நுரையினாலும் , பசுக் 
சளின் பால் பெருக்காலும் பூமி சுத்தம் செய்யப்பட்டதாகிறது . 

3. தோஷம் நீங்கி , மங்களம் தருகிறது . “ பூமியைத் தேர்ந் 
தெடுக்கும் முறைபற்றியும் வழிபாட்டு முறைபற்றியும் . இவ்வாறு 
கூறுகிறது மயமதம் 9 . 

" வீடுகட்டும் பகுதியின் தென்மேற்குத் திசையில் ஒரு பள்ளம் 
வெட்டி , வெட்டிய மண்ணைக் கூடையில் வாரி எடுத்துச் சென்று , 
தென்மேற்குத் திசையில் வெளியே கொட்ட 

வேண்டும் . 
அப்போது , 
“ யத்பூமே : க்ரூரம் ததிதோ ஹராமி 

பராசீம் நிருருதிம் நிர்வாகயாமி 
இதம் ஸ்ரேயோ அவசானம் ஆகன்ம தேவா 

கோமதஸ்வாவதித மஸ்து ப்ரபூம | 
என்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்ல வேண்டும் , 

பொருள் : பூமியில் உள்ள துஷ்டமான எலும்பு , முள் 
முதலியவற்றை இந்த இடத்திலிருந்து வேறிடம் கொண்டு 
போகிறேன் ; இங்கு வசிக்கிற அலட்சுமியை ( வறுமையை ) 
பராங்முகியாகும்படி ( நெருங்காதபடி ) விரட்டுகிறேன் . ஓ ! 
வாஸ்து தேவதைகாள் ! இந்த கிருஹமானது , பசு , குதிரைகளும் , 
பிற ஐசுவரியங்களும் உள்ளதாக நன்றாக விளங்கவேண்டும் " 60 
என்று கூறுகிறது ‘ மந்திரப் பிரச்னம் என்னும் வடமொழி நூல் . 


மண் 


வீடுகட்டத் தேர்ந்தெடுக்கும் நிலமானது கெட்டியான தாக 
வும் உறுதிவாய்ந்ததாகவும் இருத்தல் வேண்டும் . இலேசான 
மண்ணைடைய நிலமாயின் கட்டடம் கட்டிய பிறகு கீழே 
இறங்கி விடுவதைக் கண்கூடாகக் காண்கின்றோம் . அதுவும் 


79. 4 ஆம் அத்தியாயம் - பூபரிகிரஹம் . 
80. கடலங்குடி நடேச சாஸ்திரிகள் பதிப்பு பக்கம் . 238 . 


xxviil 


கட்டடம் எல்லா பக்கமும் சமநிலையில் இறங்காது . மேலே 
உள்ள சுமைக்கும் ஒவ்வொரு பக்கத்திலுமுள்ள மண்ணின் 
தன்மைக்கும் ஏற்ப இறங்கிவிடும் . அதனால்தான் சுவர்களில் 
பிளவு ஏற்படுவது முதலிய தீமைகள் ஏற்படுகின்றன . 

இவ்வாறு நிகழாமலிருக்க மண்ணைச் சோதிப்பதில் இரண்டு 
முறைகள் இந்நூலினுள் கூறப்படுகின்றன . 
அகழ்ந்ததோர் குழியின் மண்ணை 

அகழ்ந்து அதன் மேலே இட்டால் 
வளர்ந்திடில் செல்வம் உண்டாம் " .1 
ஒரு குழி வெட்டி , அக்குழியிலிருந்து வெட்டி எடுத்த மண்ணை 
மீண்டும் அக்குழியில் நிரப்பிப் பார்க்கவேண்டும் . உண்மையில் 
கெட்டியான நிலமானால் தாள் மண் மிகுதியாகும் . இல்லை 
யேல் நிச்சயமாக மண்குறையும் . குழி நிரம்பாது . 

சான்றாகக் குப்பைகளைக் கொட்டி நிரப்பிய நிலத்தைச் 
சிலகாலம் கழித்துத் தோண்டி நிரப்பிப் பார்த்தால் இவ்வுண்மை 
விளங்கும் . 
இதேபோல ஒருகுழிவெட்டி , அக்குழியில் 
“ நிறைய நீர் இட்டு வைத்து 

நீள்கதிர் எழுந்த போது 
முறைமையாய் வந்து பார்த்தால் 

முப்பிடி நீரே நன்றாம் " 
என்ற முறையும் இதே கருத்தை விளக்குவதாகும் . மேற்கூறிய 
படி நிலம் குப்பை மண் நிறைந்ததாக இருந்தால் நீர் ஊறி மண் 
வெடித்துக்காணப்படும் , இந்த முறைகளை ஆழ்ந்து உணராமல் , 
மண் மிகுதியாவது இயற்கையே என்று அலட்சியம் செய்தல் 
கூடாது . 
சோதனையை 

விரத முறையோடு செய்து காண 
வேண்டும் என்று கூறுகிறது மயமதம் . அதாவது , 

ஒரு முழ நீள , அகல , ஆழம் உடையதாய் மனையின் 
நடுவில் ஒரு குழியினைத் தோண்டவேண்டும் . வீட்டுத் தலைவன் 
உபவாசம் இருந்து , இரவின் தொடக்கத்தில் பூசைசெய்து அக் 
குழியில் நீரை நிரப்பி , அதன் அருகே தருப்பைப் புல்லைப்பரப்பி , 
கிழக்கே தலைவைத்து அப்புல்லின் மீது படுத்திருக்கவேண்டும் . 
காலையில் எழுந்து காணவேண்டும் என்று கூறுகிறது அந் 


நூல் , 


81. மனை நூல் 62 . 82. மனை நூல் 52 , 
83. மயமதம் 4 ஆம் அத்தியாயம் 


Aziz 


நீரும் மலரும் 

மேலும் , குழியில் நீரும் மலரும் விட்டுப் பார்க்கும் முறை 
கூறப்படுவது நிமித்த இலக்கணத்திற்கு மேலும் ஓர் எடுத்துக் 
காட்டாகும் . 

“ கூடல் பெருமானைக் கூடலார் கோமானைக் 
கூடப் பெறுவேனேல் கூடுஎன்று - கூடல் 
இழைப்பாள் போல் காட்டி " 

1214 
“ குழைத்தபூங் கொம்பனாள் ஒருத்தி கூடலை 
இழைத்தனள் " 85 

..... செருவேலான் 
பொன் தாங்கு அணியகலம் புல்லப் பொருந்துமேல் 
குன்றாது கூடுக எனக்கூறி முத்தவார் மணல்மேல் 

அன்றாங்கு அணியிழையாள் ஆழி இழைத்தாளே 
என்பன இலக்கியங்களில் காணும் கூடல் இழைத்தல் குறிக் 
கும் எடுத்துக் காட்டுகளாகும் . இவற்றிற்குரிய இலக்கணம் 
எதுவும் அமைக்கப்படவில்லை . ஆனால் கூடலிழைத்து , வரும் 
நன்மை தீமைகள் , இன்பதுன்பங்களை அறிவது போலவே , குழி 
யில் நீரும் மலரும்விட்டு அது இடமாகச் சுற்றுவது , வலமாகச் 
சுற்றுவது , சுற்றிவந்து இறுதியில் நிற்கும் திசைபோன்ற குறி 
களின் அடிப்படையில் , அவ்வீடு கட்டுவதனால் ஏற்படும் பலா 
பலன்களை மிகவும் நுணுக்கமாக அறிய இந்நூல் இலக்கணம் 
வகுத்துக்காட்டுகிறது . 
முழக்கோல் 
“ செப்புப் பிரதிமங்கள் , உடையார் கோயிலில் 

முழத்தால் அளந்தும் " " 
“ பாதாதிகேசாந்தம் பதினேழுவிரலே இரண்டுதோரை 

உ.சரமும் ” 88 
8 தோரை ( நெல் ) = 1 விரல் ; 12 விரல் = 1 சாண் ; 2 சாண் = 1 
முழம் என்ற அளவில் இராசராசேசுரமுடையார் கோயில் முழக் 
கோல் இருந்தது எனவும் , அக்கோலே இவ்வளவுகளுக்குப் பயன் 
படுத்தப்பட்டது எனவும் இக்கல்வெட்டுகள் அறிவிக்கின்றன . 


84. முத்தொள்ளாயிரம் 82. 85. உண்டாட்டுபடலம் 
33. ( கம்பராமா ) 86. சீவக சிந்தாமணி . 1037 87. முதலாம் 
இராசராசன் சாசனங்கள் தங்கைய நாடார் பதிப்பு பக் -36 . 
88. மேற்படி பக்கம் -36 . 


செய்து 


வகையான 


" எங்களூர் அளந்து கூறிட்ட பதினெண் சாண் கோலால் 
குழி 5136 ) யும் இத்தேவர்க்கு இறையிலியாகக் கொடுத்தோம் 89 
என்னும் சாசன அடிகள் , நிலத்தை அளப்பதற்கு ஒன்பது முழம் 
கொண்ட கோல் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறுகின்றன . 

“ இந்நிலம் கழ நிகோலால் ஆயிரத்து நானூறு C N ஊர் 
மஞ்சிக்கமாக ... கல்நட்டு சிலாலேகை 

கொள்க1190 
என்னும் பார்த்திவேந்திராதிவர்மனின் சாசன அடிகளால் , நிலம் 
அளக்கப் 

பயன்படுத்தப்பட்ட நீண்ட கோல் கழநிகோல் 
என்றும் கூறப்பட்டது என்பதை அறிகிறோம் . 
இவ்வாறு பல 

அளவுகோல்கள் அக்காலத்தே 
வழங்கி வந்திருப்பதனால் , இந்நூலினுள்ளும் மூழக்கோல் என்ற 
தலைப்பில் பலவகையான அளவுகள் கூறப்படுகின்றன . 

அணு எட்டு கொண்டது ஒரு புல் நுனி என்று மிக நுண்ணிய 
அளவில் தொடங்கி , 24 விரல் கொண்ட முழக்கோலுக்கு அளவு 
கூறுகிறது இந்நூல் . மேலும் யார் யாருக்கு எத்தகு அளவுகோல் 
எனவும் அக்கோல் செய்தற்குரிய மரம் எது எனவும் விளக்கம் 
தருகிறது . இவ்வரையறைகள் நடைமுறைக்கு அவசியமில்லை 
என்று வழக்காற்றில் ஒரே அளவு முறையினை அனைவரும் பயன் 
படுத்துகின்றனர் . அதாவது 36 அங்குலம் அல்லது 3 அடிகொண்ட 
கஜக்கோலைக் கொண்டு குழி கணக்கிடும் முறையினை நூலினுள் 
விளக்கியிருக்கிறேன் . 


பொருத்தங்கள் 


வீடு கட்டுவதில் மிக மிக முக்கியமாகக் கவனித்து அறியக் 
கூடியவை மனைக்குரிய பொருத்தங்க ளேயாகும் . நூலினுள் 
கூறப்பெறும் பொருத்தங்கள் ஒவ்வொன்றையும் கணக்கிட்டுப் 
பார்த்துத் தொகுப்பது மிகவும் கடினம் . ஆதலின் , அவற்றிற் 
கான விளக்கங்களைத் தொகுத்துப் “ பொருத்தப் பலன்களின் 
அட்டவணை ” என்ற தலைப்பில் நூலின் இறுதியில் இணைத் 
திருக்கிறேன் . குழிகளைக் கணக்கிடும் முறைகளை , எடுத்துக் 
காட்டுகளுடன் அவ் அட்டவணையின் முதற்பக்கத்தில் விளக்கி 
யிருக்கிறேன் . அந்த அடிப்படையில் குழிகளை மட்டும் கணக் 
கிட்டுக்கொண்டு அக்குழிக்கு ஏற்ற எல்லா பலன்களையும் , அக்குழி 
எண்ணுக்கு நேரே ஒரே வரிசையில் பார்த்து அறிந்து கொள்ள 
லாம் . மிகச் சிறிய வீடு கட்டக்கூடிய அளவு என்று சுருதி 34 குழி 


89. ஷ சாசனம் பக் -64 . 90 , மேற்படி பதிப்பு பக் -25 . 


யிலிருந்து தொடங்கி , மிகப்பெரிய அளவாக 300 குழி அளவு வரை 
அவ் அட்டவணையினைத் தயாரித்து அளித்திருக்கிறேன் . 


சுருங்கிய , அனுபவக் கருத்துகள் 
1. கிருதயுக தருமம்- தவறு செய்தவன் 

நாட்டைவிட்டே 
விலக்கப்படவேண்டும் என்பது . ஆனால் 
2. திரேதாயுக தருமம் - தவறு செய்தவன் கிராமத்தைவிட்டு 

விலக்கப்படவேண்டும் என்று ஆயிற்று . 
3 . துவாபரயுக தருமமோ - தவறு செய்தவனைக் குடும்பத்தி 

லிருந்து விலக்கினால் போதும் என்று வகுக்கப்பட்டது . 
4. கலியுக தருமம் - குற்றம் செய்தவன் மட்டும் தண்டிக்கப்பட 

வேண்டும் என்ற நிலைக்குத் தளர்ச்சி அடைந்தது . 

இதேபோல , ஒருவனைப் பாவம் வந்து அடைதற்குரிய 
காரணங்களும் முறையே இந்த நான்கு யுகங்களிலும் பெரிதும் 
மாற்றம் அடைந்து விட்டன . அதாவது , 
1. பாவம் செய்தவனோடு பேசினாலே பாவம் . 
2 . பாவம் செய்தவனைத் தொட்டால் தான் பாவம் . 
3. பாவம் செய்தவனுடைய உணவை உண்பது தான் பாவம் . 
என்பன போன்ற நிலையில் முறையே மூன்று யுகங்களிலும் 
மாறுபட்டு இறுதியாகக் கலியுகத்தில் அதே தவற்றினை நாம் 
செய்தால் தான் பாவம் என்ற நிலை உருவாகிவிட்டது . 


சிறந்த பொருள்களை வழங்கி வந்த நிலையிலும் இந்த 
யுகங்களுக்கு ஏற்ப மாற்றம் இருந்து வந்துள்ளது . அதாவது , முதல் 
நிலையில் மக்கள் இருக்கும் இடத்தைத் தேடிச்சென்று வழங்கப் 
பட்டது . இரண்டாவது யுகத்தில் அவர்களை அழைத்து வழங்கப் 
பட்டது . மூன்றாம் யுகத்திலோ கேட்டுக் கொடுக்கப்பட்டது . 
கலியுக வழங்குமுறையோ ‘ வேலைவாங்கிக்கொண்டு கொடுப்பது 
என்ற நிலைக்கு இறங்கி வந்துவிட்டது . இவற்றை நோக்கத் 
தருமங்கள் மாறுவதைக் குறை கூறக்கூடாது . இவை யுகமாற்றத் 
தால் ஏற்படும் இயற்கையாகும் . இதேபோல மனை நால்களில் 
கூறப்படும் அத்துணை அரிய விதிமுறைகளையும் 
இயலாது என்பது இயற்கை. இருப்பினும் நடைமுறைக்கு ஏற்ற 
இன்றியமையா சில விதிமுறைகளை மேற்கொள்ளுவது நல்வாழ் 
விற்குத் துணை செய்வதாகும் . அவ்விதிமுறைகளுள் சில ; 


கையாள 


1. வீட்டின் நான்கு புறமும் அமையும் தாய்ச் சுவர்களைச் 

சேர்த்தே ஆயக்கணக்கினைக் கணக்கிடவேண்டும் . 
2 . வாசற்காலின் அளவு - உயரம் : அகலம் , 9 : 5 என்ற விகிதத்தில் 

அமையவேண்டும் . இந்த அளவில் அமைவது சிறந்த செல்வச் 

சிறப்புடையதாக இருக்கும் . 
3. வேங்கை , தேக்கு ஆகிய மரங்கள் யாவருக்கும் சிறந்தவை . 
4. கதவுகள் ஒற்றைப்படைப் பலகைகளால் அமையவேண்டும் . 

ஒரே பலகையில் அமைவது உத்தமம் . இன்றேல் 3 , 5 , 7 

பலகைகளை உடையதாக அமையலாம் . 
5 . இப்பலகைகள் ஒரே மரப்பலகையாக இருத்தல் வேண்டும் . 
6 . தலைவாயிற்படியைவிட , உள்வாயிற்படிகள் சிறிது உயர்வாக 

வும் உயரமாகவும் இருத்தல் வேண்டும் . 
7 : வீட்டின் 
வடகிழக்குப் பகுதியில் - பூசை அறை , தானிய அறை , 

படுக்கை அறை 
கிழக்குப் பகுதியில் -பூசை அறை , படுக்கை அறை , குளிக் 

குமிடம் 
தென்கிழக்குப் பகுதியில் - சமையல் அறை , விருந்தினர் அறை 
தெற்குப்பகுதியில் --பூசை அறை , உணவு அறை 
தென்மேற்குப் பகுதியில் - கருவிகள் அறை , கல்வி அறை 
மேற்குப்பகுதியில் --படுக்கை அறை 
வடமேற்குப்பகுதியில் -பூசை அறை , பிரசவ அறை , நெற் 

களஞ்சியம் 
வடக்குப் பகுதியில் - செல்வம் வைக்கும் அறை , படுக்கை 

அறை 
முறைகளைக் கையாண்டு ஏற்றவாறு அமைத்துக் 
கொள்ளுதல் வேண்டும் . 


என்ற 


8. வடக்கு அல்லது கிழக்கு நோக்கிய வீடுகளுக்குத் தென் 

மேற்குப் பகுதியிலும் தெற்கு அல்லது மேற்கு நோக்கிய வீடு 
களுக்கு வடகிழக்குப் பகுதியிலும் கிணறு எடுத்தல்வேண்டும் . 


9. முற்றிய நெல்லிமரப் பலகைகளைக்- கனத்த வண்டிச் சக்கர 

வட்டை போல் அறுத்த பலகைகளைக் கிணற்றின் அடியில் 
வட்டமாய்ப் பரப்பி அதன் மீது சுற்றுச் சுவர் கட்டினால் 
கிணற்று நீர் சுவை உள்ளதாக மாறிவிடும் . 


xxxiii 


10. ஒருகட்டு வீடுகட்டப்பட்டபின் , அதே மனையில் வேறு ஒரு 

கட்டுவீடு கட்டப்படுமானால் , அதற்கான அளவு முறைகளை 
மீண்டும் தனியாகவே கணக்கிடவேண்டும் . முதல் கட்டோடு 

இணைத்துக் கணக்கிடக் கூடாது . 
11. மேல் மாடிகள் கட்டுவதானால் கிழக்குப் பக்கத்திலும் 

வடக்குப் பக்கத்திலும் கட்டுவது நல்லது . 
12. மாடிப்படிகளை , வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி 

ஏறுமாறு அமைப்பது நல்லது . 
13. வீட்டின் தண்ணீர் வடக்கு , கிழக்கு , வடகிழக்கு ஆகிய 

வற்றில் ஏதேனும் ஒரு திசையில் செல்லுமாறு விடுதல் 

வேண்டும் . 
14. வீட்டினுள் வாசல் விடப்படுமாயின் , அவ்வாசல் , கிழக்கு 

மேற்கில் சிறிது நீண்டும் , வடக்குத் தெற்கில் குறைந்தும் 
இருக்குமாறு அமைத்தல் வேண்டும் . 


15. எந்த எந்த முறைகளைக் கையாண்டாலும் நடைமுறை 

வசதிகளையும் மனத்தில் கொண்டு அமைத்தல் வேண்டும் . 
நண்பர்களோ விருந்தினர்களோ வீட்டிற்குள்வரவோ , சிறிது 
நேரம் தங்கவோ சங்கடப்படாவண்ணம் அமைப்பது மிகவும் 
முக்கியமாகும் . 


என்று 


தூய்மையும் நலமும் போற்றப்படவேண்டும் 
கருதப்படும் இக்காலத்தில் , வீட்டிற்குள் நுழைந்தவுடன் 
சமையல்கட்டும் , அதன் எதிரிலேயே கழிவு அறைகளும் என்று 
அமைக்கும் வல்லுநர்களின் முறை மிகவும் சங்கடமானது 
என்பதை யாவரும் அறிவோம் . சொந்த வீடுகள் இவ்வாறு 

அமையாமல் பார்த்துக் கொள்ளவேண்டும் . 
16. வீடு குடிபுகும்போது , நூலினுன் கூறியது போல , நண்டு 

வளைமண் , யானைக் கொம்புமண் , எரு துகொம்புமண் ,, 
புற்றுமண் , குளத்து மண் இவற்றால் கருப்பப்பேழை ஒன்று 
செய்து , ஒன்பது குழிகள் அமைத்து , அவற்றுள் நவரத்தினங் 
களை வைத்து , மண் பலகையால் மூடி வீட்டின் வடகிழக்குப் 
பகுதியில் அமைத்தல் வேண்டும் . தங்கத் தகட்டில் வாஸ்து 
யந்திரம் ஒன்று செய்து , அதனைச் சுத்திசெய்து கருப்பப் 
பேழையுடன் வைத்து , 

வைத்து , நவக்கிரக பூசை , வாஸ்து பூசை 
முதலியன செய்தல்வேண்டும் . இப்பூசையினை 48 நாட்கள் 
செய்வது மிகவும் நன்மையைத் தரும் . 


XXXIV 


இத்தகு 

சில கொள்கைகளையேனும் கடைப்பிடித்து , 
நிரந்தரமான வீட்டினை அமைத்து , மகிழ்ச்சியான வாழ்வினைப் 
பெறவேண்டும் . 

“ சாஸ்திர முறைப்படிக் கட்டப்பட்ட கிருஹத்தில் சாஸ்திர 
முறைப்படி பிரவேசம் செய்வதால் , எதிர்பார்க்கும் 

ஆயுள் , 
யக்ஞம் , தனம் முதலிய பலன் சித்திபெறும் " 91 என்பது சான்றோர் 
கருத்து . 
பதிப்பில் திருத்தங்கள் 

“ முன்னோர் மொழிபொருளே யன்றி அவர்மொழியும் 
பொன்னே போல் போற்றுவர் பொற்புலவர் - அன்னோர் 
நடையிடையத் தம்வழியே நாட்டி மொழிமாற்றல் 
கடையிடையர் மாட்டுவினை காண் 

என்னும் செய்யுளில் கூறியபடி சுவடிகளில் காண்பதைத் தம் 
மதத்தின்படி திருத்துதல் ....விபரீத அறிவினை உடைய மத்தி 
மர்க்கும் , சந்தேக ஞானத்தையுடைய அதமர்க்கும் உரிய தொழில் 
என்று உணர்க” 92 

அவர் நூலையே அச்சொரூபமாக எடுத்துப் பதிப்பிப்போர் 
ஓர் அக்ஷரமாவது மாற்றுதல் பெருந்தவறு என்பது யார்க்கும் 
உடம்பாடே " 98 

கருத்துகளைக் காரண காரியங்களுடன் நன்கு 
அறிவோம் . என்றாலும் வழிவழியாக , ஏடுகள் படியெடுக்கப் 
பட்டுக் காப்பாற்றப்பட்டு வந்திருப்பதால் படியெடுப்போரால் 
பல பிழைகள் நேர்ந்துள்ளன என்பதையும் அறிவோம் . இவை 
இவை , இன்ன இன்ன சொற்களே ; படியெடுப்போர் பிழையாக 
எழுதியுள்ளனர் என்பதை இடத்திற்கேற்ப மிகத் தெளிவாக 
அறியவும் முடிகிறது . அவ்வாறு மிகத்தெளிவாக அறிந்த தவறு 
களையும் சுவடிகளில் உள்ளதைத் திருத்தக்கூடாது என்ற 
கருத்தால் சில பதிப்பாசிரியர்கள் சிறிதும் திருத்தாமலும் , திருத் 
தினால் இரண்டுவகை அடைப்புக் குறிகளைக் கையாண்டும் 
பதிப்பித்துள்ளனர் . சான்றாக , 

“ சாசனங்களின் பாடம் மூலப்பிரதிகளில் கண்டவாறே பின் 
கண்ட குறியீடுகளுடன் பதிப்பிக்கப் பெற்றுள்ளன . 


என்ற 


91. மந்திரப் பிரச்னம் - பக்கம் -238 . 92. கலித்தொகை - 
பதிப்புரை பக் -23 , சி.வை. தாமோதரம் பிள்ளை . 93. வீர 
சோழியம் பதிப்புரை பக் -24 சி.வை. தாமோதரம் பிள்ளை . 


XXXV 


காண 


( ) இவ்விரு குறிகளுக்குள் அகப்பட்ட எழுத்துக்கள் தவறா 
கவோ அதிகப்படியாகவோ காணப்படுகின்றன . அவற்றை நீக்கி 
விட்டு வாசிக்கவேண்டும் . 

[ ] இக்குறிக்குள் காணப்படும் எழுத்துக்கள் அவ்விடம் இருக்க 
வேண்டியவை . மூலத்தில் அவை சிதைந்தோ அல்லது சரியாக 
எழுதப் பெறாமலோ உள்ளன . 

[ * ] இக்குறிக்குள் காட்டப்பெறும் எழுத்துக்கள் இவ்விடத் 
தில் இருக்கவேண்டியவை . 

ஆனால் மூலப்பிரதியில் 
வில்லை . ” 94 

திருவிளம் உண்டா ( க ) [ வ ] தாகவும் 
“ சொஸ்த்தஸ்ரீ [ 11*] [ ஸ்ரீ ] ( நீ ) மன் பிறிதிவிராச்சியம் 
கலியுகம் ஆதி பிறவெசெ தாம்பிரசாதனம் . 
“ துலுக்க மொகர்ரம் தவி [ ர் * த் தொன் 
( J ) [ எ ] ம் மண்டலமும் கொண்டு யிழ ( மு ) ந் 
திறை கொண்ட ராசாதி ராசன் ” 95 
" தெக்குவிடு குப்பை திகழ் நிருதி 
யிடுவைக்கோலில் வடதிசைக்கு எருமைத் தொழுகம் 98 
இவை , தெற்கிலிடு குப்பைதிகழ் நிருதியிடு வைக்கோல் 

இக்குட திசைக்குளெரு மைத்தொழு வியற்று 
என்றிருக்கவேண்டிய அடிகள் .27 

இயத்துவட கீழ்த்திசை யிடுக்களையே வைப்போம் 
என்பது : யிருக்கிற வளவுக்கு வடிகீழ் மூலையிலே 

அடுக்களை விடுவது 98 
இவையும் முறையே 

இயற்றுவட கீழ்த்திசை யடுக்களையே வைப்போம் - 

வடகிழக்கில் அடுக்களை வீடுகட்டவும் . என்றிருக்க வேண் 
யவையாகும் . 

பிழைபட எழுதப்பட்ட தொடர்களை அப்படியே பதிப்பிப் 
பதோ , அடைப்புக் குறிகளைப் பயன்படுத்திப் பதிப்பிப்பதோ 


99 


94. தென்னிந்திய கோயில் சாசனங்கள் பக் -388 பாகம் 3 
பகுதி 2. அரசினர் சுவடி நூலகம் -1957 . 95 . தென்னிந்திய 
கோயில் சாசனங்கள் பக் -1080 பாகம் 3 - பகுதி 1. கநூலகம் . 
96. கப்பல் சாத்திரம் பக் -34 அரசினர்சுவடி நூலக வெளியீடு . 
91. இம்பனை நூல் பாட்டு .401 98. கப்பல் சாத்திரம் பக் 
35. 99. இம்மனை நூல் பாட்டு 403 , அதன் உரை . 


Kxxvil 


, 


நூலை முழுமையாக்கித் தரும் பதிப்பு முறையாகாது . கற்போர் 
முறையே எளிதில் பொருள் விளங்கிக்கொள்ள இயலாத நிலை 
யையும் , மிக ஆழ்ந்து படித்துச் சொற்களை முழுமையாக அறிந்து 
கொள்ளக்கூடிய நிலையையும் உண்டாக்கிவிடுகிறது . இதனால் 
நூல்களில் வெறுப்புணர்ச்சி தோன்றிவிடுவதையும் அறிகிறோம் . 

பதிப்பிக்கும் நூலைச் சிறந்த முறையில் பொருள் விளங்கிப் 
பயன்படுத்தும் அளவிற்கு மக்களிடையே முழுமையாக்கித்தருவது 
பதிப்பாசிரியரின் கடமையாகும் என்பதை உணர்ந்து சில எளிய 
முறை திருத்தங்களை மட்டும் செய்திருக்கிறேன் . சான்றாக , 
1. மனையில் நிற்க்கும்போது சகுனம் 
2. கண்டிடிற்க் கருதவேண்டாம் 
3. பண்ம் பாகக் கொள்வார் 
4. நீதியாய்த் தமிளிநாலே .... வுறைக்கலுற்றேன் 
5. பகற்த்ததோறடிசில் தன்னை 
போன்ற அடிகளில் முறையே 

1. நிற்கும்போது , 2. கண்டிடிற் கருத 3. பண்பாகக் 

கொள்வார் . 4. தமிழினாலே உரைக்க 5. பகர்ந்ததோரடிசில் 
என்று திருத்தம் செய்திருக்கிறேன் . 

சான்றோர்களின் கருத்துகளுக்கிணங்க, அத்திருத்தங்களி 
னால் ஏதேனும் பொருள் மாற்றம் உண்டானால் கற்போர் 
அறிதல் கூடும் என்ற எண்ணத்தினால் இவ்வாறு 

இவ்வாறு திருத்தம் 
செய்த இடங்களை எல்லாம் ஒன்றுவிடாமல் தொகுத்து , பாட்டு 
எண் கொடுத்து , 
“ சுவடியில் 

உள்ள தொடர்- திருத்தம் செய்யப்பட்ட 
தொடர் என்ற தலைப்பில் இறுதிப் பகுதியில் பதிப்பித்திருக் 
கிறேன் . 

சகுனம் என்ற தலைப்பில் 3-9 பாடல்களிலும் மீண்டும் 
122-124 , 185-188 ஆகிய பலவிடங்களிலும் காணப்பட்டன . 
வாஸ்து புருஷன் கிடக்கை - பா -33 , 34 ; எழுந்திருக்கும் நாள் 
சமயம் 5 க்குலட்சணம் 171-173 என்று பலபாடல்களில் சிதறிக் 
கிடந்தன. முழக்கோல் அளவு 51 , 52 , 53 - மீண்டும் 166,169 . 
பாடல்கள் . இவ்வாறு பல தலைப்புகளுக்குரிய பாடல்கள் 
பலவிடங்களில் காணப்பட்டன . இவற்றை ஓரளவு முறைப்படுத்தி 
ஒருவரிசையில் அமையுமாறு செய்திருக்கிறேன் . இருந்தாலும் 


Xxxvii 


ஆங்காங்கு காணப்பட்ட " தலைப்புகளையே அந்தந்த பாடல் 
களுக்கு அமைத்திருக்கிறேன் . 


தொகுக்கப்பட்ட தலைப்புகளில் உள்ள பாடல்கள் , உரை 
நடைப்பகுதிகள் ஆகியவற்றிற்கான ஒரு தொகுப்புரையினை 
அந்தந்த தலைப்புகளின் முதலில் கொடுத்துவிட்டுப்பிறகு நூலின் 
பகுதியினை அமைத்திருக்கிறேன் . நூலைப்படித்து , விளங்காத 
ஒருசில 

டங்களுக்காக , உரை , விளக்க உரை ,, அருஞ்சொல் 
பொருள் போன்ற பல இடங்களுக்கும் அலைந்து திரிந்தும் 
விளக்கம் அகப்படாமல் ஏமாறுவதுண்டு . பிற நூல் உரைகளில் 
உள்ள இந்த நிலைக்கு மாறாக என்னுடைய தொகுப்புரைகள் 
விதிவிலக்காக நிற்கவில்லை . 


வே . 


அவரி 
நான் 


நன்றி 

தூங்கா விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்பர் . 
தூங்கும் விளக்கினுக்கோ ! சொல்லத் தேவையே இல்லை . 
அடிக்கடி தூண்டி விடுவது அன்று . தூண்டிவிட்டுக் கொண்டே 
இருத்தல் வேண்டும் . இதே செயலை மேற்கொண்டு 

நூலை 
முழுமை 

பெறச் செய்த பெருமை , நிறுவன இயக்குநர் . 
வணக்கத்திற்குரிய டாக்டர் . ச . சுப்பிரமணியன் 
களையே முழுமையாகச் சாருமாதலின் அவர்களுக்கு 
நன்றி செலுத்துவது பொருளற்றதாகிவிடும் . 

இந்த நூல் ஓலையிலிருந்து தாள் ஏறவும் , பிற சுவடிகளோடு 
ஒப்பிட்டுச் 

சீர்மை பெறவும் , தொகுப்புரை பெறவும் , 
பலதிருத்தங்களைப் பெற்றபின் அச்சுப்படிநிலையை அடையவும் 
உள்ளன்போடு உழைத்து இதனை முழுமை பெறச் செய்த என் 
மாணவ மணிகளான திருமதி ந . விசயா , எம்.ஏ , பி.லிட் . , பி.எட் . 
அவர்களுக்கும் , லயோலா கல்லூரி, காம் . 

மாணவர் 
சு . இளங்கோவுக்கும் சு . இளவரசுவுக்கும் என்னுடைய உள்ளம் 
நிறைந்த வாழ்த்துக்களோடு கூடிய நன்றியை உரித்தாக்குகிறேன் . 

சென்னை , அரசினர் சுவடி நூலகத்திலிருந்து பல ஓல்லைச் 
சுவடிகளையும் நூல்களையும் பெறுவதில் தடை ஏதுமின்றி , 
அன்போடு உதவிசெய்த , நூலகக்காப்பாளர் , உயர் திரு . ஆர் . 
பாஸ்கரன் , எம்.ஏ , அவர்களுக்கும் உறு துணையாக இருந்து 
உதவிய , 

உதவி நூலகர் , திருமதி . V. பத்மாவதி , எம்.ஏ. 
அவர்களுக்கும் நூலக நண்பர்களுக்கும் நன்றி செலுத்தும் 
கடப்பாடு உடையேன் . 


பி . 


* 


Xxxviii 


நூல் அச்சாகும் நிலையில் அருஞ்சொற்கள் ,திருத்தச்சொற்கள் 
போன்றவற்றைத் தொகுக்கும் பயிற்சிபெறும் அடிப்படையில் 
முழுமையாகத் தொகுத்தளித்து உதவிய சுவடி இயல் மாணவர் - 
களான திரு.வி.ஆர் , மாதவன் , திரு வி , சதாசிவம் , திருமதி . கே . 
இலலிதா , செல்வி . கே . பேபி , செல்வி . கே . பிரேமகுமாரி 
ஆகியோருக்கும் என் நன்றி . 

பூ . சுப்பிரமணியம் 


. 


Introduction 


Ancient Man 

The ancient man led a nature oriented life . He moved 
from place to place in search of his livelyhood . He found 
shelter under trees and in caves . Branches of trees became his 
residence , When he faced a threat from wild animals . 

In due course , he started growing plants of eatables that he 
found tasty . It put a full stop to his tendency to migrate and was 
compelled to return to his farm . His farm activities made him 
stay at a particular place necessitating him to build artificial 
shelters that can with stand the natural wrath . This was the 
origin which has developed to - day to modern skyscrappers . 


Home and life 


The man realised the need for an house . Settlements 
prompted him living in groups . They shared the pains and 
pleasures of life . They rendered all help to any new comer in 
their area , to build his own house and settle there , They 
shared their experiences with each other . They analysed the 
cause for their problems . They found solutions agreeable to 
all . This had the reflection in building of houses , and immig 
ration too . 


Realisation of different aspects of life 

People found new houses emerging in and around . Of 
those houses , some were left unfinished some were shaped fuliy 


XL 


and people dwelt in ; but in one house the head of the family 
became bedridden ; in another the housewife died . Poverty 
ruled in one ; wealth disappeared in another ; in some there 
were no wards flor the family. Some were built well . Wealth 
flourished in them . Cattle wealth grow simultanously in some 
houses . Harvest was good for some house holders . This 
presented a new experience to the people as they had not come 
across such in their nomadic life . 


1 hought 

Their thought was provoked by events . They lived in the 
same place , but some were happy and some were distressed . 
They saved in the same soil . But some crops yielded well 
whereas others suffered . They started thinking what the reasons 
are for all these . 


They thought of the time of their arrival at that place , they 
clearly observe the place they selected to build the house . They 
also observed the time of commencement of building the house , 
position of the entrance of houses , time of placement of entrance 
frame, time of completion of roof . Incidents that took place 
at each and every stage were also watched . 


Conclusions based on experience 

Finally they watched the pros and cons the people faced in 
the houses that were built in strict observation . Likewise also 
when they took up the Profession such as agriculture they 
observed all these factors . They related each factor with their 
experience , reasons thus arrived at , for each happening were 
accepted by all . This knowledge of experience spread among 
the masses . People selected the best and chose to adopt them 
in their lives . 


They fully understood that the cause for their prosperity 
and poverty , the nourishing and perishing of their cattle wealth , 
the gains and losses in their farming , birth of children and 
barren sick and untimely death , friends and foes and other 
vices and virtues have been oriented with the design of the 


XLI 


house in which they live . Then onwards they learnt out of 
the experience of others in building the houses and they started 
building their own properly . 


Conclusions taken to Manuscripts 

These regulations were carried on orally from generation 
to generation . Some one , on some occasion gave the letter 
form to these news , the benefit of which is the manuscript 
" Manaiyadi Sastram ” in vogue among us . The lines of the 
opening stanza of the above work reveals that this is a transla 
tion of the Sanskrit work of one " Mayan . Hence we may 
come to a conclusion that either the treatise , which was orally 
in vogue among the Tamils were given written form in Sankrit 
or it will be relevant to hold that the manuscripts in Tamil 
pertaining to this treatise which existed even before the work 
written by Mayan in Sanskrit are among the missing manu 
scripts . 


Though this work is only a translation of Maya Madham 
of Mayan , only those portions which deal with the aspects 
relating to the formalities to be observed in building of houses 
alone have been compiled and translated . 


Maya Madham and Manai Nool 

The author starts writing his first chapter saying that he 
compiles the message contained in ‘ Maya Madham . In second , 
third and fourth chapters he deals with the selection of sites 
after testing the soil; the fifth chapter deals with the modes of 
measurement ; in sixth , seventh and eigth chapters selection of 
directions , performing poojas to the deities of directions have 
been indicated . The methods of construction of villages , towns 
and temples are envisaged in 9th to 14th chapters . Chapters 15 
to 17th deal with the formalities in fixing the number of pillars , 
selection of wood and measurement . It also underlines specifi 
cations for the horizantal beams supporting the roof and also 
for all other building materials required for roof. 


XLII 


In translating the above topics of Maya Madharn into 
Tamil , the author of Manai Nool , bas selected only those 
portions dealing with the building of houses . 


Mapuscripts of Menai Nool 

The manuscript named " Manaiyadi Sastram " bearing 
Number R. 3396 preserved in Goveroment Oriental Manuscripts 
library , Madras , is considered to be the basic script for this publi 
cation . Apart from this there are eighteen more manuscripts 
under five titles namely 


i ) Manaiyadi Sastram 
ii ) Manai Sastram 
iii ) Manai Nool 
iv ) Manai vasthu Lakshanam 
v ) Silpa Sastram 


This book has been titled " Manai Nool as this is a collec 
tion of materials available in the said scripts . 


Manai 

The word .Manai bas been interpteted in different meanings 
in Literature as : 


i ) Wife 
ii ) life 
iii ) Cattle Shed 
iv ) house 


In most of the literature , literarians have used the word 
* Manai only to mean the house . But in Manai Nool in 
various occasions , i.e. , in prescribing the ceremonies and indi 
cating the benefits of the position of the plot etc , this word is 
used to mean only the vacant land suitable for the construction 
of a house , 


In sanskrit also the term vasthu equivalent to Manai has 
been used to mean the Plot . Dictionaries also state Manaj as 
plot measuring 2400 square feet. 


xlii 


Nool 


Dictionaries term Nool as thread and book . In litera 
ture different authors have used this term to denote gram matical 
and literary pieces. Hence it is upheld that here the word 
Nool means the Grammar , 


“ Manai Nool" 

The title " Manai Nool" seems very relevant on examining 
the usage of the words Manai and Nool independantly . 


Also Manai Nool means the book giving details regarding 
the rules and regulations to be adopted in constructing houses . 


Manuscript 

This publication is based on the Manuscript bearing 
Number R. 3396 , preserved in govt . Oriental Manuscripts 
Library , Madras, which is of the size 34 x 3cm . It contains 118 
leaves , 


This manuscript was contributed to the library on 30.3.1952 
by a native doctor namely Thiru . Velayutham , belonging to 
Aka lapuram village of Salam District in Tamil Nadu . 


Index is given in the first leaf . The details pertaining to 
the date and time ( equalent to 28-10-1888 ) on which the manu 
script has been written and completed by Palaniyappa Pillai , 
son of Arum gam Pillai when he was running a school at 
Olapalayam village are given afterwards . 


Origin of the Work 

It can be seen on the left side of the first leaf that " Silpa 
Nool called Maniyadi Sastram told by Mayan alias Viswakarma 
The author of first work 


Illustrious persons like Brahma , Viswakarma and Mayan 
are also have written granthas on Silpa sastra . According to the 
editors of Silpa Ratna and Mayamatha and Dictionaries like 
Kalaikalapjiyam and Sabda Kalpa drumam and also certain lite 


XLIV 


ratures it is evident that Viswa Karma and Maya are different 
personalities . But the verse in the manuscript shows that both 


are same . 


Mayan 

Adi Paruvam ascertain the fact that Mayan is none but who 
has been escaped from Kandava Vanam and saved by Arjuna . 
• Manimegalai portrays that Buddha Vihar and Chakkaravala 
Kottam have been built by Mayan at Kaviripumpattinam . 


Not only that , the workmanship of Mayan in sculture is 
vividly denoted in " Silappatikaram . The first stanza in this 
work also asserts the fact that the " Silpa Sastram of Mayan 
alone can be considered as the frimary book , and Manai Nool 
is a Tamil narration based on Silpa Sastram , 


Omen 

The first chapter speaks about good and bad Omen . The 
occurance , happening of incidents which forbodes some events 
good or bad implied with circumstances such as seeing bones in 
the plot and breaking coconut are vividly described . 


Omen in Grammar 

" Tholkappiyam ” clearly correlate the good and bad omen 
with that of milking and non - milking of a cow . This enables 
one to think and act accordingly before his performance. 


Omen in literature 

Fluttering of eyes especially right for men and left for 
women seems to be the good omen . If the words of 
Nachinarkkiniyar blowing of conch es , beating of drums , 
presence of filled up pot are all said to be the indications of 
good omen . 

Sounds emanated from Lizards , passing of birds , and res 
ponse to their screaming are ascribed as omen in literature . 
Similarly manifestation of certain symptoms physically or 
mentally from the individual or from other objects can be seen 
in literature . 


XLV 


Thus several incidents pertaining to good and bad omen 
can be studied from literature but except few things we cannot 
adhere to everyone of then as such milking from the cow with 
over flowing lather , fluttering of eyes experienced by the indi 
vidual may be considered as indication of good omen . Whereas 
screaming of birds and sounds emanated from the lizard even 
though they are good expressions cannot be judged which is 
good or bad . 


Not with standing to the abore , the “ Mapai Nool" des 
cribes the various implications of Omen according to the subject 
direction place , oceuring of incidents , physical mapifestations 
right or left respectively . 


time and Orbit 

Several persons well versed in Astronomy were in the king s 
champer and they were able to assess the zodiacal movements in 
each month of the year . It is known from the verses of " Jeevaga 
Chintamani " that the astronomers guided their majesty in all 
sphere of his activities carried out , suggested auspices occasions 
suiting to the birth star of the king . 

Similarly the king coronated for the betterment of the 
citizens and to confront the enemy in the battle field selected 
auspices occasions . 


Whereas , the Manai Nool provides specific information 
regarding the months , days , auspices stars , Full moon and new 
moon days , for the activities to be carried out suiting to the 
occurance of stars ete . 


invocations 


It is a tradition of Tamils to invoke the blessings of the 
Almighty for the efficacy of the endeavour undertaken by them . 
They worship several deities ascrited to tne occasions such as 
invocation of Goddess Kotravai ’ to subdue his enemies . Like . 
wise the Manai Nool suggests that the invocation of Mother 
Earth , otherwise called “ Vaasthu Purushan " is quite necessary 
before constructing a house . 


KLV 


The " Manai Nool" also advises the month and time on 
whicn the awakening of Vaasthu Purushan from his slumbering 
can be chosen as auspies time to start the construction . And 
the above facts are all based on the wide range of experiences 
of the author . 


Sanskrit works on Vasthu offerings 

According to sanskrit works on Vasthu vidya there are 
certain hymns to ward off evil spirits from the plot on which 
one wants to construct his house . Then the land is to be tilled 
and seeds sown . After germination the plants are grazed by 
cows and calves for purification . 


Soil 

Soil is to be tested before construction . Many methods 
are narrated in this regard . One is to dig a pit and fill it with 
the earth removed from the pit . Another one is to fill the pit 
with water in the evening and observing the quantum of water 
in the next morning This method shows the strength of the 
soil to withstand the weight of the building to be constructed . 

Good and bad effects of a plot is also decided by another 
method which is precisly narrated in this work . Hence a circular 
pit is dig around a portion of the earth and water and flower is 
put in the circular pit. The movement and direction of the water 
along with the flower with indicate the results whether good or 
bad . 


Measurement 

The conventional methods in measurement of lands in 
vogue on ancient period is described in this treatise . An instru 
ment comprising from minute length to 24 fingers is used for 
measuring the plot . The woot used for preparing the scale is 
also differed according to the community using it . But in 
modern inly yard stick measuring 36 inches is found convenient 
and suitable for persons engaged in this work . 

An elaborate and instructive Index is given in the end show 
ing the characteristic peculiarities of plinth area depending on 
the numbar of squire yards it contains . 


XLVII 


While designing a house it may not be possible to adopt all 
rules and regulations prescribed in scriptures at least certain 
items can easily he introduced for prosperity . For iastance the 
area of the plinth should be calculated taking into account the 
volume of four main walls . 

Hight and breath of the door frames should be in ratio 9 : 5 . 
The inner door frames should be smaller in hight than the front 
door frame. 

Doors with single plank is desirable . At least the planks 
used should be in odd numbers . 


Well should be situated either in south west or north east . 


Steps should be so arranged to climb them facing north or 
east . 


In any case whatever method is adopted in designing a 
house it should be born in mind that it should suit the need of 
the persons who occupy it and also be convenient to his guests . 
Even modern houses constructed by eminent and expert persons . 
are found lacking the required convenience since in certain 
places kitchen and adjoining lavatory are to welcome a visitor 
and the lady in kitchen dress is embarrassed on arrival of such 
guests . Persons who want to construct a house to suit his taste 
must take particular care not to design houses like these . 


Correction in the Edition 

We are fully aware of the fact with reasons that no correc 
tion or alteration should be made in the edition while editing a 
manuscripr . It is also known that the seribes also commit 
many mistakes while copying. The mistakes are so dare in the 
context is also evident . Even than some editors do not attempt 
to rectify or alter the readings as they think that such act on 
their part is forbidden . If at all they do some correction on 
their own accord they indicate the same by placing them within 
square bracket leaving the original reading in round bracket . 
Both these methods adopted by editors make the readers dis 
interested in going through the works . 


xLviii 


It should be the bounden duty of an editor to please his 
readers as far as possible by making the editions perfect and 
complete . For that matter it is only proper to correct daring 
mistakes in own accord . Bearing this in mind I have taken the 
liberty of making neccessary corrections in this edition . This 
fact is separately listed in the end . To fecilitate easy reference 
I have also arranged the stanzas dealing with similar or same 
topics scatered here and there in one and the same place . 

A gist of topics dealt in chapters is given in lucid style in 
the beginning of each chapter . It is quite common that in 
certain places editors are silent in respect of giving accurate 
meaning or explanations for certain words inspite of their 
sincere efforts by refering commentaries and super commentaries 
on the texts . The present gist of the chapters is not an 
exemption 
Acknowledgement 

The full credit in bringing out this edition in this form goes 
to Dr. S. V. Subramanian , Director of International 
Institute of Tamil Studies , Madras , but for his continuous 
inspiration and guidance it would not have been materialized . 
I think it is impertinence to thank him . 

I am very much grateful Thiru . R. Baskaran M.A. , curator 
and Thirumathi V. Pathmavathi , M.A. , Asst . Librarian of 
Govt . Oriental Manuscripts Library , Madras , for their kindness 
to issue the Original Manuscripts and books immediately when 
ever I was in need of them . 

My thanks are due to Thirumathi N. Vijaya , M.A. , B.lit . , 
B.Ed. , Mr. S. llango , B.com . student of Loyola College and 
Mr. S. Jlavarasu , for the sincere help rendered in bringing 
out this edition . 

Thiru . V. R. Madhavan , Thiru . V. Sadhasivam , Thirumathi 
K. Lalitha , Selvi , K. Baby , and Selvi . K. Prema Kumari 
students of manuscriptology , deserve my hearty gratitude 
for their attitude and efforts relevant to their training in prepa 
ring words index etc. , for this publication . 

P. Subramaniam 


பொருளடக்கம் 


1. முன்னுரை 


il - IV 


2. பதிப்புரை 


v - XXXVIII 


3. Introduction 


XXXIX - XLVIII 


4. பொருளடக்கம் 


XLIX - LIV 


1-13 


14-35 


5. நூல் - தலைப்புகள் 

1. நிமித்தங்கள் 
2. மண்சோதனையும் பிற நிமித்தங்களும் 
3. நீள அகலம் 
4. முழக்கோல் 
5. மரத்தின் இலக்கணம் 
6. வாஸ்து புருஷன் 


36-46 


47-62 


63-83 


84.95 


96-108 


109.132 


133.155 


156-186 


181-200 
201-217 


7 . மனைகோல நல்ல நாள் தேர்தல் 
8. வீடுகட்டுவதற்குரிய பலன்கள் 
9. நட்சத்திரம் 
10 , பொருத்தம் 
11. அருக்கன் நிலை 
12. ஆரூடம் முதலியன 
13. நட்சத்திரங்களுக்கு ஏற்ப . 

கிழமைகளுக்குரிய யோகங்கள் 
14. பொருத்தப் பலன்கள் 
15. பொருத்தப் பலன்களின் அட்டவணை 
16. திருத்தப் பெற்ற தொடர்கள் 
17. திருத்தம் பெறாத சில தொடர்களுக்கு 

விளக்கம் 


218-219 


220-221 


222-257 
258-265 


266-271 


272-273 


18. ஏட்டில் அட்டவணை 
19. சொல்லடைவு 
20. பயன்பட்ட நூல்கள் 


274-297 


298 


உள் தலைப்புகள் - அகரவரிசை 


, 


பக்கம் 

பக்கம் 
அகல நீளம் - பலன்கள் 36 இறை வணக்கம் 

1 
அங்காரகசாரபலன் 110 இனப் பொருத்தம் 

162 
அங்காரக சாரம் 

116 உச்சிக் கோபுரம் வைக்க 13 . 
அங்கிஷப் பொருத்தம் 181 

உச்சி மேடு மூட 

135 
அதோ முகம் எனப்படும் கீழ் 

உபயராசி 

199 
நோக்கு நாள் 

134 ஊர்த்துவ முகம் எனப்படும் 
அமிசப் பொருத்தம் 

163 மேல் நோக்கு நாள் 

134 
அருக்கன் நிலை 187 , 193 ஏடுசளுக்கு இரட்டைத் துவாரம் 
அருக்கன் நிற்கும் நேர 

இடும் விதி 

77 
மும் திசையும் 

187 ஏறுநாள் , இறங்குநாள் 136 
அரையற்ற நாள் 150 ஐப்பசி மாதம் 

114 
அலி மரம் 63 , 69 கடவுள் வணக்கம் 

7 
அவையடக்கம் 1,7 கடைக்கால் எடுத்தல் 

98 
அளவு நூல் கயிறு 49 , 57 கடைக்கால் , சங்குஸ்தாபனம் 
அறைகள் , கூடங்கள் , வாசல்கள் 

103 
வைக்கும் இலட்சணம் 39 கணப்பொருத்தம் 

164 
அஷ்டதிக்கு இலட்சணம் 31 கணம் அறிய 

165 
ஆடிமாதம் 

113 இதவு 

80 
ஆண்மரம் 

63 , 69 கதவுகளின் இலக்கணம் 78 , 79 
ஆதாயம் 176 கதவுக்கு நெம்பு முளை 

77 
ஆயங்களில் குணங்கள் விபரம் கயிறு பிடித்து அளக்கும் 

175 இலட்சணம் 

58 
175 கயிற்றினால் அவக்கும் போது 53 
ஆகப்பொருத்தமும் பலனும் 157 கரண பலன் 

125 
ஆயம்- ஆதாயம் அறிய 168 கரி நாள் 

191 ) 
ஆரூடம் 

201 கரிநாள் வரும் தேதிகள் 197 
ஆவணிமாதம் 113 கருப்பப் பேழை 

99 
ஆனி மாதம் 

113 காப்பம் வைக்கப் பேழை 108 
இரவுக்குளிகை 192 கன்னிகா சக்கரம் 

152 
இராகுகாலக் கவி 199 கார்த்திகை மாதம் 

114 
ராகு சாரபலன் 111,1 ! 8 கால காப்பகதி இலட்சணம் 209 
இராக் குளிகன் 200 காலற்ற நாள் 

150 
இராசி சூல நிர்ணயம் 166 காலாமிர்த சுலோகத்தின் கருத்து 
இராசி பலன் 111 , 119 

184 
இராசிப் பொருத்தம் 134 , 180 கால்வைக்க , கைஏற்ற நாள் 
இராசி விசேஷம் 194 இலக்கினம் 

72 
இராவிழிப்பு இராசியாவன 148 கிணறு அமைத்தல் 

202 
இலக்கின சுபக்கிரக இராசி கிணறு எடுக்க - ராசி 202 
நிர்ணயம் 

208 கிணறு எடுக்கும் இலட்சணம் 
இலக்கினத் தியாச்சியம் 199 

213 
இலக்கினப் பொருத்தம் 162 கிணறு எடுக்கும் திசை 203 
இலக்கின முகூர்த்தம் 100 கிணறு வெட்ட , கரைகட்ட 216 


ஆயகம் 


Li 


கிணறு வெட்டும் மாதம் 203 சாதிகள் பொருத்தம் 

180 
கிரக ஆரம்ப விதி 

87 சாயல் மாத விலக்கம் 216 
கிரகப்பலன் 110 சித்திரை மாதம் 

113 
கிரகப் பிரவேசம் 147 சில நல்ல நாட்கள் 

140 
கிராம க்ஷேத்திர இலட்சணம் 24 சிற்ப ஆசாரி 

100 
கீழ்வீடு , மேல்வீடு , உயரம் 217 சிற்ப ஆசாரியின் இலக்கணம் 103 
குடிபுக 

91 சுக்கிர சார பலன் 110 , 117 
குடிபோகும் மாத பலன் 147 சுக்கிர பலன் 

102 , 213 
குருசார பலன் 1 : 0 , 117 சுக்கிரன் பாடு 

150 
குழிகெல்லி , மண் எடுத்துப் சுபகாரியங்கள் செய்யக் 
பார்க்கும் இலட்சணம் 

34 கூடாத நாட்கள் 

150 
குழியில் எடுத்த மண்ணை சுவர்கனம் உயர்வு 
அடைத்தல் 33 இலட்சணம் 

211 
குழியில் சாயரட்சை 

சூசிகா சங்கராந்தி நிர்ணயம் 209 
நீர்விட்டுப்பார்த்தல் 30 சூத்திரப் பொருத்தம் 166 
குழியில் நீரும் பூவும் விட்டுப் சூரிய சார பலன் 

110 
பலாபலன் அறியும் விதி 30 சூரிய சாரம் 

115 
குழியில் நீர்விட்டு அறியும் சூல நிர்ணயம் 

217 
நிமித்தம் 17 செலவு 

158 
குழியில் நீர் விட்டு மறுநாள் தண்ணீர் ஓட்டம் 

202 
பார்க்கும் குறி 20 தனலயற்ற நாள் 

150 
குளிகை காலம் 

92 தள மட்டம் 

61 
குறிஞ்சி நிலம் 

215 

தள மட்டம் காணுதல் 50 
கூரைக்கால் நடுதல் 51 தாரகால பலன் 

182 
கூரைக்கால் - முகூர்த்தம் 

தானும் தன் கிளை முதலான 
செய்தல் 

61 வர்களும் வாசம் செய்யும் 
கோயில் கட்ட 13 மனை இலட்சணம் 

24 
கோயில் , கோபுரம் , மனை 

திக்குசளுக்கு ஆகாத இராசி 128 
அளவு முழக்கோல் 

54 திசையறந்துவா சற்கால் 
கோளச்சக்கர நிலை 185 வைக்கும் விதி 

74 
சங்கின் அளவு 98 திசை யோனி நிலை 

193 
சங்கு செய்ய மரம் 106 திதிபலன் 

111 , 179 
சங்கு மரம் 98 திதிபலன் - வேறு 

120 
சங்கு வைக்கும் காலம் 98 திதிப்பொருத்தம் 

160 
சங்கு வைக்குமிடம் 

98 திரிமுகம் எனப்படும் பக்க 
சங்கு வைக்கும் முறை 98 ) நோக்கு நாள் 

134 . 
சங்கு வைத்தல் 

தினைப் பொருத்த முகூர்த்தம் 149 
சங்கு ஸ்தாபன இலட்சணம் 105 தீமைதரும் நிமித்தங்கள் 2 
சங்கு ஸ்தாபனம் 104 , 105 தீய பலன்கள் 

4 
சமயம் ஐந்திற்கும் வஸ்து துரவுகள் எடுக்க 

216 
அதிகார இலட்சணம் 90 தெரு வாசற் கால் 

65 
சர ராசி 

199 தெரு வாசற் கால் வைக்கும் 
சலதாரை இலட்சணம் 212 இலக்கணம் 

73 
சனற் குமார வாஸ்து சொல் தேங்காய்க்குறி 

20 , 34 
லிய கிரக ஆரம்பவிதி 87 தைமாதம் 

114 
சனற்குமார வாஸ்து 

தொடுகுறி இலக்கணம் 203 
சொல்லியது 

157 தொடும் உறுப்பு- பலன் 203 
சனி சாரபலன் 

தோஷப் பரிகாரம் 

130 


1 


111 , 118 


Lii 


2 


நட்சத்திரத் தியாச்சியத் 

பார்வைப் பொருத்தம் 

163 
துருவம் 

158 பால , யவ்வன , 

யவ்வன , மூப்பு 
நட்சத்திரம் 133 , 203 பருவம் அறிய 

18151 
நட்சத்திரங்களின் நன்மை , பாலை நிலம் 

215 
தீமை அறியும் விதி 144 பிரகஸ்பதி , சுக்கிரன் 
நட்சத்திரமும் நாளும் 136 அஸ்தமனமான பலன் 126 
நட்சத்திரப்பலன் 112 , 121 பிற உயிர்களைக் காண்பதன் 
142 , 179 , 211 பலன் 

3 
நட்சத்திரப் பலன் - பொது 133 பிற சகுனங்கள் 

9 
நட்சத்திரம் பார்க்கும் விவரம் பிறந்த நட்சத்திரம் 

137 
184 பிறந்த நாளும் வாரமும் 
நட்சத்திரப் பொருத்தம் 1591 

கூடில் ஆகாநாள் 

148 
நட்சத்திரம்- மிருகம் - பட்சி பிற பொருள்களுக்குரிய 
கணம் 140 நிமித்தங்கள் 

3 
நட்சத்திரத்திற்கும் யோகத் பிறப்புப் பொருத்தம் 

159 
திற்கும் தாரபலன் 124 புட்பங்கள் விடுவதற்கு இலட் 
நல்ல பலன்கள் 3 , 4 சணக் குறி 

31 
நன்மை தரும் நிமித்தங்கள் 

2 புதசார பலன் 

110 , 116 
நாம நட்சத்திரம் 133 புரட்டாசிமாதம் 

114 
நாம நட்சத்திர எழுத்துக்கள் புற்று இலட்சணம் 

27 / 
141 ) புற்று நிமித்தம் 

15 
நால்வகை வருணத்தாருக்கும் புற்று நிமித்தம் காணும் 
மனை இலட்சணம் 24 9 பாகங்கள் 

17 
நாள் பொருத்தம் 

161 பூதப்பொருத்தம் 

166 
நான்கு சாண் முழக்கோல் 1 : 6 பூமி சல்லியம் 

205 
நான்கு சாதிக்கும் அளவு 

பூமியைச் சோதித்து வீடு 
கயிறு அறிந்து கொள்க 57 கட்டும் நியமம் 

22 
நான்கு வருணத்தாருக்கும் 

பெண்மரம் 

63 , 69 
கிரசு திசை 

23 பொருத்தங்களை அறியும் 
நான்கு வருணத்தாருக்கும் 

வழி 

156 
பூணு நூல் கொள்ளும் விதி 60 பொருத்தப் பலன்கள் 220 
நிமித்தம் 1 பொருத்தம் 

156 
நிமித்தங்கள் 1 மடசுத்தம் 

194 
நில அளவு 77 மட்டக்கோல் 

48 
நிலத்தின் உயர்வு தாழ்வு 15 மண் இலட்சணம் 

23 
நில நீளம் வைக்கும் விதி 78 ) மண் சோதனையும் பிற 
நீக்க வேண்டிய நாட்கள் 137 நிமித்தங்களும் 

14 
நீக்க வேண்டிய நேரங்கள் 191 மண்ணின் கீழ் கிடைக்கும் 
நீள அகலம் 

36 பொருளுக்கேற்ற பலன் 4 
நெய்தல் நிலம் 

215 மண்வெட்டி முழக்கயிறு 
பகல் குளிகன் 

200 சகுனம் 

60 
பகல் குளிகை 

192 மரங்களின் பயன் 

69 
பங்குனி மாதம் 

மரங்கள் வெட்ட திதி நிர்ணயம் 
பஞ்சகம் பார்க்கிறது 182 

72 
பஞ்ச கோள்கள் 191 

64 
பஞ்ச கோள் நின்ற தோஷம் 195 மரங்கள் வெட்டும் விதி 
பல்லி சொல்லுதலின் பலன் 3 

மரங்கள் வெட்டும் விதி 72 
பார்வையின் அளவு 200 மரத்தில் ஆண்பெண் அறிய 

68 


Liii 


தல் 


சணம் 


மரத்தில் நன்மை தீமை அறிந்து மனனயில் நிற்கும்போது சகுனம் 
உத்திரம் இணைக்கும் விதி 70 

10 
மரத்தின் இலக்கணம் பயன் மனையில் பிற இடங்கள் அமைத் 
படுத்தும் முறை 63 

201 
மரமிசைத்தல் 

59 மனையில் புற்று எழும் இலட் 
மரம் அமைத்தல் 64 

26 
மரம் வெட்ட ஆகாத நாள் மனையைக் கெல்லிப் பார்க்கும் 

65 , 72 இலக்கணம் 

11 
மரம் வெட்டும் நாள் 64 மாசிமாதம் 

114 
மருதநிலம் 

215 மாத நாளில் கர்ப்பம் ஒடுவது 
மலர் சுற்றி நிற்கும் அறிகுறி 18 

131 
மறுமாடி முளை நற்குறி , 

மாத பலன் 

109 
துற்குறி 60 மாதபலன்கள் 

113 
மறுவாசல் தோஷம் 

59 மாதம் 

203 
மற்ற இராசிக்காரர் 

73 மாதாமாதம் சூரியன் 
மனை உயர்வு தாழ்வு இலட் 

இருக்கும் நிலை 

210 
சணம் 23 மார்கழிமாதம் 

114 
மனை எடுக்கும் பலன் 131 மிரத்தியோகம் அறிய 

183 
மனைகோல - இராசிப்பொருத்தம் முகடு குத்தி மாறுகயிறு 

60 
146 முகடு வைக்க 

148 
மனைகோல , குடிபுக 91 மூகட்டு நாள் 

136 
மனைகோல , குடிபுக ஆகா முகூர்த்தம் செய்யும் விவரம் 29 
மா ங்கள் 

147 முகூர்த்தம் 

146 
மனைகோல நல்ல நாள் தேர்ந் 

முழக்கோல் 
தெடுத்தல் முழக்கோல் அளவு 

52 
கோலுகையில் முழக்கோல் மரங்கள் 

54 / 
இலக்கின முகூர்த்தம் 100 

முழக்கோல் - வேறு 

53 
மனைகோலுதல் 

17 முளைகடாவும் அளவு 

59 
மனைகோலும் நாள் 

ஆகா முளைக் கயிறுகால் 

59 
146 முளைக்குச்சு 

30 
மனைகோலும் போது கடைக் மூலைக்கால் நடுதல் 

51 
கால் சங்குஸ் தாபனம் 

103 

மூலைக்கால் நாட்டும் விதி 61 
மனைகோலும் மாதங்கள் 

147 மூலைமட்டக்கோல் 

48 
மனைக்கு ஏகும்போது சகுனம் 8 மேற்கோள் 

12 , 94 , 151 
மனைக்கு ஆயகம் , வயது 

167 மேற்கோள் - உள்ளமுடையான் 
மனைக்கு வயது 181 

92 
மனை பொருத்தத்தின் 

யோகங்கள் 

128 
183 யோகபலன் 

122 , 123 
மனையில் 64 பாகங்களில் வீடு யோகினி அறிய 

150 
கட்டும் இலட்சணம் 

154 யோகினி நிலை -திதிகள் 139 
எனையில் கதவு அடைக்கும் யோகினி நிற்கும் நிலை 

151 
குறி 80 யோனிப்பொருத்தம் 

1/8 
யனையில் சருக்க மூலைக்கு வயதுப் பொருத்தம் 

16 : 
மிடங்கள் 

212 வரவு 

158 
ம ைசயின் திசை தேர்ந்தெடுத் வரவு , செலவு இலட்சணம் 167 

15 

வளவு கட்டும் இலட்சணம் 211 
மனையில் தேவதைகள் இருப் வாசல் 

93 
பிடம் 140 வாசல் இராசி பார்ப்பது 

46 


96 


பனை 


நாள் 


விவரம் 


, 


தல் 


Liv 


89 


வாசல் சூரியன் கவி 

46 வாஸ்து புருஷன் கிடக்கை 87 
வாசல் விடும் திசை 

86 

வாஸ்து புருஷன் கிடக்கை 
வாசல் வீடும் பகு 86 மேற்கோள் 

88 
வாசல் விடும் 

92 வாஸ்து புருஷன் திசையறிந்து 
வாசல் விடுதல் - பொது 

86 வாசல் விடு விதி 

92 
வாசற்கால் வைக்க நவக்கிரக வாஸ்துவிழிநோக்கில் 
பலன் 67 முகூர்த்தம் 

29 
வாசற்கால் வைக்கும் பாகம் வாஸ்துவின் இருப்பு 
தேர்ந்தெடுத்தல் 

66 வாஸ்து வீட்டின் பலன் மேற் 
வாசற்கால் வைக்கும் முறை 65 கோள் 

92 
வாசறகால் வைக்கும் விதி 77 

வாஸ்துவுக்கு இராசி வீடு 88 
வாசற்படி வைக்கும் 

விசால லட்சணம் 

45 
இலட்சணம் 76 விரையம் 

177 
வாரங்களுக்குக் கரணம் 195 விஷ்டி தோஷம் 

196 
வாரத்தியாச்சியம் 

198 வீடு கட்டுதற்கு ஆகாத 
வாரத்தின் மேல் நேத்திரம் 

மரங்கள் 

64 
அறிய 

181 வீடுகட்டுதற்கு உதவா 
வாரபலன் 112,121 , 195 , 211 மரங்கள் 

71 
வாரப்பொருத்தம் 

179 வீடுகட்டுவதற்குரிய பலன்கள் 
வாரம் 170 

109 
வாரவிசேஷம் 195 வீடுகட்டும் பலன் 

113 
வாஸ்து அதிகார இலட்சணம் 90 டுகட்டும் மனையின் மண் 14 
வாஸ்து எழுந்திருக்கும் 

வீட்டுக்கு உரியவர் இராசிக்கு 
நாட்கள் 

உரிய திசை தேர்ந்தெடுத்தல் 
85 , 90 , 941 

h 
வாஸ்து எழுந்திருக்கும் நாள் 
அறிய ; மனை கோல , குடிபுக 91 

வைகாசி மாதம் 

113 
வாஸ்து படுத்திருக்கும் 

ஸ்திர ராசி 

199 
இராசிகள் 

84 ஸ்திரலக்கின ராசிகள் பலன் 127 
வாஸ்து புருஷன் 

84 

வாஸ்து புருஷன் 
வாஸ்து புருஷன் எழுந்திருக்கும் 

ஜென்ம நட்சத்கிரம் 
ஜாமம் , தேதி , நாழிகை, 

பார்க்கும் நிலை 

204 
போசனம் 93 க்ஷேத்திர ஆரூடம் 

204 


1. நிமித்தங்கள் 

இறைவணக்கம் 
நான்கு வேதங்களாகி விளங்குபவன் இறைவன் ; 
மும்மூர்த்திகளாகி வடிவெடுத்து நிற்பவன் இறைவன் ; 
முத்தொழிலை நிகழ்த்துபவன் இறைவன் ; 
முத்தொழிலை நிகழ்த்துவதற்காக இவ்வுலகினைத் 
தோற்றுவித்தவன் இறைவன் . 


அவ் இறைவனின் திருவடித் தாமரைகளை வணங்கி , தேவ 
தச்சன் என்று கூறப்படும் சிற்பியாகிய மயன் என்பவர் வடமொழி 
யிலே செய்துள்ள மனை நூலினைத் தமிழிலே சொல்லுகிறேன் 
என்று இறைவணக்கம் கூறி நூலைத் தொடங்குகிறார் ஆசிரியர் . 


அவையடக்கம் 


உணவை 


பழமும் , நெய்யும் , பாலும் , கற்கண்டும் , சர்க்கரையும் கலந்த 
உயர்ந்த உணவில் கல் கலந்து கிடக்குமானால் சான்றோர் கல் 
உணவு என்று அதனை விலக்கி விட மாட்டார்கள் ; அந்தச்சிறு 
கல்லைக் கண்டு நீக்கி விட்டு 

இனிய உணவாகவே 
ஏற்றுக் கொள்ளுவார்கள் . அதுபோல புல்லறிவாளனாகிய நான் 
செய்யும் இந்நூலுள் பிழை காணப்படினும் அப்பிழையினை 
நீக்கி உயர்ந்த நூலாகவே ஏற்றுக் கொள்ளுவார்கள் என்பது 
ஆசிரியரின் அவையடக்கக் கருத்து . 


நிமித்தம் 

இல்லத்திற்கு உரியவன் வந்து மனைகோல வேண்டும் என்று 
சிற்பியை அழைக்கிறான் . சிற்பியும் மனைக்கு உரியவனுமாக 


2 


மனை நூல் 


மனையை நோக்கிச் செல்லுகிறார்கள் . அவ்வாறு செல்லும்போது 
எதிரில் ஆண்கள் , பெண்கள் பிற உயிர்கள் வந்தாலும் , அவர்கள் 
பிற பொருள்களோடு வந்தாலும் அவற்றை நிமித்தம் என்று 
கூறுகிறது மனை நூல் . அப்படி வரும் நிமித்தங்களுக்கு ஏற்ப 
மனையில் நன்மை , தீமைகள் உண்டாகும் என்று கூறுவது 
அனுபவத்தில் கண்ட உண்மைகளாக ஏற்கப்படுகின்றது . அவ்வாறு 
இந்நூலின் முதற்பகுதி கூறும் நிமித்தத்தின் நன்மை தீமைகள் 
இங்கு தொகுத்துத் தரப்படுகின்றன . 


நன்மை தரும் நிமித்தங்கள் 

1. அழகு வாய்ந்த மகளிர் எதிரில் வந்தால் நல்ல யோகம் 
உண்டாகும் . 


2. நிறைகுடம் ,வண்ணான் , தயிர்க்குடம் , பால்குடம் , சோறு 
மதுக்குடம் , பருவமகளிர் , சாரைப்பாம்பு , தேவதாசி , கரும்புக் 
கட்டு , இரட்டைப் பார்ப்பனர் போன்ற நிமித்தங்கள் எதிரில் 
தோன்றினால் மிகவும் நன்மை உண்டாகும் . 

3 , நரி , கிளி , வேங்கைப்புலி , முயல் , கோழி , கொக்கு , மயில் , 
ஓந்தி , மான் , பசு , மாடு , நாரை , அணில் , கழுதை , செம்போத்து 
ஆகியவை நாம் மனைகோலப் புறப்படும் போது எதிரில் நமக்கு 
இடது பக்கத்திலிருந்து வலதுபக்கமாகச் சென்றால் மிகவும் 
நன்மை உண்டாகும் . 


தீமை தரும் நிமித்தங்கள் 

1. அழுக்கு ஆடை அணிந்தவன் , செம்பட்டைத் தலையன் ,, 
சுருட்டைத்தலையன் , நொண்டி , உடலில் மயிர் இல்லாதவன் , 
விரிந்த தலையை உடையவன் , ஒற்றைக் கண்ணன் , விதவைப் 

தடி ஊன்றி வருபவன் , கையில் கயிறு உடையவன் 

எதிரில் வருவார்களானால் உயிருக்கு ஆபத்து 
ஏற்படும் . 


பெண் , 


ஆகியோர் 


2. விரிந்த தலையை உடையவன் , மொட்டைத் தலையன் , 
மட்டை என்னும் ஒருவகைப் பாம்பு , சன்னியாசி ,, ஒற்றைப் 
பார்ப்பனன் , முலை இல்லாத பெண் , புதிய பானை , 

மூக்கு 
இல்லாதவன் , 

வாணியன் ஆகியவை எதிர் காணில் தீமை 
உண்டாகும் . 


நிமித்தங்கள் 


3 


-- 


எதிரில் காணும் பிறபொருள்களுக்குரிய பலன்கள் 
3. குறைகுடம் 

துன்பம் உண்டாகும் 
இரைச்சலிட்டு வரும் பாம்பு பகை உண்டாகும் 
நெருப்பு 

குடி அழிந்து போகும் 

நோய் உண்டாகும் 
எலும்பு 

பசுக்கள் நாசமாகும் 
உமி 

பொருள் அழியும் 
இகழ்ச்சி உண்டாகும் 


விறகு 


மனைக்குரிய தலைவனும் சிற்பியுமாகச் சென்று மனையில் 
நிற்கும் போது நிகழும் பிற நிமித்தங்களும் , அவற்றிற்கான 
பலன்களும் : 
பல்லி சொல்லுதலின் பலன் 

சிற்பியும் மனைக்குரியவனும் மனையில் சென்று நின்ற 
வுடன் அவர்கள் நிற்கும் நிலைக்கு வலது பக்கத்தில் பல்லி 
சொல்லுமானால் நல்ல பலனைத் தரும் . 


இவ்வாறு முதலில் வலது புறம் சொல்லி , அடுத்து இடது 
புறமும் பல்லி சொல்லுமானால் அந்த மனைக்கு உரியவன் 
அரசனுக்கு மிகவும் பிரியம் உள்ளவனாகவும் சுகவாழ்வு உடைய 
வனாகவும் விளங்குவான் . 
பிற உயிர்களைக் காண்பதன் பலன் 
நல்ல பலன்கள் 

அவர்கள் இருவரும் சென்று மனையில் நின்றபோது , 
1. வெள்ளைப் புறா , வெள்ளைப் பசு , வெள்ளை 

எருது 
ஆசியவை அவர்கள் பார்வையில் காணுமானால் மனைகோலி 
மேலும் சீரும் சிறப்புமாச வாழ்வார்கள் . 

2. பறண்டை என்னும் பறவை பாடிக்கொண்டே வலது 
பக்கத்திலிருந்து இடது பக்கமாகச் செல்லுவதைக் கண்டால் 
துன்பங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் . 


3. மதுக்குடம் , மாமிசம் , பால் , நெய் , தண்ணீர் , நல்ல 
புடவை , மங்கலிய மகளிர் , நிறைகுடம் , யானை , குதிரை , தேர் , 
ஒற்றை ஆடவன் இவற்றை எதிரில் கண்டால் மிகவும் உத்தமம் 
ஆகும் . 


4 


மனை நூல் 


தீய பலன்கள் 

1. எறும்புகள் சாரி சாரியாகச் செல்லாமல் சிதறிச் 
செல்லுவது . 

கரையான்கள் பரவிக் கிடப்பது . 

வண்டுகள் பூமியைத் துளைத்துக் கொண்டிருப்பது , 
ஓணான் எதிரில் ஓடிவருவது போன்றவற்றைக் காணநேர்ந்தால் 
தீமை உண்டாகும் . ஆதலின் மனைகோலக் கூடாது . 
2. குடியன் , 

வலையன் என்னும் சாதியான் , சுடுகாட்டு 
ஆண்டி , முடவன் , செக்கு ஆட்டுபவன் , மூக்கு அறுபட்டவன் , 
கூனன் , குருடன் ஆகியவர்களைக் காண நேர்ந்தால் மனை 
கோலக் குடி நசித்துப் போகும் . 

3. இவ்வாறான தீய நிமித்தங்கள் தோன்றுமானால் அப் 
பொழுது அந்த செயலை நிறுத்திவிட்டுக் குறைந்தது ஒருமாதம் 
கழித்து மீண்டும் நல்ல நாள் தேர்ந்து எடுத்து அந்த நாளில் நல்ல 
நிமித்தம் கண்டு அச்செயலைத் தொடங்க வேண்டும் . 


நல்ல நாள் பார்த்து மனை நடுவில் தோண்டிப் பார்த்தால் 
மண்ணின் கீழ் கிடைக்கும் பொருள்களுக்கு ஏற்ற பலன்கள் : 
நல்ல பலன்கள் 

தவளை , அரணை , பல்லி , சிலந்தி , நண்டு ஆகியவை காணப் 
பட்டால் அம்மனை சிறந்து விளங்கும் . 

பசுவின் கொம்பு , பல தானியங்கள் , செங்கல் , பஞ்சலோகம் 
இவற்றுள் ஒன்று காணப்பட்டால் மிகுந்த செல்வம் உண்டாகும் . 

பொன் , வெள்ளி , செம்பு இவற்றுள் ஒன்று காணப்பட்டால் 
மிகவும் நன்மை உண்டு . 

இரும்பு , ஈயம் , பித்தளை இவற்றுள் ஒன்று காணப்பட்டால் 
மத்திம பலனே உண்டாகும் . புதையல் கண்டால் இன்பம் 
உண்டாகும் . 
தீய பலன்கள் 

உடும்பு , பாம்பு , தேன்கூடு , ஆமை , யூரான் , வண்டு இவை 
காணப்பட்டால் அம்மனை அனல்பட்டு அழியும் . 

எறும்பு , தேள் , கரையான் , மரக்கட்டை , முட்டை , நகம் 
மயிர் , வெண்தலை , எறும்பு ஆகிய இவற்றுள் ஒன்று காணு மேல் 
மிகவும் தீங்கு நேரிடும் . 


நிமித்தங்கள் 


கரி தோன்றினால் நோய் உண்டாகும் . 
உமி தோன்றினால் பொருள் அழியும் . 

விறகு தோன்றினால் குலம் அழியும் . 
கருங்கல் , எலும்பு இவை தோன்றினால் மனையாள் சாவாள் ; 
மனைக்குரியவனும் வியாதியால் மெலிந்து சாவான் . 

இக்காரணங்களால் வீடு கட்டும்போது பூமியைத் தோண்டிச் 
சோதனை செய்த பிறகே வீடு கட்டுதல் வேண்டும் . அவ்வாறு 
அன்றி பூமியைச் சோதனை செய்யாமல் வீடு கட்டி விட்டால் 
வீட்டில் நிகழும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப மண்ணில் 

உரிய 
பொருள்கள் இருந்தே தீரும் என்று உறுதியாக நம்பலாம் . 


இதுபற்றிக் கூறும் பகுதியின் விளக்கமாவது : 
வீடுகட்டியபின் - வாழ்க்கையில் அவ்வீட்டில் , 

1. பசு இருந்தும் பால் இல்லை என்ற நிலை ஏற்பட்டால் 
வீட்டின் கிழக்குப் பக்கத்தில் மண்ணின் கீழ் குழந்தைகள் எலும்பு 
கிடக்கும் என்பது பொருள் . 

2. வீட்டில் பசுக்கள் இருக்கின்றன . ஆனால் பால் கறவை 
இல்லை ; மேலும் அரசினர் கோபம் கொண்டிருக்கின்றனர் என்ற 
நிலை இருந்தால் அவ்வீட்டின் தென்கிழக்கு மூலையில் குதிரை 
எலும்பு கிடக்கிறது என்று கண்டு கொள்ளலாம் . ஆயினும் அவ் 
வீட்டில் நல்ல யோகம் உண்டாகும் . 


3. வீட்டுத்தலைவன் ரொண்காரனாக இருந்து துக்கம் 
அடைவான் ஆனால் , வீட்டின் தென்புறத்தில் யானை எலும்பு 
புதைந்து கிடக்கிறது என்று அறியலாம் . 

4. என்றைக்கும் அபம் மிகுத்துத் தோஷம் வந்து அடையு 
மானால் அவ்வீட்டின் தென்மேற்கு மூலையில் பன்றி எலும்பு 
இருக்கும் . 

5. எப்போதும் ஆரூடம் சொல்லுதல் , போக்குவரவு சொல் 
லுதல் ஆகிய தொழிலில் ஈடுபட்டிருந்தால் அவ்வீட்டின் மேற்கே 
எருது எலும்பு புதைந்து கிடக்கிறது என்று அறியலாம் . 


6. எப்பொழுதும் அர்த்த நாசனாய் இருப்பானாகில் அவ் 
வீட்டில் எங்கோ ஒரு பக்கம் கழுதை எலும்பு இருக்கிறது என்று 
அறியலாம் . 


மனை நூல் 


7. அண்டை , 

அயலார் எப்பொழுதும் விரோதமாக 
இருப்பார்களேயானால் அவ்வீட்டின் வடக்கே ஆட்டு எலும்பு 
இருக்கிறது என்று கொள்ளலாம் . 

8. வீட்டில் எப்பொழுதும் கலகம் ஏற்பட்டால் வீட்டின் 
கிழக்கு மூலையில் நாய் எலும்பு புதைந்து கிடக்கிறது என்று 
அறியலாம் . 


வீடு கட்டத் தொடங்குமுன் இவற்றை நன்கு ஆய்ந்து. 
பார்த்து தீயனவற்றை நீக்கி வீடு கட்டத் தொடங்க வேண்டும் . 


மேலும் மனையின் நடுவே தோண்டிச் சோதனை செய்யும் 
போது தலைமண்டை ஓடு காணப்பட்டால் அவ்வீட்டு மனையை 
ஆறுசாண் ஆழம் மண் எடுத்து நன்றாகச் சோதனை செய்து 
தீயனவற்றை நீக்கி வீடு கட்டினால் எல்லாவித நன்மையும் 
உண்டாகும் . 


விஸ்வகர்மாவாகிய மயனென்பவர் திருவாய் மலர்ந்தருளிய 
சிற்ப நூலென்னும் மனையடி சாஸ்திரம் . 


கடவுள் வணக்கம் 


விருத்தம் 


1 . 


வேதநான் மறைக ளாகி விளங்குமும் மூர்த்தி யாகிப் 
பூதலந் தனைப்படைத்த புண்ணியன் தாளைப் போற்றித் 
தீதிலா மயனார் சொன்ன சிற்பசாஸ் திரமாம் நூலை 
நீதியாய்த் தமிழி னாலே நிலைபட உரைக்க லுற்றேன் . 


இதன்பொருள் : - இருக்கு , யசுர் , சாமம் , அதர்வணமென்னும் 
நான்கு வேதங்களாகியும் பிரம்மா , விஷ்ணு , உருத்திரன் , என்னும் 
மும்மூர்த்திகளாகியும் ஆக்கல் , காத்தல் , அழித்தல் என்னும் முத் 
தொழில் நடாத்தும் பொருட்டு அண்ட சராசரங்களைப்படைத்த 
கடவுளினது திருவடிக் கமலத்தைத் துதிசெய்து பஞ்ச முக ஸ்வரூபி 
யாகிய பரமசிவத்தின் நெற்றிக் கண்ணினிடமாய்த் தோன்றிய 
ஆதிவிஸ்வகர்மா வென்னும் மயனார் சொல்லிய மனை நூலைத் 
தமிழிலும் சொல்லலுற்றேன் என்றவாறு . 


அவையடக்கம் 


2. பழத்தொடு நெய்பாற் கண்டு பகர்ந்ததோர் அடிசில் தன்னை 

கழிப்பரோ நல்லோர் தாமும் கலந்ததில் கல்கி டந்தால் 
வழிப்படு சாத்தி ரத்தின் வளமைபுல் லறிவன் கூற 
பழுது இதில் உறினும் கற்றோர் பாவிப்பார் நலமாய்த் தானே . 


இ - ள் : - வாழைப்பழமும் நெய்யும் பாலும் கற்கண்டும் சர்க்கரை 
யும் கலந்த அசனத்தில் கல்கிடந்தால் அந்த கற்களை மாத்திரம் 
நீக்கி இன்பமாகக் கொள்ளுதல் போல , புல்லறிவாளனாகிய யான் 
சொல்லும் இந்நூலிற் பிழையுறினும் மேலோரி அக்குற்றங்களைக் 
களைந்து சிரேஷ்டமாகக் கொள்ளுவார்கள் எ - று . 


8 


மனை நூல் 


சகுனம் 
மனைக்கு ஏகும் போது சகுனம் 


( மகளிர் ) 


3. மனையது கோல வென்று வந்தவ னோடு சிற்பி 

கனிவுடன் வழிச்செல் போது காணுமேல் காம ரூப 
வனிதையர் தமைக்கண் டாக்கால் வந்தது பாக்கிய மென்றே 
நனிவுடன் சிரத்தை யாக நன்மையாய் நடக்க நன்றே . 


இ - ள் : - மனைகோல வேண்டுமென்று யாரேனுமொருவர் வந்து 
அழைக்க அவரோடு சிற்பியானவர் போகும்போது காமரூபியா 
யிருக்கும் ஸ்திரீகள் எதிர்படில் நல்லயோகம் என்று விரைவில் 
போய் மனை கோல நன்மை யுண்டாம் எ - று . 


4. மன்னிய நிறைகு டங்கள் மாறாயம் சொல்லும் வண்ணான் 

மின்னிய தயிர் பால் சோறு விடக்குடன் மதுக்கு டங்கள் 
கன்னியர் சாரை வேசி கரும்புக்கட்டு எதிரே காணில் 
மென்னிய இரட்டைப் பார்ப்பான் எதிர்வரக் கருமம் நன்றே . 


இ - ள் : - சகுனமாவது - நிறைகுடம் , வண்ணான் , தயிர்க்குடம் , பால் 
குடம் , அன்னம் , மதுக்குடம், யௌவன ஸ்திரீ , சாரை , தேவதாசி , 
கரும்புக்கட்டு , இரட்டைப் பார்ப்பார் இவர்கள் எதிர்வந்தால் 
மகா உத்தமம் என்று சொல்லவும் எ - று . 


5. கொடிநரி கிள்ளை வேங்கை கூர் முயல் கோழி கொக்கு 

வடிவுள மஞ்சை ஓந்தி மரையொடு பசுக்கள் மீதே 
கடிகமழ் நாரை நாவி கடுவாயன் செம்போத்து என்றும் 
வடிவுடன் வலத்தில் சென்றால் வந்திடும் கருமம் நன்றே . 


இள் : - நரி , கிளி , வேங்கை , முயல் , கோழி , கொக்கு , மயில் , ஓந்தி , 
மான் , பசு , மாடு , நாரை , அணில் பிள்ளை , கழுதை , செம்போத்து 
இவைகள் வலது பக்கம் சென்றால் மகா உத்தமம் எ - று . 


6. செய்யபுன் செய்ய ஆடை செம்மட்டை சுருட்டை நொண்டி 
மெய்யினில் மயிர் இல் லாதான் விரிதலை ஒற்றைக் கண்ணன் 
தையல் நூல் இழந்த மாது தடிக்கொம்பு காண்பான் ஆகில் 
கையிலே ) கயிறுங் காண காலன்வாய்ப் படுவன் தானே .. 


9 


நிமித்தங்கள் 


இ - ள் : - அழுக்கு வஸ்திரத்தை உடையவன் 

செம்பட்டைத் தலையன் 
சுருட்டைத்தலையன் 
நொண்டி 
முகத்தில் மயிர் இல்லாதவன் 
விரிந்த தலையை உடையவன் 
ஒற்றைக்கண்ணன் 
விதவைப்பெண் 
தடிக்கொம்பை உடையவன் 

கயிறு உடையவன் 
இவர்கள் எதிரில் வந்தால் உயிருக்குலயம் வரும் எ - று . 
7. தலைவிரி மொட்டை மட்டை தவசி சன்னியாசி பார்ப்பான் 

முலையிலாக் கன்னி கும்பம் மூக்கரை விறகுக் கட்டே 
நலமிலா முதுநோ யாளன் நாவிதன் குருடன் செக்கான் 

பலரும்வந் தெதிரே காணில் பலனிலாக் கருமம் ஆமே . 
இ - ள் : - விரிதலை உடையவன் , மொட்டைத்தலையன் , பாம்பு , 
சன்னியாசி , ஒற்றைப்பிராமணன் , முலையிலாப்பெண் , புதுப் 
பானை , மூக்கு இல்லாதவன் , வாணியன் இவர்கள் எதிரே வந்தால் 
ஆகாது 


எ.று. 


பிற சகுனங்கள் 
8. நிறைந்திடு குடமே காணில் நிலையதாய்ச் செல்வம் எய்தும் 

குறைந்திடு குடமே காணில் குறிப்பதாய்த் துன்பம் உண்டாம் 
இறைந்திடு பாம்பு காணில் இயல்பிலாப் பகை உண் டாகும் 
அறைந்திடு நெருப்பு காணில் அருங்குடி நசித்துப் போமே . 


9. கரியது காணும் ஆகில் காயத்தில் நோயே ஆகும் 

உரியதோர் எலும்பு காணில் உற்றகோ அனைத்துஞ் சாவாம் 
பிரியமாய் உமியே காணில் பெரும்பொருள் அனைத்துங் 

கேடாம் 
எரியுறு விறகு காணில் இகழ்ச்சியாம் வினையுண் டாமே . 


10. ஈண்டிய தனத்தைக் காணில் இன்பமே வந்து சேரும் 

காண்தகு தவளை காணில் கனம்பெறு தானியம் உண்டாம் 
வேண்டிய அலவன் காணில் மிகுந்ததோர் பாக்கியம் உண்டாம் 
பாண்டத்தின் ஓடு காணில் பலமுள்ள உயிரும் போமே , 


10 


மனை நூல் 


மனையில் நிற்கும்போது சகுனம் 

( பல்லி சொல்லல் ) 
11. வலமிகச் சொலினும் பல்லி யல்லது யிடத்திற் கூற 

பலமிக வுடைய தாகும் பாங்குடைக் கருமம் நன்றாம் 
குலமிக வளரு நாளுங் சோற்குறு காதன் மைந்தர் 
பலமிக வுடைய ராவர் பல்லியின் இயல்பு தானே . 


இ - ள் : - சிற்பியும் அம்மனைக்கு யசமானனும் அம்மனையில் 
சென்று நின்றால் கௌளி முன்பு வலமாகச் சொல்லில் அழகியது . 
பின்பு இடமாகச் சொல்லில் அம்மனைக்குரியவன் அரசர்களுக்குப் 
பிரியனாய்ப் புத்திர களத்திரத்துடன் சுகித்து வாழ்வான் எ - று . 

( புறா, பசு , எருது ) 
12. வெள்ளிய புறாவி னோடு விளங்கிய பசுவு மற்றும் 

ஒள்ளிய மாவின் ஏறும் உருவுடன் காணு மாகில் 
தெள்ளிய கருமம் நன்றாம் சீர்மனை கோலச் சீராய் 
வள்ளியர் ஆகி வாழ்வர் மண்ணின்மேல் மனையுள் ளோரே . 


இ - ள் : - வெள்ளைப் புறாவும் வெள்ளைப் பசுவும் வெள்ளை 
ரிஷபமும் தங்கள் மனையிலே நின்றபோது காணில் உத்தமம் 
எ - று . 


( எறும்பு , செல் , வண்டு , ஓணான் ) 


13. எறும்புதான் ஒழுங்கு விட்டே ஏகிடில் இயற்ற வேண்டாம் 

கறம்புதான் கரையான் ஓந்தி கண்டிடில் கருத வேண்டாம் 
சுரும்புதான் கீண்டு யர்ந்து தோன்றிடிடில் செய்ய வேண்டாம் 

கரும்புபோல் மொழியினாளே காட்டும்ஈது இடரைத் தானே . 
இ - ள் :- மேற்சொல்லிய இருவரும் மனையிற் சென்று நின்றபோது 
எறும்புகள் ஒழுங்குவிட்டுப் பலவாறாய்ச் சிதறினும் , செல்லுகள் 
பரவியிருக்கினும் , வண்டுகள் பூமியைத் துளைக்கினும் , ஒணான் 
எதிர்படினும் மனைகோலலாகாது எ - று . 
14. பாங்குடைப் பறண்டை யுந்தான் பண்ணொடு வலத்திற் 

பாடித் 
தாங்குடன் இடத்தினில்போய்த் தனிக்குரல் வழியு மாகில் 
ஓங்கிய மனையும் நன்றாம் ஒள்ளிய பயனுண் டாகும் 
தீங்குதான் வருவதில்லை செப்பிய வண்ணந் தானே . 


நிமித்தங்கள் 


11 


இ - ள்- மேற்சொல்லிய இருவரும் மனையில் 

நிற்கும் போது 
பறண்டை வலத்திற்பாடி வலத்திலிருந்து இடத்திற்குப் போந்து 
வழியுமாகில் 

மனைக்கு எசமானனுக்குத் துன்பங்கள் நீங்கி 
நன்மையுண்டாம் எ - று . 


15. தண்டொடு வலையன் நீமத் தபசியு முடவன் செக்கான் 

கொண்டமூக் கரையன் கூனன் குருடனும் எதிரே தோற்றக் 
கண்டிடில் நசித்துப் போகும் கருதிட வேண்டா மென்று 
வண்டமர் குழலின் மாதே வகுத்துரை செய்வர் தாமே . 


இ - ள் : - குடியன் , வலையன் , சுடுகாட்டாண்டி, முடவன் , செக்கான் . 
மூக்கரையன் , கூனன் , குருடன் இவர்களை எதிரில் காணில் மனை 
கோல நசித்துப்போம் எ - று . 
16. மதுக்குட முடன்இறைச்சி மற்றும்பால் நெய்யும் நீரும் 

கதித்திடு துகிலுங் கட்டுக் கழுத்தி பூரணகும் பந்தான் 
மதித்திடும் யானை தேரும் ஆளுடன் புரவி தானும் 

எதிர்க்கவே காணின் நன்றாம் எய்திடும் கருமந் தானே . 
இ - ள் ! - மதுக்குடம் , மாமிசம் , பால் , நெய் , தண்ணீர் , நல்ல 
புடவை , மங்கிலியஸ்திரீ , நிறைகுடம் , யானை , தேர் , ஒற்றை 
யாள் , புரவி இவைகள் எதிர்காணில் உத்தமம் எ - று . 


நல்ல நாளும் மூகூர்த்தமுங் கொண்டு மனை நடுவில் 

கெல்லிப்பார்க்கும் இலக்கணம் 
17. நல்லதோர் நாளும் பார்க்க முகூர்த்தமும் 

பொருந்தக் 

கொண்டு 
கெல்லியே பார்க்கும் போது கரியெழில் நோய தாகும் 
புல்லிய உமியே காணில் பொருள்மிகக் கேடு சொல்லும் 

வில்லிய விறகு காணில் இவன்குலங் கேட தாமே . 
இ - ள் : - நல்லநாளும் பட்சமும் பொருந்த முகூர்த்தங் கொண்டு 
மனைநடுவில் 

கெல்லிப் பார்க்கும்போது கரி யெழும்பில் 
நோயாகும் ; உமி காணில் பொருட்கேடு வரும் ; விறகு காணில் 
மனைக்குரியவன் குலம் நசித்துப்போம் எ - று . 
18. திண்திறல் எறும்பும் தேளுஞ் சிதலொடு கட்டை பொல்லா 

அண்டமும் உகிருங் கேசம் வந்திடில் முற்றும் பொல்லா 
வெண்தலை எலும்பு காணில் வெறுமையுங் கேடும் என்று 
தண்தமிழ் நூல்கள் வல்லோர் சாற்றினார் தன்மை யாலே . 


12 


மன நூல் 


இ - ள் :- எறும்பு , தேள் , கறையான் , கட்டை , முட்டை , நகம் , 
மயிர் , வெண்டலை , எலும்பு இவைகளில் ஒன்று காணிலும் 
பொல்லாங்கு நேரிடும் எ - று . 


மேற்கோள் 


19. மண்டூகம் அரணை பல்லி வனம்புகு சிலந்தி வட்ட 

நண்டு இவை தோன்று மாகில் நன்மனைக்கு அழகது ஆகும் 
கொண்டதில் உடும்பு பாம்பு குருகுதேள் ஆமை பூரான் 
வண்டுஇவை தோன்று மாகில் அனற்பட்டு அழிந்து போமே . 


இ - ள் : - தவளை , அரணை , பல்லி , சிலந்தி , நண்டு , இவை தோன் 
றில் உத்தமம் . உடும்பு , பாம்பு , தேன்கூடு , தேள் , ஆமை , பூரான் 
இவைகள் தோன்றில் அந்தமனை அக்கினியால் அழிந்துபோம் 


எ - று . 


20. ஈண்டிய தனத்தைக் காணில் இன்பமே வருவ தாகும் 

காண்தகு தனங்கள் சேரும் கல்லுறு தவளை காணில் 
பாண்டியம் பசுவின் கொம்பு பலதானி யங்கள் செங்கல் 
வேண்டிய லோகங் காணில் மிகுந்திடுஞ் செல்வந் தானே . 


இ - ள் : - தனப்புதையல் காணில் இன்பம் உண்டாம் ; தவளை 
காணில் உடைமை யுண்டாம் ; பசுவின் கொம்பு , பல தானியங்கள் 
செங்கல் , பஞ்சலோகம் இவையுள் ஒன்று காணில் மிகுந்த செல்வ 
முண்டாம் எ.று. 


21. பொன்னுடன் வெள்ளி செம்பு பொருந்திடின் நன்மை யாகும் 

பின்னுமோர் இரும்போடு ஈயம் பித்தளை மத்தி மந்தான் 
கன்னல் சேர் மொழி யினாளே கருங்கல்லோடு எலும்பு காணின் 
மன்னிய மனையாள் சாவள் மாளுவன் கணவன் தானே . 


இ - ள் : - பொன் , வெள்ளி , செம்பு இவைகளில் ஒன்று காணில் 
உத்தமம் ; இரும்பு , ஈயம் , பித்தளை இவைகளில் ஒன்று காணில் 
மத்திமம் ; கருங்கல் , எலும்பு இவை காணில் அம்மனைக்குரியவன் 
மனைவி இறப்பதும் அன்றி அவனும் வியாதியால் மெலிந்து இறப் 
பால் எ - று . 


13 


நிமித்தங்கள் 


மண்ணில் எலும்பு இருக்கில் குண லட்சணம் . 


வீடுகட்டும்போது பூமியைச் சோதனை செய்யாமல் வீடு 
கட்டின பலன் யாதெனில் : 


பசு இருந்து பால் இல்லாமல் இருந்தால் குழந்தைகள் எலும்பு 
கீழண்டையில் இருக்கும் . 
பசுக்களிருந்தும் பால் 

கறவாது 

துரைத்தனத்தார் 
கோபம் உண்டாய் இருந்தால் குதிரை எலும்பு அக்கினி மூலையி 
லிருக்கும் . ஆகிலும் எந்நாளும் யோகம் உண்டாம் . 

யானை எலும்பு தென்னண்டையில் இருந்தால் எந்நாளும் 
ரொனகாரனாய் இருந்து துக்கப்படுவான் . 


பன்றி எலும்பு நிருதி மூலையில் இருந்தால் என்றைக்கும் 
அபம் மிகுத்துத் தோஷம் வந்தடையும் . 


எருது எலும்பு மேற்கே இருந்தால் என்றைக்கும் ஆரூடம் 
சொல்லுவார் ; பின்னும் போக்கு வந்தது சொல்லுவார் . 


கழுதை எலும்பு இருந்தால் என்றைக்கும் அர்த்த நாசமாய் 
இருக்கும் . 


ஆட்டு எலும்பு வடக்கே இருந்தால் அண்டை அயலார் என் 
றைக்கும் சண்டையாய் இருப்பர் . 


இருந்தால் 


வீட்டில் 


ஈசானியத்தில் நாய் எலும்பு 
எந்நாளும் கலகமாய் இருக்கும் . 


நடுவீட்டில் தலைமண்டை ஓடு இருந்தால் அவ் வீட்டு 
மனையை ஆறு சாண் அளவு மண் எடுத்துச் சோதனை செய்து வீடு 
கட்டினால் சுகம் உண்டாகும் . 


கோயில்கள் கட்டவேண்டுமானால் 

அந்தபூமி எவ்வளவோ அவ்வளவு விஸ்தாரமும் ஏழு சாண் 
ஆழம் மண் எடுத்துப்பார்த்துக் கட்டவேண்டும் . 

சூத்திரன் மூன்று சாண் மண்ணெடுத்துப் பார்த்துக் கட்ட 
வேண்டும் . 


2. மண் சோதனையும் 
பிற நிமித்தங்களும் 


வீடுகட்டும் நிலத்தின் மண்ணைச் சோதித்து அவற்றிற்குரிய 
பலனை அறியவும் , பிற சோதனைகளைச் செய்து வீடுகட்டும் 
நிலத்தைத் தேர்ந்தெடுக்கவும் உதவும் செய்திகளைக் கூறுவது இப் 
பகுதி . 


வீடுகட்டும் மனையின் மண் 

1. வெள்ளை நிறம் , இனிப்புச்சுவை , தாமரைப்பூவின் மணம் 
ஆகிய தன்மைகள் உள்ள மனைகளில் அந்தணர் வீடுகட்டினால் 
எந்த நாளும் செல்வம் நிறைந்து எல்லா நலமும் பெற்று மங்களகர 
மாக வாழ்வார்கள் . 


2. நல்ல சிவப்பு நிறம் , துவர்ப்புச்சுவை , குதிரை மணம் ஆகிய 
தன்மைகள் நிறைந்த பூமியில் அரசர்கள் வீடுகட்டினால் குபேர 
வாழ்வு , என்றும் நிலைத்திருக்கும் . எவ்விதத் துன்பமும் நெருங் 


காது . 


3. கருத்தநிறம் , கசப்பு , காரம் ஆகிய சுவை , தானியங் 
களின் மணம் ஆகிய தன்மைகளோடு விளங்கும் மனைகளில் 
சூத்திரர் வீடுகட்ட மிகவும் உத்தமம் ஆம் . 


உடைய 


4 . பச்சை நிறம் , புளிப்புச் சுவை , உவர்ப்புச் சுவை 
நிலங்களில் சங்கம சாதியினர் வீடுகட்ட மிக உயர்வு அடை 
வார்கள் , 


மண் சோதனையும் பிற நிமித்தங்களும் 


15 


5. என்றும் நீங்காத இனிமையும் , நல்ல மணமும் உடைய 
எந்த பூமியிலும் எந்த சாதியினரும் வீடு கட்டலாம் . எவ்விதக் 
குறையும் இல்லை . 


6. இவை தவிர , தயிர் , நெய் , தேன் , இரத்தம் , மயிர் சிகிடு , 
மீன் , பட்சி , மோர் ஆகியவற்றின் மணமுள்ள நிலத்தில் மனை 
எடுத்தால் அம்மனை பாழ் அடையும் . இந்த நிலத்தில் பயிர் 
செய்தாலும் நன்றாக விளையாது . 


நிலத்தின் உயர்வு தாழ்வு 


நிலத்தின் கிழக்குப் பக்கமும் வடக்குப் பக்கமும் தாழ்ந்தும் 
மேற்குப் பக்கமும் தெற்குப் பக்கமும் உயர்ந்தும் உள்ள பூமி 
யானது நல்ல சுகத்தைக் கொடுக்கும் . 
மனையின் திசை தேர்ந்தெடுத்தல் 


அந்தணருக்கு : தெற்குப் புறத்தே வடக்கு நோக்கிய மனை 
யாக இருத்தல் வேண்டும் . 


அரசருக்கு : மேற்குத்திசையில் கிழக்கு நோக்கிய மனையாக 
இருத்தல் வேண்டும் . 


வைசியருக்கு : வடதிசையில் அமைந்து தெற்கு நோக்கிய 
மனையாக இருத்தல் நல்லது . 


சூத்திரருக்கு : கீழ்த்திசையில் அமைந்து மேற்கு நோக்கிய 
வாயிலை உடையதாக இருப்பது நன்மைதரும் . 


இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட மனைகளில் மனைக்கு 
உரியவன் தன்னைக் காட்டிலும் மூத்தவர்கள் , குருக்கள் , தாய் 
தந்தையர் , தன் சுற்றத்தினருள் மூத்தவர்கள் ஆகியோர் தன் 
மனைக்கு மேற்கிலும் , தெற்கிலும் இருக்குமாறு செய்து அவர்கள் 
மனைக்குக் கிழக்கிலும் , வடக்கிலும் தன் மனையை அமைத்துக் 
கொள்ளுவது உயர்வை அளிக்கும் . 


புற்று நிமித்தம் 
1. மனையின் கிழக்குப் பக்கத்தினை இந்திர திசை என்பர் . 
அத்திசையில் புற்று தோன்றுமானால் செல்வம் பெருகும் . 


16 


மனை நூல் 

ரல் 


2. தென் கிழக்குப் பக்கத்தினை அக்கினித் திசை என்பர் . 
அவ் அக்கினித் திசையில் புற்று தோன்றுமானால் அம்மனையில் 
வீடுகட்ட வீடு இடிந்து பாழாகும் . 

3. தெற்குப் பக்கத்தினை இயமன் திசை என்பர் . அத் 
திசையில் புற்று தோன்றுமே யாகில் அவ்வீட்டில் உள்ளாருக்குத் 
துன்பம் தொடர்ந்து வரும் . 

4. தென் மேற்குத் திசையினை நிருதித் திசை எனக் கூறுவர் . 
அந்நிருதித் திசையில் புற்று தோன்றக் காண்போமே யானால் 
எல்லாத் திசையிலும் புகழ் பெற்று உயர்ந்த வாழ்வினைப் பெற்று 
வாழ்வர் . 

5. மனையின் மேற்குப் பக்கத்தினை வருண திசை என்பர் . 
வருணதிசையில் புற்று தோன்றுமானால் சிறந்த புத்திரப்பேறு 
பெற்று வாழ்வார்கள் . 


மரணம் 


6 . மேற்குத் திசையினை வாய்வுத் திசை எனக் 
கூறுவர் . அத்திசையில் புற்று தோன்றினால் 
உண்டாகும் . 

7. வடக்குத்திசை குபேர திசை என்று கூறப்படும் . அத் 
திசையில் புற்று தோன்றினால் எல்லா வகையான சீரும் சிறப்பும் 
செல்வமும் பெற்று வாழ்வார்கள் . 


8. வடகிழக்குத் திசையினை ஈசானியத் திசை என்பர் . அத் 
திசையில் புற்று தோன்றுமானால் எக்காலமும் நோய் மலிந்து அக் 
குடியும் நாளடைவில் அழிந்து போகும் . 

9. மனையின் இந்த எட்டுப் பக்கங்களுக்கும் இடையில் உள்ள 
நடு மனைப் பகுதி ‘ பிரம்மஸ்தானம் என்று பெயர் பெறும் . 
இந்த நடுமனைப் பகுதியில் புற்று தோன்றுமானால் சாவு நிகழும் . 

புற்று தோன்றுவதால் உண்டாகும் நன்மை தீமைகளைப் 
பார்க்க மேற்சொன்ன ஒன்பதினையும் திசை என்று மட்டும் கொள் 
ளாது ஒன்பது பாகம் எனக் கொண்டு பார்ப்பதே பொருத்த 
முடையதாகும் . 

இந்திர திசை , அக்கினித் திசை என்று கொண்டால் மலனயின் 
அவ்வத்திசை ஓரப்பகுதிகளே கொள்ளப்பட்டுவிடும் . அவ்வத் 
திசையின் உட்பகுதிகளில் புற்று தோன்றினால் அதன் பலன் யாது 
என்பதை அறிவதில் ஐயம் தோன்றும் . எனவே அவற்றை இந்திர 


மண்சோதனையும் பிறநிமித்தங்களும் 


17 


பாகம் , அக்கினி பாகம் என்பன போன்ற ஒன்பது பாகங்களாகக் 
கொள்ள வேண்டும் . 


இப்பாகங்களை அறிய மனையின் நீள அகலங்களை மும் 
மூன்று சமபாகங்களாகப் பிரிக்க ஒன்பது சமபாகங்கள் கிடைக்கும் . 
பிறகு , மேற்கூறிய முறைப்படி ஒவ்வொரு , பாகத்தையும் இந்திர 
பாகம் , அக்கினிபாகம் , இயமன் பாகம் , நிருதிபாகம் எ 09 இவ் 
வாறே ஒன்பது பாகமும் கொண்டு பலன் அறிதல் வேண்டும் . 


வ . மே . 


வ.கி. 


குபேர பாகம் 


வாய்வு 
பாகம் 
வருண 
பாகம் 


மே 


ஈசானிய 

பாகம் 
இந்திர 
பாகம் 
அக்கினி 
பாகம் 


பிரம்ம 
ஸ்தானம் 
இயமன் 
பாகம் 


கி . 


நிருதி பாகம் 


தெ . மே . 


தெ . 


தெ . கி . 


மனை கோலுதல் 


குழியில் நீர்விட்டு அறியும் நிமித்தம் 


மனையின் நடுவில் ஒரு முழ அகலம் , ஒரு முழ ஆழம் உடைய 
சதுரமான ஒரு குழியைத் தோண்டி அக்குழியினுள் தண்ணீரை 
ஊற்றி அதன்மேல் மணமுள்ள மலரை இடுதல் வேண்டும் . அந் 
நீரில் மலர் வலமாகச் சுற்றி வருமானால் அம்மனையில் வீடுகட்ட 
எல்லா நன்மையும் உண்டாகும் . இடமாகச் சுற்றி வருமானால் 
துன்பம் நேருமாதலின் அப்போது வீடுகட்டத் தொடங்குதல் 
கூடாது என்பது நூலினுள் கூறப்படும் செய்தி . 

நல்லதோர் மங்கல நாளினைத் தேர்ந்தெடுத்து அந்த 
நாளில் குறித்த நேரத்தில் மனைக்கு உரியவன் தன் குடும்பத் 
துடன் சிற்பியையும் அழைத்துச் சென்று மனைகோலுதல் என்னும் 
நிகழ்ச்சியாக இச்செயலைத் தொடங்குவது வழக்கும் . 

மனை கோலும் நிகழ்ச்சியைத் தொடங்குங்கால் இவ்வாறு ஒரு 
குழியினைத் தோண்டி நீரும் மலரும் விட்டுப் பார்த்தல் நிகழும் . 
பெரும்பாலும் இக்குழியினை மனையின் நடுவே தோண்டுவது 
இல்லை . 

மனை -2 


18 


மனை நூல் 


வீடு கட்டுவதற்குரிய நீள அகலங்களைக் கோடிட்டு வரைந்து 
கொண்டு அந்த இடத்தின் ஈசானத் திசையாகிய வடகிழக்கு 
மூலையில் இக்குழியினை எடுப்பது உண்டு . இக்குழியினை முழு 
மையாகத் தோண்டாமல் இடையில் திட்டாக ஒரு சாண் அகல 
மண்ணை விட்டுவிட்டுச் சுற்றிலும் ஒருசாண் அகலத்தில் குழி 
எடுப்பதே பெரும்பாலும் வழக்காற்றில் இருந்து வருகிறது . 
பிறகு உரிய முறைப்படி பூசை முதலியன செய்து முன் கூறியபடி 
குழியில் நீரும் , மலரும் விட்டுப் பார்ப்பது உண்டு . ஆனால் , 
“ வாஸ்து புருஷன் விழிநோக்கில் மனைக்கு முகூர்த்தம் 

செய்யவேண்டில் 
பார்த்து மனையை நாலேழாய்ப் பகிர்ந்து காலில் பதினேழும் 
சாத்தும் தலையில் ஈரைந்தும் தள்ளி நடுவில் ஒருபாகம் 

ஏத்த மாக முகூர்த்தமிட இராச சம்பத்து உண்டாமே ” 
என்பதனால் , வாஸ்து புருஷன் வீற்றிருக்கும் நிலை அறிந்து , 
( மனைகோலும் மாதத்தில் வாஸ்து புருஷனின் தலை , கால் 
இருக்கும் திசை அறிந்து ) தலை , கால் உள்ள பக்கத்தை 28 
பங்காகச் செய்து தலைப்புறம் பத்துப் பாகமும் கால்புறம் 
பதினேழு பாகமும் தள்ளி இடை நின்ற ஒரு பாகத்தில் இக் 
குழியினை எடுத்து மனைகோலுதலே சிறப்புடையதாகும் 
என்பதை அறியவேண்டும் . 


மலர் சுற்றி நிற்கும் அறிகுறி 


மேலேகூறியபடி குழிதோண்டி பூசை முதலியன செய்து மூவர் 
அல்லது ஐவர் சேர்ந்து வடக்குநோக்கி நின்று குழியின் கிழக்குப் 
பக்கத்தில் நீரை ஊற்றி மலரை விடுவது வழக்கம் . அவ்வாறுவிடப் 
பட்ட மலர் : 

1. கிழக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகர்ந்து பின் மேற்கு , வடக் 
காகச் சுற்றி வருமானால் அது வலமாகச் சுற்றுதல் ஆகும் . இவ் 
வாறு வலம் சுற்றினால் அம்மனையில் வீடுகட்ட உயர்ந்த வாழ்வும் , 
எல்லாச் செல்வமும் புகழும் பெற்றுச் சுகவாழ்வு பெறுவார்கள் . 

2. அவ்வாறு இன்றி , கிழக்கில் விடப்பட்ட மலர் வடக்காக 
நகர்ந்து பின் மேற்கு , தெற்காகச் சுற்றி வருமானால் அது இட 
மாகச் சுற்றுதல் ஆகும் . இவ்வாறு இடம் சுற்றினால் அம்மனையில் 
வீடுகட்ட மிகுந்த துன்பமும் , பலவகை ஆபத்துகளும் நிகழும் 
ஆதலின் அப்போது வீடுகட்டக் கூடாது . 


மண்சோதனையும் பிற நிமித்தங்களும் 


19 


3. அம்மலரானது 

வலமாகச் சுற்றிவந்து இறுதியில் 
ஈசானியத் திசையாகிய வடகிழக்குத் திசையில் நின்றால் வீட்டுத் 
தலைவன் எல்லாவகையான செல்வமும் பெற்றுத் திகழ்வான் . 
தீர்க்காயுளோடு விளங்குவான் . புத்திரப் பேறு பெறுவான் . பெரி 
யோருக்கு அன்னமளிக்கும் பெருமை பெற்று வாழ்வான் . 


4. இந்திரன் திசையாகிய கிழக்குத் திசையில் வந்து அம்மலர் 
நிற்குமானால் எல்லாவகையான செல்வமும் தீர்க்காயுளும் புத்தி 
ரப் பேறும் பெறுவதோடு பலவகைக் கலைகளிலும் வல்லவனாக 
விளங்குவான் . கால்நடைச் செல்வங்களும் வந்து சேரும் .. 


5. அம்மலரானது அக்கினித்திசை என்று சொல்லப்படும் தென் 
கிழக்குத் திசையில் வந்து நிற்குமானால் அவ்வீட்டில் இல்லத்தலை 
வனின் மனைவி மலடி ஆவாள் . பாம்பினால் அச்சம் உண்டாகும் . 
நெருப்பினாலும் திருடர்களாலும் பொருள் அழியும் . 

6. இமயன் மூலை என்று சொல்லப்படும் தென்திசையில் அம் 
மலர் வந்து நின்றால் வீட்டுக்கு உரியவன் உள்ளத்தில் என்றும் 
ஆழ்ந்த சிந்தனையும் வருத்தமும் தோன்றும் . பலரால் கலகம் 
உண்டாகும் . தீமையும் , பிணியும் , அச்சமும் நாளுக்கு நாள் அதிக 
மாகும் . 


7. கன்னிமூலை , நிருதித் திசை என்று சொல்லப்படும் . தென் 
மேற்குத் திசையில் அம்மலர் வந்து நிற்குமானால் நவதானியங்கள் 
நிறையும் ; பொன்னும் பொருளும் நிறைந்து ஒளிவீசும் ; அனைத் 
துச் செல்வமும் கடல் போலப் பெருகி வந்தடையும் . 


8 . வருணதிசையாகிய மேற்குத் திசையில் மலர்வந்து நின்று 
விடுமானால் அவ்வீட்டில் பெருஞ் செல்வம் உண்டாகும் . தீவினை 
கள் அழியும் . எண்ணிய காரியம் வெற்றி பெறும் . வீட்டுக்கு உரி 
யவன் கருணை உள்ளம் கொண்டவனாக இருப்பான் . 


9 . வாயுமூலை என்று சொல்லப்படும் வடமேற்குத் திசையில் 
அம்மலரானது வந்து நிற்குமானால் காசம் முதலிய நோயினால் 
மரணம் உண்டாகும் . கள்ளரால் பொருள்கள் அழியும் . அம் 
மனையே பேய்வாழும் சுடுகாடாய் மாறிப்போகும் . 


10. குபேரதிசை என்னப்படும் வடதிசையில் வந்து அம்மலர் 
நிற்குமானால் செல்வம் பெருகும் . ஆயுள் விருத்தியடையும் . 


20 


மனை நூல் 


புத்திரப் பேறு உண்டாகும் . அருள் உள்ளம் தோன்றும் . அதனால் 
தலைவன் பலருக்கும் பொருள் உதவி செய்து புண்ணியமும் புகழும் 
பெறுவான் . 


குழியில் நீர்விட்டு மறு நாள் பார்க்கும் குறி 


வெட்டப்பட்ட குழி நிறையுமாறு மாலைநேரத்தில் நீர் ஊற்றி 
வைக்கவேண்டும் . மறுநாள் சூரியன் தோன்றும் நேரத்தில் வந்து 
பார்க்க : 


மூன்று பிடி நீரேனும் அக்குழியில் தேங்கி நிற்குமானால் மிகவும் 
நன்மை தரும் மனையாகும் எனக்கொள்ளுதல் வேண்டும் . நீர் 
இன்றிச் சேறாய் இருப்பினும் நன்மைதரும் . 


நீர் முழுமையும் வற்றிப் போனால் தாழ்வு நிலை அடையும் . 


நீர் வற்றிப் பூமி வெடித்திருக்குமானால் நோயும் , சிறைத்தண் 
டனையும் வந்து சேரும் என்று தெளிதல் வேண்டும் . 


எடுத்தமண்ணை அடைத்துப் பார்க்கும் குறி 

மனைகோலும் முகூர்த்தமாகத் தோண்டிய குழியிலிருந்து 
எடுத்த மண்ணை மீண்டும் அக்குழியில் இட்டு நிரப்பிப் பார்க்க 
வேண்டும் . 


குழி நிறைந்து மண் மிகுதி இருந்தால் அவ்வீட்டில் வருவாய் 
மிகுந்து இலாபம் பெருகும் எனக் கொள்ள வேண்டும் . 

மண் குழிக்குச் சரியாக நிரம்புமானால் அவ்வீட்டில் வரவும் 
செலவும் சமமாகி உயர்வு தாழ்வு இன்றி இல்லறம் நடைபெறும் 
என்பது அறியலாம் . 

குழிக்கு மண் போதாமல் மண் குறைந்து குழி நிரம்பாமல் 
காணப்படுமே யானால் வருவாய் குறைந்து செலவு மிகுதியாகிக் 
குடும்பம் ஏழ்மை நிலை அடையும் என்று தெளியலாம் . 

தேங்காய்க் குறி 
முகூர்த்தம் செய்யும்போது தேங்காய் உடைத்தால் 
அது உடையும் தன்மைகளுக்கு ஏற்றபலன்களாவன : 

1. குடுமி உள்ள முடிப்பக்கம் பெரியதாகவும் , அடிப்பக்கம் 
சிறியதாகவும் உடைந்தால் அவ்வீட்டில் இலக்குமி அருள் உண் 
டாகும் . 


மனை 


. 


மண்சோதனையும் பிறநிமித்தங்களும் 


21 


2. முடிப்பக்கம் மூன்று மடங்கும் , அடிப்பக்கம் ஒரு மடங்கு 
மாக உடைந்தால் அந்த வீட்டில் மிக்கமகிழ்ச்சி உண்டாகும் . 


3. முடிப்பக்கம் ஐந்தில் மூன்றுபாகமும் , அடிப்பக்கம் ஐந்தில் 
இரண்டு பாகமுமாக உடையினும் அக்குடும்பத்தில் செல்வம் உண் 
டாகும் . 


4. நரம்பு பிடித்திருந்தால் அக்குடும்பத்திலுள்ளார் நீடூழி 
வாழ்வார்கள் . 


5. கடுகளவு துண்டு தேங்காய் மூடியினுள் விழுந்தால் அவ் 
வீட்டில் இரத்தினம் சேரும் . 


6. நடுவே நெடுக்காகப் பிளந்து போகுமானால் மிகுந்த துன் 
பத்தைத் தரும் . 


7. சரிபாதியாக நேராய் உடைந்தால் நன்மையே தரும் . 


8. நான்கு அல்லது ஆறுசுக்கல்களாக உடைந்தாலும் மிகுந்த 
துன்பத்தைத் தரும் . 


9. தேங்காய்க்கண் உள்ள பகுதி உடல்மேல் வந்து விழுந்தால் 
வீட்டுக்கு உரியவன் மரணமாவான் . 


10. ஓடு தனியாகப் பிரிந்து உடைந்தால் வறுமை உண்டாகும் . 


11. ஓடு உடைந்து மேலே தெறித்தால் நோயுண்டாகும் . 
12. ஓடு உடைந்து பூமியில் விழுந்தால் வீட்டுக்குரியவன் வீடு 
வாசலை விற்று வறுமை அடைவான் . 


பூமியைச் சோதித்து வீடு கட்டும் நியமம் 


22 , கூறும் பூமி குறிக்கும் வெளுப்புடன் 

வீறும் தித்திப்பு விரும்பும் ருசியுடன் 
பேரும் தாமரை பெருத்த வாசனை 
ஏறும் பூமி இருக்க மிக நன்றே . 


23. நன்றாம் ஆரியர் நவில்மாளி கட்டில் 

குன்றாது எந்நாளும் கூறக் குடும்பமும் 
நன்றாய் ஓங்கும் நலம்பெறு நற்சுபம் 
வன் தாள் மரையாள் வகுக்கும் வாசமதே . 


24. ஓதும் பூமி உயர்ந்த சிவப்புமாய் 

காதல் ஆம்துவர் கருதிய பூமியும் 
ஏத லாம்பரி எழில்மணம் போலவும் 

பூத லத்தில் புகழ்மாளி கட்டவே . 
25. கட்டி னால்மாளி காசினி ராசர்கள் 

பட்டி னம்வாழ் பகருங் குபேரன்போல் 
கட்டம் நீங்கிக் காட்சி மிகப்பெற்று 
அட்டி இல்லா அருமையாய் வாழ்வரே . 


வெளுத்தபூமி , தித்திப்பான பூமி , தாமரைப்பூ வாசனையுள்ள 
பூமி இவைகளில் பிராமணாள் வீடுகட்ட உத்தமம் . சிவந்தபூமி , 
துவர்ப்புள்ளபூமி , குதிரை வாசனையுள்ள பூமி இவைகளில் 
அரசர்கள் வீடுகட்டினால் உத்தமம் . 

கருத்தபூமி , கசப்பு , காரம் உள்ள பூமி , தானியவாசனை 
உள்ள பூமி இவைகளில் சூத்திரர் வீடுகட்ட உத்தமம் . 

பச்சைபூமி , புளி , உப்பு பொருந்திய பூமி இவைகளில் சங்கம 
சாதிகள் வீடுகட்ட உத்தமம் . 

நீங்காத மதுரமும் பரிமளமும் பொருந்திய பூமியில் சகலசாதி 
களும் வீடுகட்ட உத்தமம் , 


மண்சோதனையும் பிற நிமித்தங்களும் 


23 


மனையில் மண்ணின் சுவை லட்சணம் 


26. தயிரொடு நெய்தேன் எண்ணெய் தாக்கிய உதிரத் தோடு 

மயிர்பல சிறுமீன் பட்சி மற்றும் மோர் பொல்லா நாற்றம் 
பயிரொடு பலமும் காணார் பாழ்படும் மனைஎ டுக்கில் 
வயிரவேல் விழியி னாளே மண்களின் குணங்கள் தானே . 


இ - ள் : - மண்மணமாவது : - தயிர் , நெய் , 

, தேன் , இரத்தம் , 
மயிர்ச்சிக்கு , மீன்கவுச்சி , பட்சி , மோர் இவ்வித மணமுள்ள பூமியில் 
பயிரிட்டாலும் பலியாது ; மனை எடுக்கில் பாழாம் எ - று . 


மண் இலட்சணம் 


27. இனிதா கியமண் ணவைமா மறையோர் 

மனதா கியகார்ப் பதுமன் னவர்தாம் 
புனிதா கியதாம் புளிதான் வைசியர் 

சொனதா கியசூத் திரர்கைத் தமண்ணே . 
இ - ள் : இனிப்பாகிய மண் மறையோருக்காம் . கார்ப்பாகிய மண் 
அரசருக்காம் . புளிப்பாகிய மண் வைசியருக்காம் . கைப்பாகிய 
மண் சூத்திரருக்காம் எ - று . 


மனை உயர்வு தாழ்வு இலட்சணம் 


28. அருக்கனுஞ் சோமன் தானும் அழகுடன் மிகவே தாழ்ந்து 

திருக்கிளர் மேற்குந் தெற்குந் தெரிந்துயர் பூமி மேலாம் 
வருத்தமில் வாழ்வர் நாளும் மனையினை எடுத்துக் கொள்க 
கருத்துயர் புலவர் யாருங் காரணம் விளம்ப லுற்றார் . 


இ - ள் : - சூரியனென்பது கிழக்கு ; சந்திரனென்பது வடக்கு ; இவ் 
விரண்டுதிக்கும் தாழ்ந்து தெற்கும் மேற்கும் உயர்ந்திருக்கும் பூமி 
சுகத்தைக் கொடுக்கும் எ - று . 


நான்கு வருணத்தாருக்கும் கிரகதிசை 


29. அந்தணர் தென்திசை அரசர் மேற்றிசை 

வந்திடு வணிகர் நல் வடக்கு வான்றிசை 
தொந்தமில் சூத்திரர் தோன்றும் கீழ்த்திசை 
பிந்திய நடுவது பிரமன் தானமே . 


24 


மனை நூல் 


இ - ள் : - பிராமணருக்குத் தெற்கு ;வணிகருக்குக் கிழக்குக் குடியிருப் 
பாகில் இலட்சுமிகரம் பொருந்தி வாழ்வார்கள் . நடு பிரமஸ்தான 
மாகக் கொள்க 

எ- று . 


நால்வகை வருணத்தார்க்கும் வாசஞ்செய்ய சார்பு மனை 
இலட்சணம் 


30. திடமா கியதென் மனைமா மறையோர் 

குடசார் பெனுமேன் மனைகோ வரசர் 
வடசார் பெனுமா மனைவை சியராம் 
துடரா கியகீழ் மனைசூத் திரரே . 


இ- ள் : - தென்சார்பாய் - வடக்குப் பார்த்த மனை மறையோருகி 
காம் ; மேற்சார்பாய் . கிழக்குப் பார்த்த வாசல்மனை அரசர் 
களுக்காம் ; வடசார்பாய் . தெற்குப் பார்த்த வாசல்மனை வைசி 
யருக்காம் ; கீழ்ச்சார்பாய் . மேற்குப் பார்த்த வாசல்மனை சூத்திர 
ருக்காம் எ- று .. 


தானும் தன்கிளை முதலானவர்களும் வாசஞ்செய்யும் 

( மனை ) இலட்சணம் 


31. நன்குலம் அவர்க்கும் நவிநாய னவர்க்கும் 

தன் கிளையின் மூத்தவர் தனக்குமனை யில்தான் 
தென் திசையின் மேற்றிசை இருப்புறின் நசிக்கும் 
பொன்குலவு மேலையவை பூதல மவர்க்கே . 


இ - ள் : - தன்னில் பெரியவர்களுக்கும் குருக்களுக்கும் தாய்தந் 
தையர்களுக்கும் தன்கிளைஞருக்கும் மூத்தவருக்கும் தெற்கு ,, 
மேற்கு தான் இருக்கலாகாது . அவர்களைத் தெற்கு , மேற்கு 
வைக்க நன்றாம் எ- று . 


கிராமக்ஷேத்திர நிர்ணய இராசகேந்திர சொரூப லட்சணம் 


32. சொல்லும் கத்திரி தோன்றுகோல் போலவும் 

வெல்லும் முக்கோணம் விளம்பிய போலவும் 
புல்லும் நேத்திரம் புகன்றன போலவும் 
கல்லு மேதலை கருதிய போலவே , 


மண்சோதனையும் பிறநிமித்தங்களும் 


25 


33. போல மத்தளம் புகல அடைக்காய் போல் 

ஆல உள்ளும் அறிய புறம்புமாய் 
கோல மான குவலயம் தன்னிலே 

ஏல மாளி இசைய ஒண்ணாதிதே . 
34. சேரும் உப்பு சிறக்கும் கிராமத்தில் 

நேரும் மத்திபம் நெருங்கு மூலையிலும் 
பாரும் பள்ளம் பகர்நிலம் ஆகிலும் 

ஊறும் தண்ணீராய் ஓடும் நிலமதோ . 
35. வரவு சொல்லும் வகுக்கும் பலபேர்கள் 

திறமுடன் கூடாது என்ற நிலத்திலும் 
உறையும் கோபுரம் உற்ற நிலத்திலும் 

திரையும் அரவம் சேர்ந்த புத்தும் இதே . 
36. புத்துடன் பேரும் பத்துவாய்ச் சீறிய 

சத்து மேவும் சதுர் நிலம் ஆகிலும் 
தொத்து மேவும் சுடலைப் பதியிலும் 

கத்தும் மாடுகள் கழறும் மந்தையதே . 
37. சேத மேற்குச் சிறந்த கிழக்குடன் 

நீதி யாம்மனை நிறைதப்பு இருந்தாலும் 
போத மேசலம் புகழ் நெருக்கு ஆகிலும் 

வேதம் ஓத விளங்கிடும் நெய்யதே . 
38. நெய்யு டன் தயிர் நேரும்புத் தேனுடன் 

கொய்யும் எண்ணெய் குறிக்கும் உதிரமும் 
பைய மச்சம் பகரும் சவமுடன் 

வெய்ய பட்சி இருக்கை பொல் லாதிதே . 
39. பொல்லாது இந்தப் புகலும் வழிமுறை 

வல்லாண்மை கண்டு அறிந்து இவையெல்லாம் 
தெல்லாம் உணர்ந்த சிற்பநூல் பண்டிதர் 
கல்லாஞ் சிறந்த நூல் காட்சி எய் தாதிதே . 


கத்திரிக்கோல் போலும் மூன்று மூலைபோலும் 

மூலைபோலும் நேத்திரம் 
போலும் தலைபோலும் மத்தளம் போலும் கொட்டைப்பாக்கு 
போலும் உள்ளும் புறம்புமாய் இருக்கப்பட்ட பூமியிலும் , உப்பு நில 
கிராமத்திலும் அல்லது அதற்கு மூலையிலும் , பள்ள நிலத்திலும் 
தண்ணீர் ஓடுகிற நிலத்திலும் , பலர் கூடாது என்று தடுக்கும் 


26 


மனை நூல் 


நிலத்திலும் கோயில் நிலத்திலும் , புற்று இட்டிருந்த நிலத்திலும் , 
சுடுகாட்டு நிலத்திலும் ஆடுமாடு கட்டப்பட்ட நிலத்திலும் , கிழக்கு 
மேற்கு அகலம் குறைந்த நிலத்திலும் , தண்ணீர் சமீபித்த 
நிலத்திலும் , தேன் , நெய் , தயிர் , எண்ணெய் , உதிரம் , மீன் , சவம் , 
பட்சி இவைகளின் வாசனை பொருந்திய நிலத்திலும் வீடுகட்ட 
லாகாது . கட்டினால் பலவிதத் துன்பம் உண்டாகும் . 


மனையில் புற்று எழும் இலட்சணம் 


40. அறையும் இந்திரன் ஆன கிழக்கினில் 

நிறையும் செல்வம் நெருங்கிப் பெருகிடும் 
திறையும் அக்கினி தென்கிழக் காய்விடில் 
குறையு மேமனை குமுறி இடியுமே . 


41. போற்றும் ஏமன் புகலுந்தெற்கு ஆயிடில் 

தோற்றும் துக்கம் தொடருமே மாந்தர்க்கு 
ஏற்றும் நிருதி எங்கும் தென் மேற்கிடில் 
நாற்றிசை கீர்த்தி நவில்வாழ்வு உண்டாமே . 


42. கொண்ட வருணன் கூறுமேற்கு ஆயிடில் 

வண் தமிழ்ப் பாலர் வகுக்கும் செல் வங்களாம் 
தண்டிடா வாய்வு தரும்வட மேற்காகில் 
பண்டி தங்கள் பொய் யாது மரணமே . 


43. பாருமே குபேரன் வடக் காய்விடில் 

சீரும் செல்வமும் சிறப்பும் உண் டாகுமே 
வாரும் ஈசன் வடகிழக் காய்விடில் 
கோரும் வியாதி குடியும் நசியுமே . 


44. பாரி யட்டமர் பகரும் நடுவினில் 

சேரும் பிரமம் சிறக்க இவற்றின் முன் 
கூறும் நட்டங் குறைந்திடும் போதெல்லாம் 
கோரும் சிந்தை குறிக்கும் தெய் வங்களே . 


45. வஞ்சி கேளும் வகுக்கும் தருமமாம் 

மிஞ்சு பிரமம் மிகுத்திடும் தானத்தில் 
செஞ்சொல் புற்று செழிக்கக் கிளம்பிடில் 
கஞ்சன் ஆனைக் கருது மிகச்சா.வே . 


பன் சோதனையும் பிறநிமித்தங்களும் 


27 


- 


கிழக்கு 
தென்கிழக்கு 
தெற்கு 
தென்மேற்கு 
மேற்கு 
வடமேற்கு 
வடக்கு 
வடகிழக்கு 


இந்திரன் 
அக்கினி 
இயமன் 
நிருதி 
வருணன் 
வாய்வு 
- குபேரன் 
ஈசானியன் 


- 


இவர்களுக்கு நடுவில் பிரமம் . 

இவற்றின் நன்மை சொல்லும் போது : 
தெய்வச்சிந்தை தரும் பிரமதானத்தில் புற்று எடுக்குமாகில் சாவு 


- 


கிழக்கு 
தென்கிழக்கு 
தெற்கு 
தென்மேற்கு 
மேற்கு 
வடமேற்கு 
வடக்கு 
வடகிழக்கு 


செல்வம் 
மனை இடியும் 
- துக்கம் 
வாழ்வு உண்டாம் 
புத்திரர் உண்டாம் 
மரணம் 
நன்மை 
வியாதி உண்டாம் . 


- 


புற்று இலட்சணம் 

வேறு 


46. இந்திரன் செல்வம் அக்கினி மனையும் 

இடியுமே யமன் திசை நிற்க 
அந்தமா நிருதி நன்மையாம் வருணன் 

அருளிய புத்திர லாபம் 
உந்திய வாயு துறக்கமாம் குபேரன் 

ஓங்கிய தன்மை ஈசான்யன் 
பிந்திய பிணியாம் பிரமதானத்தில் 

பெருகிய சாவுஎனப் புற்றே . 


இ - ள் : இந்திரபாகத்தில் புற்று உண்டாகில் செல்வமானது 

விருத்தியாகும் . 


28 


மனை நூல் 


அக்கினி பாகத்தில் உண்டாகில் மனையானது இடிந்து 
பாழாகும் . 

யமன் திசை துக்கம் உண்டாகும் . 
நிருதி பாகத்தில் நன்மை உண்டாகும் . 
ஈசானிய பாகத்தில் பிணி உண்டாகும் . 
வருண பாகத்தில் புத்திர பாக்கியம் உண்டாகும் . 
வாயுபாகத்தில் அதிக துக்கம் உண்டாகும் . 
குபேர பாகத்தில் அதிக நன்மை உண்டாகும் . 
பிரமதானத்தில் உண்டாகில் மரணமாம் . எ - று . 


: 0 : 


முகூர்த்தம் செய்யும் விபரம் 


47. தாழவே முழங்கால் ஆழம் 

தனி உள்ள குழியை வெட்டி 
நீள் குடம் நீரை விட்டு 

நின்றுபத் திரியைப் போட்டு 
வாழ்வலம் புரியது ஆகில் 

வாழ்வுமே மிகஉண் டாகும் 
நீள் இடம் புரியது ஆகில் 

நிதியுடன் தாழ்வும் உண்டாம் 
உள்விழுந்து உறையும் ஆகில் 

உடன்பகை மிகஉண் டாமே . 
48. கொட்டுமுறிதல் முனை முறிதல் 

கோத் தக யறு அறுதல் 
நட்ட மாய்ப் பிடுங்கி 

நடுவே முறித்து இசைதல் 
விட்டவாசல் மாற்றுதல் மேல்படைத்த 

படிவைக்குதல் இவை செய்தால் 
சட்ட நாள் வாழ்வு இழந்து 

சாவது திண்ணம் தானே . 


வாஸ்து விழி நோக்கில் இருபத்தெட்டுப்பங்கில் முகூர்த்தம் 


49. வாஸ்து புருஷன் விழிநோக்கில் 

மனைக்கு முகூர்த்தம் செய்ய வேண்டில் 
பார்த்து மனையை நாலேழாய்ப் 

பகிர்ந்து காலில் பதினேழும் 
சாத்தும் தலையில் ஈரைந்தும் 

தள்ளி நடுவில் ஒருபாகம் 
ஏத்த மாக முகூர்த்தமிட 

இராச சம்பத்து உண்டாமே . 


30 


மனை நூல் 


இ - ள் :- வாஸ்துவின் விழிநோக்கு அறிந்து முகூர்த்தஞ் செய்வது 
ஆகையால் அந்த மனையை இருபத்து எட்டுப் பாகஞ்செய்து 
காலில் பதினேழு பாகம் தள்ளி தலையில் பத்துப்பாகம் தள்ளி 
நடுவில் ஒரு பாகத்தில் முகூர்த்தஞ்செய்தால் இராச சம்பத்து 
ண்டாம் 


எ- று , 


50. துலங்கிய குழியைக் கெல்லி சுத்தநீர் விட்ட போது 

வலம்புரி வருமே யாகில் வாழ்வொடு சம்பத்து உண்டாம் 
இலங்கி அது இடமே யாகில் இயற்றிடில் மனையை அக்கால் 
குலமுதல் நசித்துத்தானும் கொடிய நோய்க்கு இரையாவானே . 


குழியில் நீரும் பூவும் விட்டுப் பலாபலன் அறியும் விதி 


51. வாழ்மனை நடுவே நான்கு வடிவுடன் ஒருமு ழத்தில் 

ஆழமும் அகலங் கெல்லி அதனுள் நீர் பூவு மவிட்டால் 
வாழ்கதி ரோனை நோக்கி வலம்புரிந்து ஓடில் வாழ்வாம் 
சூழ்புவி இடமாய்ச் சுற்றில் தொல்லை நோய் ஆகும் அன்றே . 


இ - ள் : - மனைக்கு நடுவில் சதுரமாக ஒருமுழம் அகலமும் ஒருமுழம் 
ஆழமுமாகக் கெல்லி அக்குழியில் தண்ணீரும் பூவும் விட்டால் 
பூவும் நீரும் வலமாகச் சுற்றிவரில் நன்மை ; இடமாகச் சுற்றி 
வரில் துன்மை எ - று . 


மேற்சொல்லிய குழியில் சாயரட்சை நிறைய நீர்விட்டுப் 

பார்த்தல் 


52. நிறைய நீர் இட்டுவைத்து நீள்கதிர் எழுந்த போது 

முறைமையாய் வந்து பார்த்தால் முப்பிடி நீரே நன்றாம் 
தரையினில் வற்றி யக்கால் தாழ்வுற ; பிளக்கும் ஆகில் 
கிறையொடு நோயாம் என்று தெரிந்தவர் உரைத்த வாறே . 


இ - ள் : - மேற்படி குழியில் அந்திப்பொழுதில் நிறைய நீர் விட்டு 
வைத்து சூரியஉதயத்தில் வந்து பார்த்தால் மூன்றுபிடிநீர் இருக்கில் 
மிகவும் நன்றாம் ; நீர் எல்லாம் வற்றிப்போனால் பொல்லாங்குண் 
டாம் . நீர் வற்றிப் பூமி பிளந்திருக்கில் சிறையொடு நோய் முதலா 
கிய துன்பம் உண்டாம் எ - 1 ) 


மண்சோதனையும் பிறநிமித்தங்களும் 


31 


புட்பங்கள் விடுவதற்கு இலட்சணக் குறி 


53. தாழ்விலா மனையின் மீது சதுரமாய் ஒருமு ழத்தில் 

ஆழமும் அகலம் கெல்லி அதனுள் நீர் பூவை விட்டால் 
வாழ்கதி ரவனை நோக்கி வலம்புரிந்து ஓடில் வாழ்வார் 
சூழ்கதிர் இடமாய்ச் சுற்றில் சொல்மனை எடுக்கத் தீதே . 


இ - ள் : - மனைக்கு நடுவில் நாற்சதுரமாய் ஒருமுழ அளவு ஆழமும் 
அகலமும் கெல்லி , அதில் தண்ணீர்விட்டு , ஒரு மலரைக் கையிலெ 
டுத்து பரமசிவத்தைத் தியானித்து அதில் புரோட்சித்தால் அது 
கதிரோனை நோக்கி வலமாகச் சுற்றிவரில் அதிக வாழ்வும் சம்பத் 
தும் கீர்த்தியும் இராஜ பிரதிஷ்டையும் வாகனாதிகளும் அதி 
கரித்துச் சுபேட்சை உண்டாகும் . அம்மலரானது இடப்புறம் 
சுற்றில் அம்மனை எடுக்கில் அதிக துன்பங்களை விளைவிப்பதும் 
அன்றி எக்காலமும் மனவியாகூலமும் வாராத ஆபத்துகளும் வரும் 
என்று பெரியோர் சொல்லுவர் 


எ 


அஷ்டதிக்கு இலட்சணம் 


54. ஈசானிய மூலை தன்னில் இன்பமாய் இனிது கொண்டு 

வாசமாம் அதனில் நின்றால் வரிசையும் வாழ்வும் உண்டாம் 
போசனம் பெரியோர்க்கு எல்லாம் பொருந்திய மனிதன் 

ஆவான் 
வாசமின் குழலி னாளே மயனுரை நூல்கண் டாயே . 


இ - ள் : - ஈசானிய பக்கம் என்றும் சொல்லப்படுகின்ற பரமசிவத் 
தினது பக்கத்தில் பரிமளம் பொருந்திய மலரானது வந்து நின்றால் 
கனக ஐஸ் வரியமும் தீர்க்காயுசும் புத்திரசம்பத்தும் வாழ்வும் 
மேன்மேலும் விருத்தியாய்ப் பெருகி நீடூழிகாலம் நிலை நிற்கும் . இது 
அன்றி பெரியோர்களுக்கும் தபோதனர்களுக்கும் அன்னபானாதி 
கொடுக்க வல்லவனாய் இருப்பான் எ - று . 


55. இந்திரன் மூலை தன்னில் இயல்புடன் கிழக்கில் நின்றால் 

செந்திரு வாசம் ஆவாள் செம்பொன்னும் சேரும் இன்ப 
மைந்தரைப் பெற்று வாழ்வார் வழற்கண்டு காலி சேரும் 
முந்தவே மயனார் சொன்ன முறைமை நூல் இதுகண் டாயே . 


32 


மனை நூல் 


இ - ள் : இந்திரன் திக்கில் பரிமளம் பொருந்திய மலரானது நிற்கு 
மாகில் அதிக சௌந்தரிய இலட்சுமி விலாசமும் தன தானிய 
சம்பத்தும் சந்தான பாக்கியமும் தீர்க்காயுசும் ,ஆயுராரோக்கியமும் 
மன்மத கிரீடையும் அறுபத்து நான்கு கலைஞானமும் பதினெண் 
புராணங்களும் நான்கு வேதமும் ஆறு சாஸ்திரமும் பொருந்து 
வதும் அன்றி பசுக்கள் முதலிய கறவைகளும் சேரும் எ - று . 


56. அக்கினி மீதில் நின்றால் ஆயிழை மலடி ஆவள் 

செக்கர்வாள் அரவம் தீண்டும் தீப்படும் மனை எடுக்கில் 
தொக்கது மிகவும் உண்டு சோரங்கள் கலகம் உண்டாம் 
இக்கரு மயனார் சொன்ன இசையு நூல் இதுகண் டாயே . 


இ - ள் : - அக்கினித்திக்கில் வாசம் வீசுகின்ற புட்பமானது வந்து 
நிற்குமாகில் கற்பு நிலைமை பொருந்திய பெண் சாதியானவள் 
மலடியாவாள் . இது அன்றி விஷத்தைத் தரா நின்ற பாம்பினால் 
பயமும் அச்சமும் உண்டாகும் . அக்கினிச் சுவாலையினாலும் 
கள்வர்கள் பயத்தினாலும் பொருள் சற்பாத்திரருக்கு உதவாமல் 
யசமான் நாசமாம் எ - று . 


57. அந்தகன் திக்கு மூலை அன்புடன் வந்து நிற்கில் 

சிந்தனை மிகவும் உண்டாம் செருக்கதாம் கலகம் உண்டு 
பிந்திய தீமை யோடு பிணியினால் அச்சம் உண்டாம் 
செந்தமிழ்ப் புனைந்த பாடல் தீதிலா மயன் சொன் னாரே . 


இ - ள் : இயமன் மூலை என்னும் தெற்குத் திக்கில் வாசம் வீசும் மல 
ரானது வந்து நிற்குமாகில் மனத்தில் சிந்தனையும் வியாகலமும் 
செருக்கும் , பல பேரால் கலகமும் தீங்காகிய காரியமும் தீமை , 
பிணி , அச்சம் முதலியவைகளும் அதிகரித்து உண்டாம் எ - று . 


58. கன்னி மூலையிலே நின்றால் கைப்பொருள் மிக உண்டாகும் 

அன்னமும் தனமும் சேரும் ஆயிழை வந்து நிற்பள் 
பொன்னொடு தானியங்கள் பொருந்திய செல்வம் உண்டாம் 
முன்னமே மயனார் சொன்ன முறைமை நூல் இதுகண்டாயே . 


இ - ள் : கன்னிமூலையில் மலர்வந்து நிற்கில் , பொருளும் அன்னமும் 
தனகனகமும் இலட்சுமிப் பிரகாசமும் நவதானிய இலாபமும் பிற 
விச்செல்வமும் எந்நாளும் நீங்காமல் வற்றா சமுத்திரமாய் மேன் 
மேலும் பெருகியுண்டாம் எ - று . 


மண்சோதனையும் பிறநிமித்தங்களும் 


33 


59. வருணன் தன் மேற்கு நோக்கி வந்துமே நிற்கும் ஆகி உ 

இருநிதிச் செல்வம் உண்டாய் இருக்குமே வினையும் மாறி 
கருதிய கருமம் நன்றாம் கருணையும் பெற்று வாழ்வார் 
மருவிய கனதை உண்டாம் வளம்பெறு மயன் சொன்னாரே . 


இ - ள் : - வருணன் மூலையில் அழகும் 

மூலையில் அழகும் வாசமும் பொருந்திய 
பூவானது வந்து நிற்கும் ஆகில் நின்ற செல்வம் மாறி அழிவது 
மல்லாமல் நினைத்த காரி யமும் தொழில்களும் செயமாகும் எ - று 


60. வாயு மூலை தன்னில் வந்துடன் நிற்கும் ஆகில் 

காயுநோய் கொண்டு சாவன் களவினால் பொருளும் போகும் 
பேயுமே பிடித்துக் கொள்ளும் பிணம்சுடு காடது ஆகும் 
சேயுமே சாகும் என்று செயல்பெறு மயன் சொன் னாரே . 


இ - ள் : வாய்வு மூலையில் விகசிதம் பொருந்திய மலர் வந்து நிற்கு 
மாகில் பதினெண்காசம் என்னும் க்ஷயரோகத்தினால் மரண 
மும் , சோரர்கள் களவினால் பண்டிபண்டாரம் முதலிய பொருவ 
சேதமும் அன்றி அம்மனையானது அலகை வாழும் சுடுகாடாகும் . 
அன்றியும் சகலபாக்கியமும் அழிந்து போம் . எ - று . 
61. குபேரன் தன் திக்கு நோக்கி குணம்பெற நிற்கும் ஆகில் 

விபரமாய்ப் பொருள்கை கூடும் வேண்டிய சொர்ணம் சேரும் 
சபை நலம் பெரியோன் ஆவன் தனம்சிந் தனை உண்டாகும் 
அபயம் என் றோரைக் காப்பன் அருள் பெறு மயன் சொன் 

னாரே 


இ - ள் : - குபேரன் திக்கில் விநோதம் பொருந்திய மலரானது வந்து 
நிற்குமாகில் தன தான்ய சம்பத்தும் , புத்திர சந்தானமும் , ஆயுள் 
விருத்தியும் , சபையோக்கியமும் பெற்று அதர்மசிந்தை நீங்கி 
தர்ம சிந்தைஓங்கி அபயம் என்றவரைக் காத்துப் பொருள் உதவி 
செய்து வரப்பட்ட மகாபுண்ணியவானாகவும் இருப்பான் எ - று . 


மேற்படி குழியிலெடுத்த மண்ணை அடைத்தல் 
62. அளந்ததோர் குழியின் மண்ணை அகழ்ந்து அதன் மேலே 

யிட்டால் 
வளர்ந்திடிற் செல்வ முண்டாம் ஒத்திடில் மிகுதி யில்லை 
குளந்தனில் குறையு மாகிற் குறைந்திடும் சம்பத்து அன்றே 
உளந்தனில் கருதி நல்லோர் உரைத்தனர் புவியின் மாதே . 

3 


மனை 


34 


மனை நூல் 


இ - ள் : முன்கெல்லின குழியிலே எடுத்த மண்ணைக் கொட்டினால் 
மண்மிஞ்சியிருக்கில் இலாபமுண்டாம் ; ஒத்திருக்கில் வரவும் , 
முதலும் ( செலவும் ) சமமாகும் ; குறைந்திடில் செல்வங்குறைந்து 
செலவுமிகும் எ - று . 

குழிகெல்லி மண் எடுத்துப் பார்க்கும் இலட்சணம் 
வீட்டுக்குக் கர்த்தாஆனவன் தன் முழத்தால் ஒரு முழ அகல நீளம் , 
ஒருமுழம் ஆழம் நான்குபக்கமும் கீழ் ஆழமும் சரியாய்ப்பார்த்து 
பள்ளம் எடுத்து , மறுபடியும் அந்த மண்ணை அப்பள்ளத்தில் 
நிரப்பிப் பார்க்கும் போது 

மண் மிகுந்தால் சுபம் . 
சரியாய் இருந்தால் சமமாய் இருக்கும் . 
குறைவாய் இருக்குமாகில் தரித்திரம் . 


இதன்றி சூரியன் அஸ்தமனமாய் இருக்கும்போது மேற்படிப் 
பள்ளத்தில் இருக்கிற மண்ணை எடுத்துப்போட்டு , அதில் 
நிரம்பத் தண்ணீர்விட்டு மறுநாள் உதயத்தில் பார்க்கும்போது 


தண்ணீர் இருந்தாலும் சேறாய் இருந்தாலும் சுபம் . 

அந்த பள்ளத்தில் தண்ணீரில்லாமல் போனாலும் , சேறு இல் 
லாமல் போனாலும் ஒக்கப்பூச்சி , குடியிருந்தாலும் 
ஆகாது . 

மேல் சொல்லிய குழியில் தண்ணீரும் பாலும் வார்த்த 
போது பிரதட்சிணமாய்ச் சுற்றினால் நன்மை . 


தேங்காய்க் குறி 


தேங்காயுடைக்கும் குறி 


63. அடித்ததோர் தேங்காய் தானும் 

அகலவே சிதறி விட்டால் 
முடித்ததோர் மௌலிக்கு ஆகா 

முகிலுடன் ஓடும் ஆகில் 
எடுத்ததோர் சிற்பன் கையில் 

இடறியே விழும தாகில் 
வடித்தது சிவாச கங்கள் 

வாழ்வில்லா பாலாடும் என்றே . 


மண்சோதனையும் பிற நிமித்தங்களும் 


35 


64. முடிபருத்து வட்டமிடிற் திருவே சேரும் 

மூன்றில் ஒரு பங்குடைந்தால் செயசந் தோஷம் 
நெடியஐந்து இரண்டிற்குத் துலையாச் செல்வம் 

நீங்கிநரம் பேபிடித்தால் நீடு வாழ்வாம் 
கடுகு தனை உள் ஆனால் இரத்தினம் சேரும் 

கனக்கவந்து இரண்டிறக்கும் கருது பூசல் 
வடிவமெனும் தமிழ்ஓதும் மயனார் சொன்ன 

வளமைதேங் காய்ச்சகுன வன்மை கேளே . 
இ - ள் : - முகூர்த்தஞ்செய்து தேங்காயுடைத்தால் முடிபருத்து அடி 

சிறுக்கில் இலட்சுமி விலாசமுண்டு . மூன்று பங்கு சிரசிலும் 
ஒரு பங்கு பாதத்திலும் ஆனாற் சந்தோஷமுண்டு . ஐந்து 
இரண்டு , ஐந்து மூன்று ஆனால் செல்வம் உண்டு. 
நரம்பு பிடித்தால் நீடூழி வாழ்வார்கள் . 
கடுகு பிரமாணம் சிதழ் உள்ளே விழுந்தால் இரத்தினம் சேரும் . 

நடுவில் பிளந்தால் மகாதுயரத்தை விளைவிக்கும் எ - று . 
65. ஒன்றிரண்டு தனக்கு நன்மை ; ஆறு நாலாய் 

உடையவெகு துன்பமது ஓதக் கேளு 
அண்டு மெய்யிற் கண்தெறித்தால் மரணம் ஆவன் 

ஆகவும் நல் ஓடுவிட்டால் அசனம் வெல்லம் 
விண்டு ஓடு தெறித்திடுமேல் பிணியாம் மெய்யில் 

மேதினியிலே வினைவிம் விலையு மாவன் 
பண்டு தமிழ் அறிந்து ஓதும் மயனார் சொன்ன 

பாடல் தேங் காய்ச்சகுனம் பகரக் கேளே . 
இ - ள் : - நடுமத்தியிலுடைந்தால் நன்மை . ஆறு சுக்கல் நான்கு 
சுக்கலாய் உடைந்தால் வெகுதுன்பம் . சரீரத்தில் தேங்காய்க்கண் 
தெறித்தால் யசமானன் மரணமாவான் . ஓடுவிட்டால் புசிப்பதற்கு 
அன்னம் கிடைக்கமாட்டாது . ஓடு நெறிந்தால் சரீரத்தில் பிணி 
யுண்டாகும் . பூமியில் விழுந்தால் வசமானன் வீடு வாசலை விற்றுத் 
துக்கப்படுவான் எ - று . 
66. மூடி இரண்டாய் உடைந்த தென்றால் தனமே சேரும் 

முடிபெருத் தாலும் நன்மை முக்கியம தாகவேகீழ் 
மூடிதன்னில் ஒருமுட நில மெத்த நன்மை 

கூடிவளர் கீழ்மூடி தன்னிலொரு கூறாவது சமதாகு 
கொப்பறையினங்கள் கண்டாலும் வெகுநன்மையாம் 

குருந்துடனே மூளையும் நன்மை வுடலுடனே 
குறுக்காகில் தின்மையாம் உதிரியாய்ச் சிதறுமாகில் 

ஒன்றினங்களாய துன்பம் வரும் அழுகலே யென்னில் 
உடலிலே வெகுநோய்கள் சேரும் 

தேடிய பெறும் பாடலெனிலுயிர்ச் சேதமாம் சிரமே 
கொஞ்ச மாகாந் தேங்காயுடைத்தபல னிவ் வளவென் 

றே மயனார் செப்பியது கண்டு கொள்ளே , 


3. நீள அகலம் 


ஒரு மனையில் வீடுகட்டுவதற்குரிய நீள அகலங்களின் நன்மை 
தீமைகள் , அவ்வீட்டினுள் அறைகள் , கூடங்கள் , தாழ்வாரம் 
( சறுக்கார் ) , வாசல்கள் போன்றவற்றிற்கு உரிய நீள அகலங்களின் 
நன்மைதீமைகள் போன்றவற்றை 

விளக் குவது 

இப்பகுதி 
இவற்றுள் கீழே தருகின்ற அடிகளுக்கான நன்மைதீமைகள் மேலே 
குறிப்பிட்ட எல்லாவற்றின் நீளத்திற்கும் , எல்லாவற்றின் அகலத் 
திற்கும் பொருந்தும் . வீடு கட்ட விரும்புவோர் நீள அகலங்களின் 
நன்மைக்கு ஏற்பத் தேர்ந்தெடுத்துக் கொள்ளவேண்டும் . 


- 


அகல நீளம் பலன்கள் 
நீளம் அல்லது அகலம் : 
ஏழு அடி ஆனால் - 

நினைத்தகாரியம் முடியாது . நோயுண்டாகும் . 
எட்டு அடி ஆனால் . 

எண்ணிய கருமம் முடியும் . பகைவர் விலகுவர் . பட்டமரம் 

துளிர்க்கும் . 
ஒன்பது அடி ஆனால் - 

ஆயுள் குறையும் . மனையாள் இறப்பாள் . 
பத்து அடி ஆனால் 

கால்நடைச் செல்வம் பெருகும் . வேளாண்மை விருத்தியாகும் . 


பதினொரு அடி ஆனால் - 

பாலும் சோறும் நிறையும் . வேளாண்மை பெருகும் . 


நீள அகலம் 


37 


பன்னிரண்டு அடி ஆனால் 

செல்வம் அழியும் . வருத்தம் மிகுதியாகும் . 


பதின்மூன்று அடி ஆனால் 

எண்ணிய கருமம் முடியாது . 
தொல்லை மிகும் . 


உறவினர் பகை ஆவர் . 


பதினான்கு அடி ஆனால் 

இன்பம் அழியும் , உயிருக்கு நஷ்டம் ஏற்படும் . 
பதினைந்து அடி ஆனால் 

நோயால் மரணம் உண்டாகும் . பாவம் வந்து சேரும் . செல்வம் 

சேராது . 
பதினாறு அடி ஆனால் 

செல்வம் பெருகும் . புத்திரப்பேறு உண்டு . பகைவர் விலகுவர் . 
பதினேழு அடி ஆனால் 

பகைவர் வணங்குவர் . இறை அருள் கிடைக்கும் . அரசப்பதவி 

கிட்டும் . 
பதினெட்டு அடி ஆனால் 

செல்வம் அழியும் . இருந்த பொருள்கள் விலகும் . மனைவி 

நோயுடையவள் ஆவாள் . 
பத்தொன்பது அடி ஆனால் -- 

மனைவி இறப்பாள் . சண்டை , பயம் போன்றவை நீங்காது . 

புத்திரர் மரணமடைவர் . 
இருபது அடி ஆனால் - 

புத்திரப்பேறு உண்டாகும் . வியாபாரம் பெருகும் . மகிழ்ச் 

சியும் , செல்வமும் நிலைக்கும் , 
இருபத்தோரு அடி ஆனால் 

பால் பாக்கியம் பெருகும் . துன்பம் அணுகாது . 
இருபத்து இரண்டு அடி ஆனால் 

மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் . சிறந்த புத்திரர் பேறு 
உண்டாகும் . பகைவர் அஞ்சுவர் . 


இருபத்து மூன்று அடி ஆனால் 

ஆயுள் குறையும் . நோய் மிகும் . சுற்றத்தார் விட்டு விலகுவர் . 
இருபத்து நான்கு அடி ஆனால் 

ஆயுள் குறையும் . 


- 


38 


மனை நூல் 


இருபத்து ஐந்து அடி ஆனால் 

மனையாள் இறப்பாள் . 
இருபத்து ஆறு அடி ஆனால் 

இந்திரன் போல வாழ்வர் . 
இருபத்து ஏழு அடி ஆனால் - 

உலகம் புகழ வாழ்வர் . பாழான பயிர்கள் விளையும் . 
இருபத்து எட்டு அடி ஆனால் - 

செல்வம் மிகும் . நிறைந்த வாழ்வு உண்டு . எதிரிகள் அஞ்சுவர் . 
இருபத்து ஒன்பது அடி ஆனால் - 

எல்லாச் செல்வமும் பெருகும் . 
முப்பது அடி ஆனால் 

எல்லாச் செல்வமும் பெருகும் . புத்திரப்பேறும் உண்டு . 
முப்பத்து ஒரு அடி ஆனால் - 

இறையருள் உண்டாகும் . 
முப்பத்து இரண்டு அடி ஆனால் 

இறையருளால் உலகம் அடிமையாகும் . 
முப்பத்து மூன்று அடி ஆனால் 

குடி உயரும் . 
முப்பத்து நான்கு அடி ஆனால் - 

வீட்டைவிட்டு ஓட நேரிடும் . 
முப்பத்து ஐந்து அடி ஆனால் 

பலவகைச் செல்வமும் உண்டாகும் . 
முப்பத்து ஆறு அடி ஆனால் 

அரசனுக்குச் சமமாக வாழ்வர் . 
முப்பத்து ஏழு அடி ஆனால் 

இன்பமும் , லாபமும் உண்டாகும் . 
முப்பத்து எட்டு அடி ஆனால் 

வீட்டில் பிசாசுகள் குடியிருக்கும் . 
முப்பத்து ஒன்பது அடி ஆனால் - 

இன்பமும் சுகமும் உண்டாகும் . 
நாற்பது அடி ஆனால் - 

சலிப்பும் , சோர்வும் உண்டாகும் . 


நீள அகலம் 


39 


- 


நாற்பத்தோரு அடி ஆனால் 

குபேர வாழ்வு பெறுவர் . 
நாற்பத்து இரண்டு அடி ஆனால் - 

எல்லாச்செல்வமும் நிலைபெறும் . 
நாற்பத்து மூன்று அடி ஆனால் 

சிறப்பு அழியும் . தீமையுண்டாகும் . 
நாற்பத்து நான்கு அடி ஆனால் 

கண்பார்வை அழியும் . 


மனைகள் அகலம் நீளத்துக்கு வீட்டுக்குள் அறைகள் , 
கூடங்கள் , சறுக்கார்கள் , வாசல்கள் முதலானவைகள் வைப்ப 
தற்கு இலக்கணம் : 


67. மனை தனை அளந்து வைத்து மகிழ்ச்சியாய் வாழ்வோர்க்கு 

எல்லாம் 
வினையில்லா சாத்திரத்தை விளம்புவேன் சொல்லக் கேளும் 
பனன நரி குடிபால் போலப் பாரினில் மயங்க வேண்டாம் 

முனைமணி பூண்டதந்தி முகவனுங் காப்ப தாமே . 
68. ஆரிய மறைகள் தன்னில் அனைவர்க்கும் உதவியாக 

பார்புகழ் முகுந்தன் மைந்தன் பங்கயன் வகுத்த நாலும் 
தாரணி உமையோர் பாகன் சதாசிவன் சொன்ன நூலும் 

சீர்பெற ஆய்ந்து பார்த்து செழித்திட மனைகோல் வாயே . 
69. ஏழடி முழமும் ஆகில் எண்ணிய கருமம் தீதாம் 

வாழ்வுடன் மிக்க நோய்தான் வந்தவர் தன்னைக் கொல்லும் 
தாழ்விலா விபரமாகச் சரஸ்வதி சொன்ன நூலால் 

ஊழ்வினை தீராது இந்த உற்றதோர் வேதம் பாரீர் . 
70. எட்டடி அகல நீளம் எண்ணிய கருமம் நன்று 

துஷ்டனும் வருவ தில்லை தூரத்தே யகன்று நிற்பான் 
பட்டிட்ட மரம்து ளிர்க்கும் பாக்கியம் மெத்த உண்டாம் 

வட்டமாம் குழலி னாளே மயேசுரன் சொன்னார் பாரே . 
71. ஒன்பது அகல நீளம் ஓங்கிடில் உயிரும் போகும் 

ஐம்பது வயதும் ஆகும் ஆயிழை தனக்குச் சாவாம் 
சம்புவே பார்த்துச் சொன்னார் சலிப்புகள் மெத்த உண்டாம் 
வம்பது செய்ய வேண்டாம் மறையவர் நூலைப் பாரீர் . 


401 


மனை நூல் 


72. பத்துமே அசல நீளம் பரிவுடன் வைத்த வர்க்கு 

கொத்துடன் ஆடு மாடு குறைவிலா வாழ்வுண் டாகும் 
மெத்தவும் நன்மை யுண்டாம் வேளாண்மை மிகுதி யாகும் 

கர்த்தனார் இதுக ளெல்லாம் கருதியே சொன்னார் பாரீர் . 
73. பத்துமே ஒன்று மாகில் பரிவுடன் சொல்லக் கேளீர் ! 

சித்தமும் கலங்க வேண்டாம் தீவினை ஒன்றும் இல்லை 
மெத்தவே பாலும் சோறும் வேளாண்மை மிகுதி யாகும் 
அத்தனார் அருளிச் செய்தார் ஆராய்ந்து நூலைப் பாரீர் . 


74. பத்துமே இரண்டு மாகில் பரிவுடன் சொல்லக் கேளும் 

தத்துமே செல்வம் எல்லாம் தரணியில் இருப்பதில்லை 
சற்று நீ பாராய் ஆனால் சதுரமும் குலைந்து போகும் 
வைத்தது கூறு போல வருத்தமும் மெத்த வுண்டே . 


75. ஏழுடன் உறும் ஆறு ஆனால் எண்ணிய கருமம் தீதாம் 

வாழ்வுடன் இருந்த பேர்க்கும் வந்தவர் பகையே யாவர் 
சூழவே தொல்லை யுண்டு சுற்றத்தார் அற்றுப் போவார் 
தாழ்வது மெத்த உண்டு சங்கரர் சொன்னார் பாரே . 


76. எட்டுமே ஆறும் ஆனால் இன்பமும் இல்லை கண்டாய் 

நட்டமும் உயிருக்கு ஈனம் நலமில்லை நாதர் சொன்னார் 
கெட்டியாய் இந்த நூலைக் கேவலம் பண்ண வேண்டாம் 
சட்டமாய்ப் பாரும் பாரும் சாத்திரம் வேறே வேண்டாம் . 


77. மூவைந்தாம் அடிய தாக முடிந்திடல் ஆகாது என்றும் 

நோயினால் மரணம் செய்யும் நோக்கிய கருமம் தீதாம் 
பாவமும் வந்து நிற்கும் பாக்கியம் சேராது என்று 
நாவினில் ஊறு கின்ற நாயகி தனக்குச் சொன்னார் . 


78. பத்துடன் ஆறே யாகில் பாக்கியம் மிகவும் சேரும் 

மெத்தவும் தனயர் உண்டு மேன்மையாம் வாழ்வும் உண்டு 
சத்துரு விலகிப் போவான் சங்கரர் சொன்ன தைப்போல் 
பத்தியாய் அடிமை வந்து பரிவுடன் தொண்டு செய்வான் . 


79. ஈரைந்தும் ஏழும் ஆகில் எதிரியும் வணங்கி நிற்பான் 

தாரணி கொன்றை சூடும் சங்கரர் உதவி செய்வார் 
பாரினில் மன்னர் ஆவர் பாக்கியம் மிகஉண் டாகும் 
சீர்கொண்டு வாழ லாகும் செல்வமும் மெத்த வுண்டாம் . 


நீள அகலம் 


41 


80. எட்டுடன் பத்தும் ஆகில் இலட்சுமி இருப்ப தில்லை 

பட்டுடன் மணிகள் எல்லாம் பாரினில் விலைய தாகும் 
கட்டுவன் காலன் வந்து காரிழை பிணியது ஆவாள் 

தட்டுதான் செய்யும் என்றே சங்கரர் சொன்னார் பாரீர் . 
81. ஈர் ஒன்பது ஒன்றும் ஆகில் ஏந்திழை அடியாள் சாவாள் 

பாரினில் செட்டு செய்யப் பலியாது தீது மெத்தப் 
போருடன் கிலேசம் உண்டு புத்திரர் மரணம் ஆவார் 
மாறுடன் திரிய வேண்டாம் மகதேவர் சொன்னார் பாரீர் . 


82. இருபது அடியது ஆனால் ஏற்றமாம் மனையும் நன்றாம் 

பெறுவது ஆணும் பெண்ணும் பின்பல இன்பம் உண்டு 
வருவதும் அசுவ யோகம் வாணிபம் பலிக்கும் பாரு 

திருவுடன் மகிழ்ச்சி செய்யும் திருச்சடைநாதர் சொன்னார் . 
83. நாலஞ்சு ஒன்றும் ஆகில் நலமுடன் சொல்லக் கேளாய் 

பாலுடன் பசுக்கள் மெத்த பாக்கியம் மிகவுண் டாகும் 
சாலவே வாழ்வ தற்குச் சஞ்சலம் ஒன்றும் இல்லை 

மாலுடன் ஈசர் தானும் மகிழ்ச்சியாய்ச் சொன்னார் பாரீர் . 
84. இருபதும் இரண்டும் ஆகில் எதிரியும் அஞ்சு வான்காண் 

வருவது மகிழ்ச்சி யாக வாழ்வுமே மெத்த உண்டாம் 
பெறுவது ஆணும் பெண்ணும் பின்பலம் ஆகி நிற்கும் 

ஒருமையாய் இந்த நூலை உமையவள் தனக்கு உரைத்தார் 
85. இருபதும் மூன்றே யாகில் எந்தநோய் தானும் உண்டு 

வருவதும் கலங்கி நிற்கும் வாழ்வுமே அற்பம் ஆகும் 
இருவினை மிகவும் உண்டு இருப்பவர் கெடுதி யாகும் 

மருவுள்ள சேதம் போகும் மாரியும் பெய்யாது என்னே . 
86. அறுநான்காம் அடியது ஆகில் அற்பமாய் வயது குன்றும் 
ஒருநான்குள் இருபத்து ஒன்றில் உமையவள் கடாட்சம் 

போகும் 
இருநான்கும் எட்டும் பத்தும் இந்திர செல்வம் பெற்று 

ஒருமையாய் வாழ்வர் என்று உமையவள் தனக்குச் சொன்னார் . 
87. ஏழுடன் இருபது ஆகில் எழும்புமே யோகம் பாரு 

தாழ்விலா வாழ்வு பெற்றுத் தரணியில் மதிக்க வாழ்வார் 
பாழ்போன பயிர்கள் தானும் பலிதமாய் விளையும் பாரு 
ஊழ்வினை ஒன்றும் இல்லை உமைபரன் சொன்னார் பாரீர் . 


42 


மனை நூல் 


88. எட்டுடன் இருபதாகில் எதிரியும் அஞ்சி நிற்பான் 

கொட்டுமே மனையில் வாழ்வு குறைவிலா பாக்கியத்தைக் 
கெட்டுமே போகா தப்பா கேசரி உதவி யாலே 

தட்டுதான் வாரா தென்று தாண்டவ மூர்த்தி சொன்னார் . 
89. இருபதும் ஒன்பது ஆனால் எழும்புமே செல்வம் அப்போ 

ஒருபதும் இருபது ஆகில் உண்மையாய்ச் சொன்னேன் பாரும் 
வருவதும் அனேக யோகம் வந்தவர் சலிப்பில் லாமல் 

பெறுவது ஆணும் பெண்ணும் பித்தனார் தாம் உரைத்தார் . 
90. முப்பதும் ஒன்றும் ஆனால் முக்கணர் அருளும் உண்டாம் 

முப்பதும் இரண்டும் ஆகில் முகுந்தனார் கடாட்சத் தாலே 
வைப்பது அடிமை மக்கள் வையகம் முழுதும் வாழ்வார் 

தப்பிலை சொன்னேன் அந்த சங்கரர் உமைக்குச் சொன்னார் . 
91. ஐயாறும் மூன்றும் ஆனால் ஆனதோர் குடியும் நன்றாம் 

ஐயாறும் நான்கும் ஆகில் அண்டிய குடிவிட்டு ஓட்டும் 
ஐயாறும் ஐந்தும் ஆனால் அட்டலட் சுமியும் சேர்வாள் 

ஐயாறும் ஆறும் ஆகில் அரசரோடு அரசாள் வாரே . 
92. ஏழஞ்சும் இரண்டும் ஆகில் இன்பமாய் இலாபம் உண்டு 

ஏழஞ்சும் மூன்றும் ஆகில் எப்போதும் பிசாசு சேரும் 
ஏழஞ்சும் நாலும் ஆகில் இன்பமும் சுகம்உண் டாகும் 

ஏழஞ்சும் ஐந்தும் ஆகில் என்றைக்கும் சலிப்புண் டாகும் . 
93. எண்ணைய்ந்தும் ஒன்றே ஆகில் இன்பமாம் குபேரச்செல்வம் 

நண்ணவே ஏழாறு ஆகில் இலட்சுமி குடியி ருப்பாள் 
திண்ணமாய் ஏழைந்து எட்டும் சிறப்பில்லை தீங்குண் டாகும் 
கண்ணவே ஆறாறு எட்டும் கண்கெட்டுப் போவர் தாமே . 


வீட்டுக்கு - அறைகள் , கூடங்கள் , வாசல் , 

முதலானவை 
வைத்துக் கட்டுவதற்கு- அடி அளவு- அகலம்- நீளம் 


, 
. 


6 அடி - நன்மையுண்டு. 
7 

* தரித்திரம் . 
8 

- இராச்சியம் , 
9 

பீடை . 
10 

- பாலும் சாதம் உண்டு . 
11 

நன்மை . 
12 

புத்திர ஆனி . 
13 

வியாதி உண்டு . 


. 


. 


நீள அகலம் 


431 


14 அடி 


15 


13 


. 


- 


- 


- 


- 


. 


- 


சஞ்சலம் உண்டு . 
- உடனே துன்பம் . 
- மிகுந்த செல்வம் உண்டு . 

எதிரி அஞ்சி நிற்பான் . 
- அமர்ந்தமனை பாழாம் . 
தரித்திரம் , புத்திரவியாகலம் . 
இன்பம் தரும் . 
நன்மை தரும் . 
எதிரி அஞ்சுவான் . 
தீது உண்டாம் . 
மத்திமம் . 
மனையாள் மரணம் . 
- சம்பத்து உண்டாம் . 
மிகுந்த செல்வம் உண்டு . 
தெய்வக் கடாட்சம் உண்டு . 
பால்பாக்கியச் செல்வம் உண்டு . 
இலட்சுமி கடாட்சம் உண்டு . 
துன்பம் இல்லை . நன்மை உண்டு . 
முன் இழந்த பொருள் வரும் . 
நன்மை உண்டாம் . 
குடிவிட்டு ஓட்டும் . 
இலட்சுமி கடாட்சமுண்டு . 
வீரலட்சுமி கடாட்சமுண்டு . 
- கன்று காலி முதலானவை உண்டாம் . 
- பிரம்ம ராட்சசன் குடி இருப்பான் . 
மிகுந்த நன்மை உண்டாம் . 
எதிரிகளால் எந்நேரமும் தீது . 
குபேர சம்பத்து உண்டாம் . 
- அஷ்ட லட்சுமி குடியிருப்பாள் . 
- நன்மை கொடாது துன்பம் . 
கண் போம் . 


16 
17 
18 
19 
20 
21 
22 
23 
24 
25 
26 
27 
28 
29 
30 
31 
32 
33 
34 
351 
36 
37 
38 
39 
40 
41 
42 
43 
44 


- 


22 


. 


- 


க 


- 


19 


3 , 


வீடு கட்டுவதற்கு எசமான் காலினாலே அடி , அளவு கணக்கு : 

10 அடி பாக்கிய வானாக இருப்பான் . 
11 வியாதியஸ்தனாய் இருப்பான் . 
12 பகையாளியால் தெண்டம் வரும் , 


44 


மனை நூல் 


- 


. 


. 


13 அடி பாக்கியவானாய் இருப்பான் . 
141 பகை மெத்த உண்டாம் . 
15 அவன் கவலைப்படுவான் . 
16 பெண்ணுக்கு வியாதி . 
17 

இராச வெகுமதி . 
18 பால் பாக்கியமுடன் வாழ்வன் . 
19 அவன் தகப்பன் சாவன் . 
20 இருந்த இடத்தை விட்டு எழுப்பிவிடும் . 
21 

ஆடு மாடு சேதம் ஆம் . 
22 அந்த வீட்டில் சுபம் நடக்கும் . 
23 வாழ்வு உண்டு . 
24 கள்ளனால் வீடு கொள்ளைபோம் . 
25 பிள்ளைகளைப் பெற்று வாழ்ந்திருப்பான் . 
26 மிகுந்த காணி காட்சியும் சம்பாத்தியமும் உண்டு . 
27 தெண்டம் பெறும்படி உண்டு . 
28 ஐசுவரியம் உண்டு . 
29 பிள்ளைகள் சாம் . 
30 வாழ்வு முடியும் முன்னே வீடுகட்டி ஓடிப்போவான் . 
31 தரித்திரிய வானாக இருப்பான் . 
32 திரவியம் பெற்றிருப்பான் . 
33 இரண்டு பெண் கொள்வன் . 
34 குதிரை கட்டி வாழ்வான் . 
35 சல்லியமும் , விவகாரமும் சாவதாய் உண்டு . 
35 குடி கலைந்து ஓடுவன் . 
37 ஆண் குழந்தை அதிகம் உண்டு . 
38 வியாதியஸ்தனாய் இருப்பான் . 
39 இராச வெகுமதி உண்டு . 
401 கொண்ட பெண் வாழமாட்டாள் . 
41 பால் பாக்கியம் உண்டு . 
42 

பாக்கியவானாக இருந்து உபகாரம் செய்யப்படுவான் . 
43 தெண்டமும் தொங்குசமும் உண்டு . 
44 கண்மயனாதும் தொங்குசமும் உண்டு . 
45 சத்புத்திரன் உண்டு . 
46 மேச்சொல் தொங்கிஷம் . 
47 அந்த இடம்விட்டு ஓடிப்போவான் . 
48 வீடு உடனே நெருப்புப் படும் . 


92 


. 


23 


3 


, 


நீள அகலம் 


49 அடி எசமான் மரணம் . 
50 ஆலோசனையாய் இருக்கும் . 
51 வழக்கு வியவகாரம் தப்பாமல்உண்டு . 
52 வீட்டில் சென்று கட்டுப்படும் . 
53 கூத்தியா கள்ளனாக இருப்பாள் . 
54 

இராச வாழ்க்கையுண்டு . 
55 உறவின் முறை விரோதம் . 
இந்தப்படி அறிந்து கணக்குள் யெறிபார்த்து வீடு போட்டுக் 
கொள்ளவும் . குருகாடி 73 , 91 , அடி வைத்துக் கட்டிக் 
கொள்ளவும் . மனைக்கு நட்சத்திரம் , இராசி பார்த்துக் கட்டிக் 
கொள்ளவும் . 


விசால லட்சணம் 


தெற்கு முகம் , மேற்குமுகம் கட்டின வீடு விசாலத்துக்குக் 
கமலாகரம் என்னப்படும் . 


இதன் பலன் லட்சுமி பிரதம் . 

மேற்கு முகம் , வடக்கு முகம் கட்டினவீடு விசாலத்துக்குச் 
சுவர்ணபலம் என்னப்படும் . 


இதன் பலன் சோரபயம் , பீடையுண்டாம் . 


வடக்கு முகம் கிழக்கு முகம் கட்டினவீடு விசாலத்துக்குப் 
புஷ்கத முஷ்டிகம் என்னப்படும் . 


இதன் பலன் சோரபயமும் விஷபயமுமாகும் . 


தெற்கு , மேற்கு , வடக்கு கட்டின வீட்டிற்குக் கிழக்கு 
அவடத்தில் வாசற்கால் வைத்தால் புத்திரமுஷ்டிகம் என்னப் 
படும் . 


இதன் பலன் பயம் . 


வடக்கு , கிழக்கு , தெற்கு கட்டினவீட்டுக்கு மேற்கில் வாசற் 
கால் வைத்தால் அதிசயம் என்னப்படும் . 

இதன் பலன் ஆனி . 


கிழக்கு , மேற்கு , தெற்கு , வடக்கு கட்டின வீட்டுக்கு வடக்கில் 
வாசற்கால் வைத்தால் நல்ல சுகமுண்டாம் . 


46 


மனை நர 

ரல் 


மேற்கு , கிழக்கு , வடக்கு இந்த மூன்று பக்கத்திலும் வாசற் 
கால் இருந்தால் கலியாணபதம் என்னப்படும் . 

இதில் சம்பத்துண்டாம் . 

கிழக்கு , தெற்கு , மேற்கு , வடக்கு இந்த நாலு பக்கத்திலும் 
வீடு கட்டியிருந்தால் அது சதுரச் சாலை என்னப்படும் . 

இதன் பலன் உத்தமம் . 


வாசல் இராசி பார்ப்பது 
94. நாயன இராசிதன்னை நலமுற எண்ணிப் பார்க்க 

வாசலே வலமும் முன்னும் வடிவாகக் கொள்ளும் நன்மை 
ஆயன இராசி தன்னை இடந்தன்னைப் பின்னுங் கொள்ள 

நாயகன் தன்னை வைத்து மனையவன் தனக்கு நாசம் . 
95. நாழிகை குளிகன் ஓரை நல்லதோர் அருக்கன் சூலம் 

சூளறைத் திக்கு யோனி சுக்கிரன் இராசி மாதம் 
வீழ்தரும் வாஸ்து வின் தான் விட்டமூ லாபக்கம் நாள்கள் 

ஏழ்தரும் வார முகூர்த்தம் இயல்விளி முகூர்த்தம் சொல்வாம் . 
96. வடபால் மனை ஓங்கி வயிறந்துவ தால 

திடமாகிய தென்பால்மனை விழுந்து தான்பணிய 
குடமாகிய தனங்கள் சொறிந்து விடும் 

மடமேவிய மயனுரைத் தனரே . 
97. நடுமனை கம்பம் ஆகில் நடுமனை வாசல் 

இடிசிவ இரட்டை யாகில் யேத்துகை ஒத்தை யாகில் 
முடிவளை தாளும் ஆகில் முந்துகை ஏரும் ஆகில் 

இடுகுடி புகுது முன்னே விடுவது சீவன் தானே . 
98. தாளொடு கதவும் அன்றி தரைசுவர் தின்ன தன்றி 

வாள்விழி மடந்தை யன்றி மறையவர் பெரியோர் அன்றி 
கோளரு நல்லது அன்றி கூறையும் மூட வன்றி 
நீள் குடி புகுவீர் ஆகில் நிச்சயம் மரணம் தானே . 


வாசல் சூரியன் கவி 
99. சூரியன் வீச்சே ஆகில் துலைவிலாச் செல்வம் உண்டாம் 

பாரிய மதிதான் நின்றால் பணம் இல்லை யோகம் இல்லை 
சாரியாய் இரண்டும் பார்த்துத் தயவுடன் வன்னி நின்றால் 
பாரினைக் கொல்வ தற்குப் பாக்கியம் மெத்த உண்டாம் . 


4. முழக்கோல் 


- 


. 


33 


3 , 


33 


. 


. , 


32 


அணு 

எட்டுக் கொண்டது -புல் நுனி 
புல் நுனி 

நுண்மணல் 
நுண்மணல் 

எள் 
எள் 

-நெல் 
நெல் 

-துவரை 
துவரை 

--விரல் 
விரல் 

- கால் முழம் ( அல்லது ) அரை 

சாண் 
அரைசாண் இரண்டு 

-சாண் 
சாண் 

-முழம் ( 24 விரல் ) 
24 விரல் 

--கிடகு 
கிடகு வேளாளருக்கு முழம் என்று 

சொல்லப்படும் 
25 

- பிரஜாபத்தியம் 

பிரஜாபத்தியம் வைசியருக்கு முழம் ஆகும் . 
26 

- தனு முட்டி 

தனுமுட்டி அரசருக்கு முழம் எனப்படும் 
27 

-தனுக்கிரகம் 
பிராமணருக்கு முழம் எனப்படும் . 


33 


முழக்கோல் - வேறு வகை 
ணு எட்டுக் கொண்டது ஒரு பஞ்சின் தூள் 
பஞ்சின் தூள் 

மயிர் 

முனை 
மணல் 


3 . 


மயிர் நுனி 


13 


48 . 


மனை நூல் 


மணல் எட்டுக் கொண்டது 

ஒரு கடுகு 
கடுகு 

மூங்கில் அரிசி 
மூங்கில் அரிசி 

,, அங்குலம் 
அங்குலம் ஆறு 

கால் முழம் அல்லது 

அதமாதமம் . 
அங்குலம் பன்னிரண்டு , 

அரைமுழம் அல்லது 

அதமம் 
அங்குலம் பதினெட்டு 

முக்கால் முழம் அல்லது 

மத்திமம் 
அங்குலம் இருபத்து நான்கு 

ஒரு முழம் 

அல்லது 
சந்தி அல்லது 

மா நாங்குலம் . 
மூங்கிலால் செய்த கோல் அந்தணர்களுக்கு உரியது 
ஆச்சா மரத்தின் கோல் அரசர்களுக்கு ஆகும் 
தேக்கினால் செய்த கோல் வைசியர்களுக்கு உரியது 
வேங்கை மரத்தினால் செய்த கோல் வேளாளருக்கு உரியது . 


13 


1. கோயில் , மனை , அறை , மண்டபம் , மாளிகை போன்ற 
வற்றை 24 விரல் கொண்ட கிடகால் அளத்தல் வேண்டும் . 

2. கோபுரம் , கூடம் போன்றவற்றை அறு விரல் முழத்தால் 
அளத்தால் வேண்டும் . 


மட்டக்கோல் 


புளி , வேங்கை , தேக்கு , ஆச்சா ஆகிய மரங்களால் மட்டக் 
கோல் செய்வது சிறப்பு உடையது . அவற்றுள் : 


கோல் 


3 


புளிய மரத்தின் 
ஆச்சாவின் 


. 


தேக்குவின் 
வேங்கையின் 


அந்தணர்க்கு உரியது. 
அரசருக்கு உரியது . 
வணிகருக்கு உரியது . 
வேளாளருக்கு உரியது . 
தேவர்களுக்குரியது . 


இரும்பினால் செய்த ,, 


மூலை மட்டக்கோல் 


ஒரு பக்கம் பத்து விரல் நீளமும் மறு பக்கம் எட்டு விரல் 
நீளமும் உள்ள தாய் நடுமூலைப் படுமாறு அமைத்தல் வேண்டும் , 


முழக்கோல் 


49 


அளவு நூல் கயிறு 

பனை , தாழை , சணல் , மருள் ( கத்தாழை ) ஆல் , ஆத்தி , 
இலந்தை இவற்றின் நாரையும் பருத்தி நூலையும் சேர்த்து விரல் 
நுனி பருமனாகக் கயிறு முறுக்கிக் கொள்ளுதல் வேண்டும் . இக் 
கயிறு மூன்று புரிகளாகவும் , இரண்டு புரிகளாகவும் அமைக்கலாம் . 
அவற்றுள் : 


முப்புரிக்கயிறு தேவர் , அந்தணர் , மன்னவர் ஆகியோருக்கு , 
உரியது . இருபுரிக்கயிறு வணிகர் , வேளாளர் ஆகியோருக்கு . 
உரியது . பட்டு நூலால் ஆன முப்புரிக்கயிறு தேவர்களுக்கு உரியது . 
தருப்பைப் புல்லால் ஆன முப்புரிக் கயிறு அந்தணருக்கு உரியது . 
ஆலம் விழுதால் ஆன முப்புரிக்கயிறு அரசர்களுக்கு உரியது 
பருத்தி நூலால் ஆன இருபுரிக்கயிறு வைசியருக்கு 

உரியது 
பனை நாரினால் ஆன இருபுரிக்கயிறு வேளாருக்கு உரியது . 
பொதுவாகப் பருத்தி நூலால் ஆன முப்புக்கயிறு களையே பெரும் 
பாலும் எல்லாஇனத்தவரும் அளக்கப் பயன்படுத்தி வருகிறார்கள் . 
இக்கயிறுகளால் அளக்கும் போது : 


ஒரு கோழிதாண்டினால் ஒரு பட்சி எலும்பு கிழக்குத் திசையில் 
இருக்கும் . 

பூனை தாண்டினால் அதன்எலும்பு அக்கினி மூலையில் ( தென் 
கிழக்கு ) இருக்கும் . 

எருமை தாண்டினால் முயல் எலும்பு வட கிழக்குத் திசையில் 
இருக்கும் . 

பசு தாண்டினால் அதன் எலும்பு மேற்குப் பாகத்தில் கிடக்கும் . 

கழுதை தாண்டினால் அதன் எலும்பு வட மேற்குத் திசையில் 
இருக்கும் . 

மனிதர் தாண்டினால் அவர் எலும்பு மனையின் மத்தியில் 
இருக்கும் . 


ஒரு மனிதன் எண்ணெய் தேய்த்துக் கொண்டு எந்த மூலையில் 
நின்று பார்க்கின்றானோ அந்தத் திக்கில் எழுபத்து மூன்று அங்குல 
ஆழம் தோண்டிப் பார்த்தால் மனிதர் எலும்பு கிடைக்கும் . பயி 
தியம் பிடித்தவன் எந்த மூலையில் நின்று பார்க்கின்றானோ அந்த 
மூலையில் எட்டு அங்குலம் தோண்டிப் பார்த்தால் மனிதர் எலும்பு 
சிடைக்கும் . 

மனை -4 


50 


மனை நூல் 


இவ்வாறு மண்ணைச் சோதித்து எலும்புகளை அகற்றி , வீடு 
கட்ட முயல வேண்டும் . 


முளைக்குச்சு 


மனையில் வீடு கட்டுதற்குரிய நீள அகலங்களுக்கும் , அறை 
களின் பகுதிகளுக்கும் முளைக்குச்சு அடித்துக் கயிறு கட்டி கடைக் 
கால் எடுத்தற்குப் பயன் படுத்துவது உண்டு . 


அம்முளை 11 விரல் முதல் 24 விரல் நீளம் வரை ஏற்றாற் 
போலக் கொள்ளலாம் . அம்முளையினை முதலில் வாஸ்துவின் 
வயிற்றுப் பாகம் அறிந்து அமைத்தல் வேண்டும் . பிறகு தென் 
மேற்கில் தொடங்கி தென் கிழக்கு மூலை , வடகிழக்கு மூலை , வட 
மேற்கு மூலை ஆகியவற்றில் முறையே இடமாகச் சுற்றிக் கடாவு 
தல் ( அடித்தல் ) வேண்டும் . 


இவ்வாறு அமைத்த 

முளையைப் பிடுங்கி எடுத்தல் , 
நன்றாகக் கட்டிய அல்லது பிடித்த கயிறு அறுதல் , ஒரு காலை 
நட்டு மீண்டும் எடுத்து மாற்றுதல் , மனை நடுவில் ஒரு மரத்தை 
அமைத்தல் , முதலில் விட்ட வாசலை அடைத்து 

வேறு 
வாசல் விடுதல் , வீட்டின் உச்சி 

குத்தாக 

வருமாறு 
அமைத்தல் , 

கயிறாக வருமாறு மனையெடுத்தல் , 
மனையை மேற்கும் தெற்குமாகப் 

பெயர்த்துக் கட்டுதல் , 
எடுப்பும் சாய்ப்புமாக வீட்டினைக் கட்டுதல் மறுமாடி 
மூலை வாங்கி 

நிற்குமாறு கட்டுதல் போன்ற செயல்கள் 
தீமையைத் தருவனவாம் . வீடு கட்டுவோர் இறற்றை அறிந்து 
செயல் படவேண்டும் . 


மாறு 


பெயர்த்துக் கட்டுவதானால் வடக்கும் , கிழக்கும் பெயர்த்துக் 
கட்டுவது நன்மை தரும் . 


தளமட்டம் காணுதல் 


மனையின் நடுவில் சதுரமாக ஒரு குழியை வெட்டுதல் வேண் 
டும் . மேலே கூறியபடி நான்கு பக்கமும் முளைகளை அமைத்துக் 
கயிறு கட்டுதல் வேண்டும் . அதன் பிறகு குழியில் நீரை ஊற்றுதல் 
வேண்டும் . அவ்வாறு ஊற்றிய நீர் வழிந்து ஓடி நான்கு திக்கும் 
பரந்து முளையிலும் கயிற்றிலும் தாக்கி நின்றால் தரைமட்டம் 


முழக்கோல் 


51 


சமமானது என்று கொள்ளுதல் வேண்டும் . பிற உயர்வு தாழ்வு 
களை நீர் ஓடும் தன்மை கொண்டு அறியலாம் . 
கூரைக்கால் நடுதல் 

வீடுகட்டும் பகுதியின் அகலத்தை ஒன்பது பாகம் செய்து ஒரு 
பாகத்தைக் குறைக்க , நின்ற அளவே கூரைக்காலின் உயரமாகக் 
கொள்ள வேண்டும் . 9 கூறுகளில் இரண்டு கூறு அளவு குழியில் 
நடுதல் வேண்டும் . மேலே கூரை கட்டுவதற்கு ஒரு கூறு பயன் 
படுத்த வேண்டும் . இடையில் 5 கூறு உயரமே கூரைக்கால் நிற்கும் . 

இது கூரை வீட்டிற்கு அமைக்கப்படும் அளவு போலக் காணப் 
பட்டாலும் எல்லாவீடுகளுக்கும் இக்கூற்றுப் பொருந்தும் . அதா 
வது வீட்டின் அகலத்தில் ஒன்பதில் ஐந்து மடங்கு உள் உயரம் 
அமைதல் வேண்டும் என்பதே கருத்தாகும் . 
மூலைக்கால் தடுதல் 
சிறந்த முகூர்த்தத்தில் விநாயகரைப் பூசித்து 

குழியில் 
பொன்னும் , நவமணியும் , பாலும் விட்டு முதலில் தென் மேற்கு 
மூலைக்காலை நாட்டு தல் வேண்டும் . தொடர்ந்து தென் கிழக்கு 
மூலைக்கால் வடகிழக்கு மூலைக்கால் , வட மேற்கு மூலைக்கால் 
இவற்றை நாட்டுதல் வேண்டும் . 

இரண்டு பக்கங்களில் அமைக்கப்படும் கீழ் உத்திரங்கள் , 
குறுக்குக் கழிகள் , தாங்கிகள் போல்வன வீட்டின் மூலைப் பகுதி 
களில் வந்து இணையும் . அவ்வாறு இணைக்கப்படும் மரங்களை 
மிகவும் கவனத்துடன் மரத்தின் அடிப்பகுதி , நுனிப்பகுதிகளைக் 
கவனித்து , எப்போதும் : 


1. அடிப்பகுதி கீழேயும் வீட்டின் உட்புறத்தில் அமையுமாறும் 

வைத்து , நுனிப்பகுதி மரம் மேலேயும் வெளிப்பக்கத்தை 
நோக்கி அமையுமாறும் வைத்துப் பொருத்தி இணைத்தல் 
வேண்டும் . 


2. மேலும் அம்மரங்கள் நான்கு மூலைகளில் 

மூலைகளில் இணைத்துப் 
பொருத்தப்படும் போதும் மிகவும் கவனத்துடன் இருத்தல் 
வேண்டும் . அதாவது - அடிமரப்பகுதிகள் இரண்டும் தென் 
மேற்கு மூலையில் பொருந்த வேண்டும் . நுனிப் பகுதிகள் 
இரண்டும் வட கிழக்கு மூலையில் பொருந்த வேண்டும் . 


32 


மனை நூல் 


3. இவற்றுள் தெற்கே உள்ள மரம் மேலாகவும் , வடக்கே உள்ள 

மரம் கீழாகவும் வைத்து இணைக்க வேண்டும் . 


4. பிற இரண்டு மூலைகளிலும் - அடிப்பகுதி ஒன்றும் நுனிப்பகுதி 

ஒன்றுமாக அமையும் . அவற்றைக் கீழ் மேல் முறைகளை 
மாற்றாது பொருத்த வேண்டும் . 


முழக்கோல் அளவு 


100. துன்னிய அணுவும் புல்லும் நுண்மணல் எள்ளும் நெல்லும் 

பன்னிய துவரை யெட்டால் பரவிய விரல தாகும் 
எண்ணிய ஆறி னாலே இசைந்தகால் முழம தாகும் 
நண்ணிய காலி னாலே நாலினால் முழக்கோல் கொவ்ளே . 


எள்ளு 


இ - ள் : - முழக்கோலாவது : 

அணு எட்டுக் கொண்டது - புல் நுனி 
புல் நுனி 

நுண் மணல் 
நுண் மணல் 
எள்ளு 

நெல்லு 
நெல்லு 

துவரை 
துவரை 

விரல் 
விரலாறு கொண்டது 

கால் முழம் 
கால் முழம் நான்கு கொண்டது - ஒரு முழம் 


. 


22 


9 , 


எ - று . 


101. துளங்கு விரல் கிடகுமுழஞ் சூத்திரருக் காகும் 

வளம்பிரஜா பத்தியமும் வணிகர் தமக் காகும் 
அளந்ததனு முட்டிவிரல் அரசர்களுக் காகும் 
விளம்பிய தனுக்கிரகம் வேதியருக் காமே . 


இ - ள் : - கிடகு என்னும் இருபத்து நாலு விரல் கொண்டது 
வேளாளருக்கு முழமென்று சொல்லப்படும் . 

பிரஜாபத்தியமென்னும் 25 விரல் கொண்டது 
வைசியருக்கு முழமென்று சொல்லப்படும் . 

தனுமுட்டியென்னும் 26 விரல் கொண்டது 
அரசர்களுக்கு முழமென்று சொல்லப்படும் . 

தனுக்கிரக மென்னும் 27 விரல் கொண்டது 
பிராமணருக்கு முழமென்று சொல்லப்படும் 

எ - று . 


முழக்கோல் 


531 


102. சொன்னதோர் துவரை எட்டு விரலென வறிந்து கொள்வாய் 

தன்னிய விரல்கள் ஆறு கொண்டது சாண தாகும் 
பன்னிய சாண்இ ரண்டு கொண்டது முழம தாகும் 
அன்னிய மில்லா வண்ணம் ஆய்ந்து கொள் இதுபோல் 

தானே . 


இ - ள் : - துவரை எட்டுக் கொண்டது விரல் . 
விரல் 

சாண் . 
சாண் இரண்டு 

முழம் . 
இது போல் பகிர்ந்து கொள்ளவும் எ - று . 


முழக்கோல் வேறு 


103. துன்னிய அணுவது எட்டு தூக்கிடில் பஞ்சின் தூளாம் 

மென்னிய பஞ்சின் தூளோர் எட்டதாம் மயிர்முனைக்கு 
நன்னிய மயிரின் கூர்மை நவில் எட்டு மணலது ஆகும் 

திண்ணமாங் கடுகு எட்டுச் செப்ப வேணுவும் ஒன் றாமே . 
இ - ள் : - அணு எட்டுக் கொண்டது ஒரு பஞ்சின் தூவ ; பஞ்கின் 
தூள் எட்டுக் கொண்டது ஒரு மயிர்முனை ; மயிர்முனை எட்டுக் 
கொண்டது ஒருமணல் ; 

மணல் எட்டுக்கொண்டது ஒரு கடுகு . 
கடுகு எட்டுக் கொண்டது ஒரு மூங்கில் அரிசி எ - று . 


104. வேணுவோர் எட்டது ஆகில் வேண்டிய விரல் ஒன்று ஆகும் 

தாணுஇவ் விரல் ஆறு ஆனால் தகைமைசால் அதமா தமம் 
உன்னிய வரையே விள்ள முயன்றிடும் அதம மாகும் 
காணுமே முக்கால் பின்னுங் கருதிய மத்தி பந்தான் . 

மூங்கில் அரிசி எட்டுக் கொண்டது அங்குலம் . அங்குலம் 
ஆறு கொண்டது கால் முழம் ; அதற்கு அதமாதமம் என்றும் 
பெயர் . அங்குலம் பன்னிரண்டு கொண்டது அரைமுழம் ; அதற்கு 
அதமம் என்றும் பெயர் . அங்குலம் பதினெட்டுக் கொண்டது 
முக்கால் முழம் ; அதற்கு மத்திமம் என்றும் பெயராம் எ - று . 


இ - ள் : 


105. சாதியும் ஒன்றது ஆனால் தருமுழம் உத்த மந்தான் 

தீதரு பிரம ரோடு சிறந்த க்ஷத்திரியர் சூத்திரர் 
சூதரு விவேக வைசியர் சுபமுடன் கொள்வ தற்கு 
நீதியால் புனைந்த பாடல் நெறிபட விளம்பல் உற்றேன் . 


54 


மனை நூல் 


இ - ள் : - அங்குலம் இருபத்து நான்கு கொண்டது ஒரு முழம் 
என்றும் சந்தியென்றும் , மா நாங்குலம் என்றும் பெயராம் . ஆகை 
யால் பிரம , க்ஷத்திரிய , வைசியர் , சூத்திரர் இவர்களுக்கும் இன்ன 
முழம் என்று சொல்லுவோம் எ- று . 
106. சிறந்த சாதி நான்கினுக்குஞ் 

சிறுகோல் வரிசை செப்பிடுங்கால் 
அறைந்த மூங்கில் மறையவர்க்காம் 

ஆச்சா சத்திரி யர்க்காகும் 
நிறைந்த தேக்கு வணிகருக்காம் 

நெடிய வேங்கை சூத்திரருக்காம் 
முறித்தி டாமல் அவரவர்க்கு 

முழக்கோல் அது கொண்டு அளப்பதுவே . 
இ - ள் : - சாதி நான்கினுக்கும் முழக்கோல் விபரமாவது ; மூங்கி 
லால் செய்த கோல் பிராமணர்களுக்காம் : ஆச்சா மரத்தின் கோல் 
அரசர்களுக்காம் ; தேக்கினால் செய்த கோல் வைசியர்களுக்காம் ; 

வேங்கை மரத்தால் செய்தகோல் சூத்திரருக்காம் . 
கோயில் , கோபுரம் , கூடம் , மனை , அளவு முழக்கோல் 
107. தாபரம் முதலா வுள்ள சமயமும் மனையும் மிக்க 

கோபுரம் கூடம் சாலை மாளிகை யளக்கச் சொன்னோம் 
தாபரஞ் சமயம் எல்லாம் கிடகுவின் விரல்க வாலே 

கோபுரங் கூட மெல்லாம் அறுவிரல் முழத்தி னாலே . 
இ - ள் : - தாபரம் , சமயம் , மனை , சாலை , மாளிகை இவைகளைக் 
கிடகுவின் விரலால் அளப்பது . கோபுரம் , கூடம் இவைகளை 
அறுவிரல் முழத்தால் அளப்பது . இதில் பன்னிரண்டு விரலுக்கு 
விசத்தி யென்றும் பெயராம் . இதில் இரட்டி 24 விரல் கொண் 
டது கிடகுவென்பதாம் எ - று . 


முழக்கோல் மரங்கள் 
103. மூங்கிலில் செய்த கோல்கள் முதுமறை வேதி யர்க்காம் 

தீங்கிலா ஆச்சா வின் கோல் திறைகொளும் அரசர்க் காகும் 
வேங்கையில் செய்த கோல்கள் வேளாளர்க்கு உரிய தாகும் 

பாங்குறு தேக்கு வின் கோல் பகர்ந்திடில் வணிகர்க் காமே . 
இ - ள் : - மூங்கிலிற் செய்த கோல் பிராமணருக்காம் ; ஆச்சாவின் 
கோல் அரசருக்காம் ; தேக்கு வின் கோல் வணிகருக்காம் ; வேங் 
கையின் கோல் வேளாளருக்காம் எ - று . 


முழக்கோல் 


55 


- 


109. பொருந்திய மட்டக் கோல் தான் புளிவேங்கை தேக்கோடு 

ஆச்சா 
வருந்திய புளிவே தற்காம் மன்னவர்க்கு ஆச்சா வாகும் 
விரும்பிய வணிகர் தேக்கு வேளாளர் வேங்கை யாகும் 
இரும்புதான் தேவர்கி காகும் இயல்புடன் சமைத்துக் 

கொள்ளே . 
இ - ள் ; - மட்டக்கோலுக்குரியவை புளி , வேங்கை , தேக்கு , ஆச்சா 
இவை நான்கு மரமுமாம் . 
இவற்றுள் 

புளிமாவின் கோல் மறையோருக்காம் . 
ஆச்சாவின் 

அரசருக்காம் . 
தேக்குவின் 

வணிகருக்காம் . 
வேங்கையின் 

வேளாளருக்காம் . 
இரும்பினாற செய்த கோல் தேவருக்காம் எ - று . 


3 


110. மட்டமது கோலினை விளம்பியே உரைக்கின் 

விட்டபடி பத்துவிரல் மேவு மொரு தலையாம் 
எட்டுவிரல் ஒருதலையது இப்படிகொள் மூலை 
பட்டுவளை சதுரமெனப் பார்த்துவிரல் வரையே .. 


இ - ள் : - மூலை மட்டக் கோலளவு சொல்லுமிடத்து ஒரு தலைப் 
பத்து விரல் நீளம் ; ஒரு தலை எட்டு விரல் நீளம் ; நடுமூலைப்பட்டு 
வளைந்து சதுரமாக்கி விரலளவு பார்த்து வரைந்து கொள் எ - று . 


ഖ ന 


111. நுன்னிய வணுவ தெட்டு நோக்கியே பேசிறு துவரை 

மன்னிய மயிர் நுனை திவே யெட்டது 
நன்னிய மயிற்றூனையே நாலிரண்டது மலாம் 
தின்னிய கடுகொடு எள்ளும் செப்பிறு துவரை யெட்டே . 


இ - ள் : - அணு எட்டுக் கொண்டது பஞ்சுத்தூவ . பஞ்சுத்தூள் 
எட்டுக் கொண்டது மயிர் நுனை . மயிர் நுனை யெட்டுக் கொன் 
டது கடுகு . கடுகு எட்டுக் கொண்டது யெள்ளு. எள்ளு எட்டுக் 
கொண்டது 

துவரை . துவரை யெட்டுக் கொண்டதென்பது 
விளைவில் ஒன்று கொண்டு எட்டு ஆகுமென்பது . 


56 


மனை நூல் 


112 . துன்னிய துவரை யெட்டு தோன்றிய விரல தாகும் 

நண்ணிய விரல தனால் கொண்டது சாண தாகும் 
மன்னிய தமிழி னாலே மறைபட சாணெனக் கருதி 
அன்னிய மில்லா வண்ண முழம் . முழமென வரைந்து 

கொள்ளே 
இ - ள் : - முன் சொன்ன துவரை எட்டுக் கொண்டது சாண் . 
சாணாவது கால் முழமென்ற றிவது . இப்படியே சான் நாலு 
கொண்டது முழம் . முழமென்ற தச்சு விரலில் இரு விரல் ஒரு 
விரலாய் நிற்கு மென்ற றிவது . 


113. துளந்த விரல் கிடக்கும் முழம் சூத்திரருக் காகும் 

வளம்பிற சரபமும் வணிகருக் காகும் 
அளந்தது தனு முட்டி விரல் அரசருக் காகும் 
விளம்பிய தனுக்கிரகம் வேதியற் காமே . 


-ள் : - கிடக்கு மென்ற இருபத்து நாலு விரலளவுக் கொண்ட 
முழக்கோல் சூத்திரருக்காமென்றும் தனுக்கிரணமென்னு முப்பத் 
தேழு விரலளவு கொண்ட முழக்கோல் வேதியருக்காகுமென்றும் 

கொள்க எ - று . 
114. தாபர முதலா யுள்ள சமயமும் மனையும் மிக்க 

கோபுர கூட சாலை மாளிகை மகால் சொர்ணம் 
தாபரம் சமய மெல்லாம் கிடகு விரல்க வாலே 
கோபுரம் கூட மெல்லாம் மறுவிரல் முழத்தி னாலே . 


இ - ள் : - தாபர முதலாயுள்ள சமயமும் , மனைகளுக்கெல்லாம் 
கிடகு மென்ப . இருபத்தி நாலு விரலளவு கோலாலளப்பது . 
கோபுரம் , கூடம் இவைகளெல்லாம் ஆறு விரலளவு கோலாலளப் 
பது . இப்படி வகை யறிந்து முழக்கோலும் அறிந்து கொண்டு 
அளப்பதென்றவாறு . 


சிற்ப சாஸ்திர முறைப்படி சிற்ப நூலை வைத்துக் கொண்டு 
மாடமாளிகை கூட கோபுரம் மனைகளுக்கெல்லாம் மரம் வெட்ட 
சிற்பி சாஸ்திரப் படி நடப்பி விச்சால் அந்தக்காரியம் நன்மையா 
யிருக்கும் . இல்லாது போனால் துக்கத்தைக் காட்டும் . சாஸ்திர 
முறை தப்பாமல் நடக்கவேணும் . 


முழக்கோல் 


57 


நான்கு சாதிக்கும் அளவு கயிறறிந்து கொள்க 


115. சையவன் மறையவன் தெர்ப்பை நூலால் வணம்புரி 

மூன்று கொள்க 
கையிரவன் அடக்கதம்பை தன்னா லிசைந்தமுப் புரியே 

கொள்க . 
பெறுமேவைசிய னாகில் பெண்ணை நார் புரியும் இரண்டே . 
இ - ள் . மறையோர்க்கும் சைவருக்கு மாகில் தெர்ப்பை முப்புரிக் 
ராசாக்களாகில் கதம்பைக் கயிறு முப்புரிக் கொள்க . செட்டி 
களுக்காகில் . 

பனைநார் இரு புரி கொள்க . வெள்ளாளராகில் 
ஆத்தி நாரால் இரு புரி கொள்க என்றவாறு . 

மேற்படி அளவு நூல் கயிறு 
116. தாலவுரி கேதகை சணத்தொடு மருட்பின் 

நாலினவை மேலுரிநல் ஆத்தியுரி நூலால் 
வாலிய கயிற்றினை வளம்பட முறுக்கி 
ஏலவிர லின் நுனிய தாகமொழி மின்னே . 


இ - ள் : - பனை , தாழை , சணல் , மருள் , ஆல் , ஆத்தி , இலதை 
வைகளின் நாரினோடு பருத்தி நூல் கூட்டி விரல் நுனி பிரமா 
ணத்தில் கயிறு முறுக்கிக் கொள்ளவும் எ - று . 
117. முப்புரிய தாய் ஒரு கயிற்றினை முறுக்கில் 

விப்பிரர்கள் விண்ணவர்கள் மன்னவருக் காகும் 
வைப்புரி யிருபுரிகள் வணிகர் உழவர்க்கே 

ஒப்புருசி கொள்கவினி ஓதி உரைக் கின்றேன் . 
இ - ள் : - முப்புரிக்கயிறு தேவர்களுக்கும் மறையோருக்கும் மன்ன 
வருக்கும் ஆகும் . இருபுரிக் கயிறு வணிகருக்கும் வேளாளருக்குமாம் 
எ - று . 
118. பட்டு நூல் தருப்பை யோடு பகருமால் விழுது பண்பார் 

நட்டணைப் பனையினாலும் நவிலுநூல் தேவ ரோடு 
திட்டமாம் மறையோர் தானும் சிறந்த க்ஷத்திரியர் 

சூத்திரர் 
மட்டவிழ் வைசிய ரோடு வகையது பிரிவு சொல்லே . 
இ - : - பட்டு நூல் , தருப்பை , ஆலம் விழுது , பனையின் நார் 
இவைகள் தேவர்முதல் நான்கு சாதிக்கும் தெளிவாக விவரித்துச் 
சொல்லுவோம் எ - று . 


38 


மனை நூல் 


119. தேவர்க்குப் பட்டு நூலால் சிறந்தமுப் புரியது ஆகும் 

மேவிய மறையோர் தருப்பை விளங்குமுப் புரியது ஆகும் 
காவி ஆல் விழுது மூன்று புரியது வைசியர் நூலாம் 

தாவும் சூத்திரர் பனை நார் தானிரு புரிய தாமே . 
இ - ள் : - தேவர்களுக்குப் பட்டு நூலால் முப்புரிக் கயிறு ; பிராம 
ணர்களுக்குத் தருப்பை யினால் முப்புரிக் கயிறு ; இராசர்களுக்கு 
ஆலம் விழுதால் முப்புரிக் கயிறு ; 

முப்புரிக் கயிறு ; வைசியர்களுக்குப் பருத்தி 
நூலால் இரண்டு புரியையுடைய கயிறு ; சூத்திரர்களுக்குப் பனை 
நாரினால் இரண்டு புரிக் கயிறு ஆம் எ - று . 


கயிறுபிடித்து அளக்கும் இலட்சணம் 
பிராமணாள் , க்ஷத்திரியர் பூமியை முதல் முழங்காலால் தொட்டு 
அளக்கவேண்டும் . 

மறுபடியும் பிராமணாள் தருப்பையால் தொட்டு அளக்க 
வேண்டும் . 


அளக்க 


வைசியனும் , சூத்திரனும் திரித்த பூத்தண்டால் 
வேண்டும் . 

க்ஷத்திரியர் தேங்காய்க் கயிற்றினால் அளக்கவேண்டும் . 
வைசியர் பனை நார்க் கயிற்றினால் அளக்கவேண்டும் , 

சூத்திரர் நூல் கயிற்றினால் முப்புரி போட்டு அதனால் அளக்க 
வேன்டும் , 


இந்த கயிற்றினால் கோயில்களுக்கும் , பிராமணாள் வீட்டுக்கும் 
க்ஷத்திரியர் வீட்டுக்கும் அளக்கலாம் . 

பின்பு இரட்டைப்புரி நூல் கயிற்றினால் வைசியர் , சூத்திரர் 
இவர்கள் வீட்டுக்கும் அளக்கலாம் . 

இந்த கயிறு பிடித்து அளக்கும்போது எந்த சீவன் தாண்டு 
கிறதோ அந்த சாதி எலும்பு அகப்படும் . அதையெடுத்துப் 
போட்டுவிடவும் . 


மேற்படி கயிற்றினால் அளக்கும் போது 
ஒரு கோழி தாண்டினால் பட்சி எலும்பு கீழ்மூலையிலிருக்கும் . 
பூனை தாண்டினால் அதன் எலும்பு அக்கினி மூலையில் இருக்கும் . 
எருமை தாண்டினால் முயல் எலும்பு ஈசானியத்தில் இருக்கும் . 


முழக்கோல் 


59 


பசு தாண்டினால் அதன் எலும்பு வருணன் மூலையில் இருக்கும் . 
கழுதை தாண்டினால் அதன் எலும்பு வாய்வு மூலையில் இருக்கும் . 
குதிரை தாண்டினால் அதன் எலும்பு வடக்கு மூலையில் இருக்கும் 
மனிதர் தாண்டினால் அவ்எலும்பு மத்தியில் இருக்கும் . 


ஆழம் 


ஒரு மனிதன் எண்ணெய் தேய்த்துக்கொண்டு எந்த மூலையில் 
நின்று பார்க்கின்றானோ அந்த 

73 அங்குலம் 
பள்ள மெடுத்துப் பார்த்தால் 

மனிதர் 

எலும்பு இருக்கும் . 
பைத்தியம் பிடித்தவன் எந்தமூலையில் பார்க்கிறானோ அந்த 
மூலையில் 8 அங்குலம் தோண்டிப் பார்த்தால் மனிதர் எலும்பு 
அகப்படும் . 

இந்தப்படி பூமியைச் சோதித்து வீடுகட்டவேண்டும் . 


முளைகடாவும் அளவு ; முளைக்கயிறு கால் 
120. பகர்ந்ததோர் முளைக்கு நீளம் பதினொரு விரல் தொடங்கி 

இகழ்ந்ததோர் விரலால் எற்றி இருப்பது நான்குங் கொள்க 
மகிழ்ந்தவை கடாவும் போது வாஸ்துவின் வயிற்றில் கெல்லி 

உகந்ததென் மூலை தன்னை யுற்று முன் னிடமாய்த் தாக்கே . 
இ - ள் :- முளைக்கு நீளம் 11 விரல் தொடங்கி ஒருவிரல் ஏறிட்டு இரு 
பத்து நான்கு விரல் அளவுங் கொள்வது . முளைகடாவும் போது 
வாஸ்துவின் வயிற்றில் கெல்லி பின்பு தென்மேல் மூலையில் கடாவி 
தென்கீழ் , வடகீழ் , வடமேல் மூலைகளில் கடாவிவிடவும் எ - று . 


மரமிசைத்தல் மறுவாசல் தோஷம் 


121. கொட்டு முளைத்தட்டிப் பறித்தல் கொத்தே பிடித்த 

கயிறறுத்தல் 
நட்ட காலைப் பின்பறித்தல் நடுவில் ஆணி மரம் இசைத்தல் 
விட்டவாசல் தனையடைத்து வேறே வாசல் தனைவிடுத்தல் 
சட்ட மனையாள் தனை இழக்கும் தானும் மரணம் தப்பாதே . 


இ - ள் : - கொட்டின முளையைத்தட்டிப் பறித்தாலும் , செவ்வை , 
யாகப் பிடித்த கயிறு இற்றாலும் , ஒரு காலைநாட்டி அதைப்பின் 
பறித்தாலும் , மனை நடுவில் ஒரு மரத்தை இசைத்தாலும் , விட்ட 
வாசலை அடைத்து வேறொரு வாசல் விட்டாலும் பொல்லாத 
தோஷம் எ - று . 


60 


மனை நூல் 


முகடுகுத்தி மாறு கயிறு 
122. கூறுவிர லான் முகடு கொண்டமறு மாடி 

மாறுகயிறு ஆனவைகள் வாழமனை எடுக்கில் 
ஈடுபடு நோய் நலியும் இல்லவனும் இல்லாள் 

வேறுபடு வெம்பகை விளம்புவது மெய்யே . 
இ - ள் : - முகடுகுத்தாகவும் , மாறு கயிறாகவும் மனை எடுக்கில் 
பொல்லாத தோஷத்தைக் காட்டும் எ - று . 

மறுமாடி - முளை - நற்குறி - துற்குறி 
123. குடக்கும் தெற்கும் மனைபேரில் குற்றம் மிகவேதான் 

உண்டாம் 
வடக்குங் கிழக்கும் மனைபேரில் வசியம்உண்டு மிகநன்றாம் 
எடுப்புஞ் சாய்ப்பும் மிகவாகாது எண்ணுங் கருமம் மிக 

வுண்டாம் 
முடுக்குங் கோடி மறுமாடி மூலை வாங்கு கிலுந்தீதே . 
இ - ள் : - மனைக்கு மேற்குந் தெற்கும் பெயர்த்துக் கட்டலாகாது 
வடக்குங்கிழக்கும் பெயர்த்துக்கட்ட நன்றாம் . எடுப்புஞ்சாய்ப்பும் 
ஆகாது . நிற்கிலும் கோடி மறுமாடி மூலை வாங்கிப்போய் நிற் 
கிலும் ஆகாது எ - று . 

மண்வெட்டி முழக்கயிறு சகுனம் 
124. மனைகோல வந்த மண்வெட்டி தானும் 

முனைமுறிந் திடினும் முனைபறிந் திடினும் 
இனமுறச் சேர்க்கும் இசைகயிறு இறினும் 

வனைகுழ லாளே வந்திடும் துன்பமே . 
இ.ள் :- மனைகோலுவதற்குக் கொண்டு வந்த மண்வெட்டி முனை 
யானது முறியினும் , முனையானது பறிந்திடினும் கயிறு அறுந்திடி 
னும் ஆகாது . அதனால் என்னெனில் யசமானன் , வாராத 
ஆபத்தும் மனசு கிலேசமும் அனுபவிப்பதும் அன்றி நீடூழி காலம் 
துன்பத்தை அனுபவித்து யமபதிக்குப் பாத்திரனாவான் . ஆகை 
யால் அந்த மனை ஆகாது எ - று . 


நான்கு வருணத்தாரும் பூணுநூல் கொள்ளும்விதி 
125. மறையவன் தருப்பை நூலால் வான்புரி மூன்று கொள்க 

இறையவன் கதம்பை தன்னால் இருபுரி யதுவே கொள்க 
பெறுமென வைசியர்க் காகிற் பெண்ணை நார் புரியி ரண்டாம் 
அறிவுள உழவர்க் காகில் ஆத்தி நூல் புரியி ரண்டே . 


முழக்கோல் 


61 


இ - ள் : - பிராமணர்கள் தருப்பை நூல் முப்புரி கொள்க ; அரசர்கள் 
கதம்பை நூல் இருபுரி கொள்க ; வணிகர்கள் பனை நார் இருபுரி 
கொள்க ; சூத்திரர்கள் ஆத்திநார் இருபுரி கொள்க எ - று . 


தளமட்டம் 
126. மட்ட நீர் கொள்ள வேண்டின் மதித்திடத் தளத்தை நீயும் 

திட்டமாய்ச் சதுர மாக்கித் திறமதாய் நடுவி லேதான் 
வெட்டெனக் குழியைக் கெல்லி வேகமாய் நீரைவிட்டு 
சட்டமாய் முளைக டாவி சார்பினிற் கயிறு கட்டே . 


இ - ள் : - தளமட்டங் கொள்ளும்படி : 

நடுவில் சதுரமாகக் குழியைக் கெல்லி தண்ணீர் விட்டு நாலு 
திக்கும் முளைகடாவி கயிறுகட்டவும் எ - று . 


127. நன்றென விட்ட நீர் தான் நாற்றிசை நண்ணி மேலும் 

சென்றுமே முளையைத் தொட்டுச் சிதறியே நிற்கும் ஆகில் 
மன்றமர் மதிநிலத்துள் மதித்ததோர் நூலால் கொண்டு 
குன்றமர் குமரன் பாதம் குறிப்புடன் துதித்துப் போற்றே . 


இ - ள் : - நடுவில் விட்ட நீர் வழிந்தோடி நான்கு திக்கும் பரந்து 
முளையிலும் கயிற்றிலும் தாக்கி நின்றால் தளமட்டம் ஒக்கும் எ - று . 


கூரைக்கால் நாட்டல் - முகூர்த்தஞ் செய்தல் 
128. அகலத்தை ஒன்ப தாக்கி அதிலொன்று குறைக்கக் கால் ஆம் 

புகலுற்ற குழிக்கு இரண்டு போக்குமேல் ஆறு சுற்றின் 
மிகலுற்றே கவர்வ தற்கு மேலது ஒன்று போக்கி 
சகலர்க்கும் நடுவோர் ஐந்து கூறு எனச் சாற்றி னாரே . 


இ - ள் : - அகலத்தைப் பிடித்து 9 கூறுசெய்து அவற்றுள் ஒன்றைக் 
குறைக்கில் காலாம் . கீழே குழி நாட்டுகைக்கு 2 கூறும் மேலே 
கவருகிறதற்கு ஒரு கூறும் போக்கி நடுவில் 5 கூறு நிறுத்தவும் எ.று. 


மூலைக்கால் நாட்டும் விதி 
129. முன்னிய முகூர்த்தந் தன்னில் முதல்வனைப் பூசை செய்து 

பொன்னொடு மணியும் பாலும் பொலிவுடன் குழியில் பெய்து 
தென்மேலை மூலைக் காலை சிறப்புடன் முந்த நாட்டி 
தென்கீழும் வடகீழ் மேலை மூலையும் தெரிந்து நாட்டே . 


62 


மனை நூல் 


இ - ள் : - நல்ல முகூர்த்தத்தில் விநாயகரைப் பூசை செய்து பொன் 
னும் நவமணியும் பாலும் குழியில்விட்டு முதல் தென்மேல் , மூலைக் 
காலை நாட்டி தென்கீழ் மூலை , வடகீழ் மூலை , வடமேல் மூலைக் 
காலும் அடவு சேர நாட்டவும் எ - று . 
130. இசைமுது தலைகீழ் ஆக இளந்தலை மேல தாக 

பசையுடன் ஓர மாகில் பருத்தலை உள்ள தாக 
வசமுற விசைப்பார் ஆகில் வாழ்வொடு சம்பத்து உண்டாம் 

பிசகுதல் வருமே யாகிற் பிணியொடு கேட தாமே . 
இ - ள் : - மரம் இசைக்கும் போது முது தலைகீழாகவும் இளந்தலை 
மேலாகவும் , நார்விசையாகில் முதுதலையுள்ளும் இளந்தலை பிறத் 
தியுமாக இசைப்பது நன்று . இதற்குப் பிசகு வருமாகில் பிணியுங் 
கேடு முண்டாம் . இளந்தலை கீழும் முது தலை மேலுமாக இசை 
பார்க்கில் நோயுண்டாம் எ- று . 
131. முது தலை இரண்டுந் தென்மேல் மூலையில் கூட வைத்து 

திதமுற இசைக்கும் போது தென் தலை மேலதாக 
மதியிளந் தலை இரண்டும் வடகீழாம் மூலை தன்னில் 

விதிவிடத் தலைகீ ழாக விளம்பினர் பிணைக்கத் தானே . 
இ ள் : - முது தலை இரண்டும் தென்மேல் மூலையில் பொருந்த 
வைத்து தென் தலை மேலாகவும் , இளந்தலை இரண்டும் வடதிசை 
மூலையிற் பொருந்தவைத்து வடதலை கீழாகவும் பிணைக்கவும் 
எ - று . 
132. இளந்தலை இரண்டும் வேறே இடத்தினில் இசைக்கல் ஆகா 

வளம்படு முது த லைகள் வகுத்ததென் மூலை யன்றி 
விளம்பினோம் இசைப்பார் ஆகில் வெறுமைநோய் நலியும் 

என்றே 
தெளிந்தவர் உரைக்கல் உற்றார் சிற்பியின் மூலை ஆய்ந்தே 
இ - ள் : - இளந்தலை இரண்டும் வடகீழ் மூலையொழிய வேறு 
இடத்தினில் இசைக்கலாகாது . முது தலை இரண்டும் தென்மேல் 
மூலையில் யொழிய மற்ற இடங்களில் இசைக்கலாகாது . இசைக்கில் 
வறுமையும் நோயுமுண்டாம் எ - று . 
133. பரப்பினில் பாதி தன்னைப் பன்னிரு கூறு செய்து 

நிறப்புறும் ஐந்து கூறு நின்றதும் ஏற்றம் அஞ்சாம் 
இறப்புமஞ் சாகை யாறாம் ஏழது நடுவாங் கையா 

முறப்பு கொ டாகை யெட்டு மொன்றிது கோடி தானே . 
இ - ள் : - பரப்பிற்பாதியைப் பன்னிரண்டு கூறு செய்து இதில் ஐந்து 
கூறு ஏற்றம் அஞ்சு; ஆறு ; மஞ்சாகை ; ஏழு நடுவாகை ; எட்டு மர 
மிசைக் கோடாகை ; ஒன்பது கோடி யென்பதரம் எ - று . 


5. மரத்தின் இலக்கணம் 

- 
பயன்படுத்தும் முறை 


ஆண் மரம் 


மரத்தின் அடிப்பாகமும் , நுனிப்பாகமும் ஒரே அளவாய் ஒத்து 
இருக்கும் . தூணைப்போல திரண்டு ஒழுங்காக இருக்கும் . இவை 
ஆண் மரத்தின் அறிகுறிகளாம் . 

வாசற்கால் , சன்னல் போன்ற கால்களுக்கும் தூண்களுக்கும் 
ஆண் மரத்தையே பயன்படுத்துதல் வேண்டும் . 
பெண் மரம் 

அடிப்பகுதி பருத்தும் நுனிப்பகுதி சிறுத்தும் காணப்படும் 
மரம் பெண்மரம் என்று அறியலாம் . 

இம்மரத்தை வீட்டின் உத்திரம் ( விட்டம் ) , தாழ்வாரம் , 
தாங்கிக்கட்டை , சிறிய தூண் , சுமையடைக் கட்டை போன்றவற் 
றிற்குப் பயன்படுத்தலாம் . 
அலி மரம் 

அடிமரம் சிறுத்து நீண்டு உயர்ந்து நுனிமரம் பருத்துக் காணப் 
பட்டால் அம்மரம் அலிமரம் எனப்படும் . 

சிறுவிட்டம் , பிறசட்டங்கள் போன்றவற்றிற்கு இவ் அலிமரத் 
தைப் பயன்படுத்தலாம் . 
மரங்களுள் 
மாமரம் 

- தேவர்களுக்குச் சிறப்புடையது ஆகும் 
வேப்பமரம் 

அந்தணர்களுக்குச் 
தேக்கு மரம் அரசர்களுக்குச் 


64 


மனை நூல் 


- 


இலுப்பை மரம் 
வேங்கை மரம் 


செட்டிகளுக்குச் சிறப்புடையது ஆகும் . 
வேளாளர்களுக்குச் 


. , 


மரம் அமைத்தல் 

வாசற்கால் , தூண் போன்று மரம் நின்ற நிலையில் வைக்க 
வேண்டுமானால் மரத்தின் அடிப்பக்கம் கீழேயும் நுனிப்பக்கம் 
மேலேயும் அமையுமாறு நிறுத்துதல் வேண்டும் . 

உத்திரம் , விட்டம் , குறுக்குக்கழிகள் போன்று பயன்படுத்த 
வேண்டுமானால் 

அடிப்பக்கம் தென்மேற்கு மூலையில் பொருந்துமாறு அமைக்க 
வேண்டும் . அல்லது தெற்குத் திசையில் அமைதல் வேண்டும் . உட் 
புறத்தே அமைதல்வேண்டும் . 

மரத்தின் நுனிப்பக்கம் வடகிழக்குப்பக்கம் வடக்குப்பக்கங் 
களில் அமைக்கவேண்டும் . நுனிப்பாகம் வெளிப்புறம் அமையலாம் 
வீடு கட்டுதற்கு ஆகாத மரங்கள் 

அத்தி , ஆல் , இச்சி , அரசு , இரவு , புரசு , குச்சம் , இலந்தைக 
பீலி , மகிழம் , விளா , ஆகிய மரங்களை வீடுகட்டுவதற்குப் பயன் 
படுத்தினால் செல்வம் அழியும் . புத்திரப்பேறு குறையும் . வறுமை 
மிகுந்து துன்பம் உண்டாகும் . 

காற்றில் அடிபட்டு விழுந்தமரம் , கோயில் , மயானம் ஆகிய 
இடங்களில் இருந்தமரம் ஆகிய மரங்களைப் பயன்படுத்தி 
வீடு கட்டினால் செல்வம் குறையும் . ஆயுள் குறையும் . வமிசம் 
அழியும் . 


பருத்தி , அகத்தி , பனை , நாவல் , நெல்லி , எருக்கு , புளி , இலவு 
ஆகிய மரங்கள் வீட்டில் இருந்தால் செல்வம் அழியும் . 


மரங்கள் வெட்டும் விதி 


நல்ல நாள் , யோகம் , கரணம் , இவற்றை அறிந்து மரம் 
வெட்டும் தச்சனுக்குத் தாம்பூலம் , மலர் , தட்சணை கொடுத்து 
மரம் வெட்டச் செய்யவேண்டும் . 


மரம் வெட்டும் நாள் 


பஞ்சமி , சஷ்டி , சப்தமி , அஷ்டமி , நவமி ஆகிய ஐந்து திதி 
களில் மரம் வெட்டுவது நல்லது . இத் திதிகளில் ரோகிணி நட்சத் 
திரம் சேர்ந்த நாளாயின் மிகவும் நல்லது . 


மரத்தின் இலக்கணம் 


65 


ம் ) 


மரம் வெட்ட ஆகாத நாள் 
1 . கிருத்திகை நட்சத்திரத்தில் - சூரியன் இருக்கும் நாள் 
2. திருவோணம் 

மூன்றாம் பாதம் 

நான்காம் பாதம் இவற்றில் 
அவிட்டம் 

மூன்றாம் பாதம் 

சுக்கிரன் 
நான்காம் பாதம் 

இருக்கும் 
சதயம் 

மூன்றாம் பாதம் 
பூரட்டாதி 
3 . திருவோணம் , அவிட்டம் , சதயம் 
பூரட்டாதி , உத்திரட்டாதி 

சந்திரன் 
மகம் , பூரம் , உத்திரம் , அஸ்தம் 

இருக்கும் நாள் 
சித்திரை , சுவாதி ஆகிய 11 

நட்சத்திரத்திலும் 
ஆகிய நாட்களில் மரம் வெட்டுதல் கூடாது . ஏற்கனவே வெட்டிய 
மரமாயினும் வீட்டிற்குக் கொண்டு வரக்கூடாது . 


நாள் 


வாசற்கால் வைக்கும் முறை 


பொது 


புதன் 


திங்கள் - வாசற்கால் , தூண் முதலியன வைக்க நன்று 

கையை வைத்து 
வெள்ளி 

கூரை வேய்தல் , வீடு மூடுதல் தளம் இடுதல் 

ஆகியவற்றுக்கு மிகவும் நல்ல நாளாகும் 
வியாழன் 

- குடிபுக மிகவும் உரிய நாளாகும் . இந்நாட் 
களைத் தேர்ந்து உரிய செயல்களை மேற்கொள்பவன் நீண்ட 
நெடுங்காலம் எல்லாவகைச் செல்வங்களுடனும் வாழ்வான் . 


தெரு வாசற்கால் 
வீடு கட்டுபவர் - 
1. கிழக்கு நோக்கிய வாசற்படி வைக்கவிருக்கும் வீட்டினை 

ஆவணி மாதத்தில் கட்டவேண்டும் . கடகம் , சிங்கம் ஆகிய 

2 இராசியில் சூரியன் நிற்க வீடு கட்டவேண்டும் . 
2. தெற்கு நோக்கிய வாசற்படி வைக்கவேண்டிய வீட்டினை 

கார்த்திகை மாதம் கட்டவேண்டும் . துலாம் , விருச்சிகம் 
ஆகிய 2 இராசியில் சூரியன் நிற்க வீடு கட்டவேண்டும் , 

5 


மவை 


66 


மனை நூல் 


3. மேற்கு நோக்கிய வாசற்படி வைக்க வேண்டிய வீடானால் 

மாசிமாதத்தில் அவ்வீட்டைக் கட்டுவது நல்லது . மகரம் , 

கும்பம் ஆகிய 2 இராசியில் சூரியன் நிற்க வீடுகட்டுவது நல்லது . 
4. வடக்கு நோக்கிய வாசற்படி வைக்கவேண்டிய வீடானால் 

அவ்வீட்டை வைகாசி மாதத்தில் கட்டுவது . நல்லது . 
மேஷம் , ரிஷபம் ஆகிய இரண்டு இராசியில் சூரியன் நிற்க 
வீடுகட்டுதல் வேண்டும் . 


வீட்டுக்கு உரியவரின் இராசிக்கு உரியதிசை தேர்ந்தெடுத்தல் 


1. விருச்சிகம் , மீனம் , கடகம்- ஆகிய 3 இராகிக்காரருக்கும் 

கிழக்குநோக்கிய வீடு நன்மைதரும் . 
2. ரிஷபம் , மகரம் , கன்னி ஆகிய மூன்று இராசிக்காரருக்கும் 

தெற்குநோக்கிய வீடு நல்லது . 
3. துலாம் , மிதுனம் , கும்பம் ஆகிய 3 இராகிக்காரருக்கும் மேற்கு 

நோக்கிய வீடு மிகவும் நல்லது . 
தனுசு , மேஷம் , சிம்மம் ஆகிய 3 இராசிக்காரருக்கும் வடக்கு 
நோக்கிய வீடு நன்மைதரும் . 


வாசற்கால் வைக்கும் பாகம் தேர்ந்தெடுத்தல் 
1. கிழக்கு நோக்கிய வாசற்படி உள்ள வீடானால் வடகிழக்கு 
மூலை முதல் , தென்கிழக்கு மூலை முடிய உள்ள நீளம் அல்லது 
அகலப் பகுதியை அளந்து அதனை எட்டுப் பாகங்களாகப் பகுக்க 
வேண்டும் . அவற்றுள் 3 , 4 , 5 , 6 ஆகிய பாகங்களில் வாசற்படி 
வைக்க நன்மை தரும் . 

2. தெற்கு நோக்கிய வாசற்படி உள்ள வீடானால் தென் 
கிழக்கு மூலைமுதல் தென்மேற்கு மூலை முடிய உள்ள நீளம் 
அல்லது அகல பாகத்தை எட்டுப் பாகங்களாகப் பகுக்க வேண்டும் . 
அந்த எட்டுப் பாகங்களில் 3 , 4 , 5 , 6 ஆகிய பாகங்களில் வாசற்படி 
வைக்க நன்மை உண்டாகும் . 

3. மேற்கு நோக்கிய வாசற்படி உள்ள வீடானால் தென் 
மேற்கு மூலை முதல் வடமேற்கு மூலைமுடிய உள்ள நீளம் 
அல்லது அகல பாகத்தை அளந்து அதனை எட்டுப் பாகங்களாகப் 
பகுக்கவேண்டும் . அப்பாகங்களில் 3 , 4 , 5 , 6 ஆகிய பாகங்கள் 
எவற்றிலேனும் வாசற்படி வைக்கலாம் . 


மரத்தின் இலக்கணம் 


61 


4. வடக்கு நோக்கிய வாசற்படி உள்ள வீடானால் வட 
மேற்கு மூலை முதல் வடகிழக்கு மூலை வரை உள்ள நீவம் 
அல்லது அகலபாகத்தை அளந்து எட்டுப் பாகங்களாகப் பகுத்து 
அவற்றுள் 4 , 5 , 6 ஆகிய பாகங்களில் வாசற்படி வைக்க நன்மை 
உண்டாகும் . 
வாசற்கால் வைக்க நவக்கிரக பலன் 
மேலே கூறிய படியே 
1. கிழக்கு நோக்கிய வாசற்படிக்கு வடகிழக்கு மூலை முத 

லாக தென் கிழக்கு மூலை முடிய ; 
2. தெற்கு நோக்கிய வாசற்படிக்கு தென்கிழக்கு மூலை முதலாக 

வடகிழக்கு மூலை முடிய ; 
3. மேற்கு நோக்கிய வாசற்படிக்கு தென் மேற்கு மூலை முதலாக 

வடமேற்கு மூலை முடிய ; 
4. வடக்கு நோக்கிய வாசற்படிக்கு வடமேற்கு மூலை முதலாக 

வடகிழக்கு மூலை முடிய ; 
இவற்றுக்கிடையில் உள்ள நீளம் அல்லது அகலத்தை அளந்து 
அதை ஒன்பது பாகமாகப் பிரிக்க ஒவ்வொரு திசையிலும் 
முதல் பாகம் 

சூரியன் 
இரண்டாம் பாகம் 

சந்திரன் 
மூன்றாம் பாகம் 

- அங்காரகன் ( செவ்வாய் ) 
நான்காம் பாகம் 

புதன் 
ஐந்தாம் பாகம் 

- குரு ( வியாழன் ) 
ஆறாம் பாகம் 

- சுக்கிரன் ( வெள்ளி ) 
ஏழாம் பாகம் 
எட்டாம் பாகம் 

- இராகு 
ஒன்பதாம் பாகம் 

- கேது 
எனக் கொள்ளுதல் வேண்டும் . இந்த நவக்கிரக பாகத்தில் : 
பிரகஸ்பதி பாகம் எனப்படும் குரு பாகமாகிய ஐந்தாம் பாகத்தில் 
கோயிலுக்கு வாசற்கால் வைக்ககலாம் . 
சுக்கிரன் பாகமாகிய ஆறாம் பாகத்தில் வீட்டிற்கு வாசற்கால் 
வைக்கலாம் . 
புதன் பாகமாகிய நான்காம் பாகத்தில் மாட்டுத் தொழுவத்திற்கு 
வாசற்கால் வைக்கலாம் . 


சனி 


68 


மனை நூல் 


புதன் , குரு , சுக்கிரன் ஆகிய 4 , 5 , 6 ஆம் பாகங்களில் கோயிலுக் 
கும் வீட்டிற்கும் , மாட்டுத் தொழுவத்திற்கும் வாசற்கால் னவக்க 
லாம் , வாசற்கால் 6 அடி உயரம் 3 அடி அகலம் ( அல்லது ) 


54 , 


3 . 


24 , 
இருப்பது சிறந்தது . 


வாசற்கால் இரண்டுவகை மரத்தால் செய்யக்கூடாது . 
வாசற்கால் தாழ்ந்தும் உள் வீட்டு வாசற்கால்கள் உயர்ந்தும் 
இருத்தல் வேண்டும் . வாசற்படிக்கு எதிரில் கட்டைச்சுவர் குத்து 
காணக்கூடாது . அதேபோல தூலக் குத்தும் ஆகாது . 
கதவுகள் ஒரே வகைப் பலகையால் அமைதல் வேண்டும் . கதவி 
னைத் திறந்து விட்டால் விட்ட இடத்தில் நிலையாக நிற்றல் 
வேண்டும் . அவ்வாறு நில்லாமல் தானாக வந்து மூடிக்கொண் 
டாலும் ஓசை உண்டானாலும் தீமை விளையும் . 


மரத்தில் ஆண் பெண் அறிய 


வேறு . 


134. அடிதலை இரண்டும் ஒத்தல் ஆண்மரம் ஆகும் என்பர் 

அடிப்பருத் திடிலே பெண்ணாம் அலியது தலைப்பருக்கும் 
வடிவுடன் தூணுக்கு ஆணாம் வளைகள் உத்திரங்கள் 

போதி 
வடிவுடன் விட்டம் சட்டம் மற்றவைக்கு ஏது மாமே . 


135. அகலத்தோர் பாரி தன்னை ஆறு இரு கூறு செய்து 

சகலர்க்கும் ஐந்து கூறே தக்கதோர் ஓரம் அஞ்சாம் 
மிகலும்மஞ் சாகை ஆறாம் ஏழது நடுவாங் கைக்கு 
முகலுங்கோ டாகை எட்டு ஒன்பது கோடி தானே . 


136. அஞ்சினில் இரண்ட தான கைக்குச்சரம் அளவு நீளம் 

மிஞ்சிய முழம்மூன் றாக வேதித்து ஒன்றை யேற்றித் 
தஞ்சமில் அத்தோடு எட்டுத் தாள்புனர் ஆக்கக் காலம் 
மிஞ்சிடாது இரண்டு தானும் பிறவாகை என்ன லாமே . 


மரத்தின் இலக்கணம் 


69 


137 . 


ஆண்மரம் 
காணவே மரங்கள் தன்னைக் கருத்துடன் அறியும் போது 
தூண் எனத் திரண்டு நின்று சுத்தமாய் ஒழுங்க தாக 
நீணுயர் பாரின் மீதில் நின்றிடும் ஆகில் நல்ல 
ஆண்மரம் என்று சொல்லி அறைந்தனர் வேதத் தோரே . 


இ - ள் : - மரமானது தூண் போலத் திரண்டு நின்று ஒழுங்காக 
இருக்குமாகில் ஆண்மரம் என்று சொல்லப்படும் , எ - று . 


பெண்மரம் 
138 . கண்ணுற மரங்கள் தன்னனக் கருதியே பார்க்கும் போது 

விண்ணுமை அடிப்ப ருத்து மேலது சிறுத்து நின்றால் 
பெண்ணென வகுத்து நின்றாய் பெருமையாய் ஓதலம்பின் 
நுண்ணெனத் தமிழை ஓதும் தூயனாம் மயன் சொன் 

னானே .. 
இ - ள் :- மரமானது அடிபருத்து நுனியானது சிறுத்து இருந்தால் 
அது பெண் மரம் என்று சொல்லப்படும் எ - று . 


அலி மரம் 
139. இலங்கிய மரங்கள் தன்னை இயல்புடன் பார்க்கும் போது 

நிலமதில் சிறுத்து நின்று நெடுமைய தாகிப் பின்னும் 
தலையது மிகப்பருத்து தானது நிற்கு மாகில் 
அலிமரம் ஆகும் என்றே அறைந்தனர் வேதத் தோரே . 


இ - ள் : - மரமானது சிறுத்து நீண்டு நெடுமையாகித் தலை பருத் 
திருந்தால் அது அலிமரம் என்று சொல்லப்படும் . எ - று . 


பயன் 


140. கருது ஆண் மரமே யாகில் காலொடு தூணுக்கு ஆகும் 
மருவு பெண் மரமே யாகில் வளையுத்திரம் பொதிகைக்கு 

ஆகும் 
விரவு அலி மரமே யாகில் விட்டமும் சட்டம் ஆகும் 
உரவிய கைகள் ஆகி உத்தம மரங்கள் ஆமே . 


இ - ள் : - ஆண்மரமாகில் கால்களுக்கும் தூணுக்கும் ஆகும் ; பெண் 
மரமாகில் வளையுத்தரம் பொதிகைக்கும் ஆகும் ; அலிமரமாகில் 
விட்டம் சட்டத்திற்கும் ஆகும் ; கைகளுக்குத்த மரங்கள் நன்று 
எ - று . 


70 


மனை நூல் 


141. மாமரம் தேவர்க்கு ஆகும் மறையவர் வேம்பது ஆகும் 

கோமகன் தேக்கது ஆகும் குணமுள்ள இலுப்பை செட்டி 
பூமகன் வேங்கை யாகும் பொருசாதி நான்கினுக்குள் 
தாமமாம் வல்லி மேவுந் தருமயன் சாற்று வாரே . 


இ - ள் : - மாமரம் தேவருக்காகும் ; வேம்பு பிராமணர்களுக்கு 
ஆகும் ; தேக்கு அரசர்களுக்கு ஆகும் ; இலுப்பை செட்டிகளுக்கு 
ஆகும் ; வேங்கை வேளாளருக்கு ஆகும் எ - று . 


மரத்தில் நன்மை தீமை அறிந்து உத்திரம் இணைக்கும் விதி 


142 , மாடமாளிகைகள் ஆதல் மதித்ததோர் மண்ட பங்கள் 

நீடிய மயனார் சொல்லும் நெறிதனை இயம்பக் கேளீர் 
கூடிய மரங்கள் தன்னில் குணங்களாம் நன்மை தீமை 
ஆடக மயிலி னாளே அறிந்தவர் உரைக்க லுற்றார் . 


143. உத்திரம் இசைக்க வேண்டில் உன்னிநீர் கேளும் எல்லாம் 

அத்தனை யகலந் தன்னை யளந்துநற் சதுரம் ஆக்கி 
வைத்தன கன்ன னேரே வடிவுற நூலால் கண்டு 
இத்தினை என்பதாக இசைத்தனன் குடுமி யாமே . 


144. உத்திர மிசையில் ஆணி உலகத்தில் வலம தாகில் 

அத்தனார் அருளி னாலே அனேகபாக் கியமுண் டாகும் 
உத்திர மிசையில் ஆணி உலகத்தில் இடம தாகில் 
சத்துரு பெருத்துப் பின்னும் சாலை தீப் படுகை திண்ணம் . 


145. மையரும் மனைகள் 


தன்னில் மரத்தினை யிசைப்பான் 


ஆகில் 


கையதில் பொருளும் போகும் காவலன் தானும் சாவன் 
பையவே ஆகில் மையம் பாரிய பாதி தன்னில் 
செய்யவே கடவ நல்ல சேர்ந்ததோர் இசையுந் தானே . 


146. அடியது கீழ தாகும் அக்கிரம் மேல தாகும் 

படிமுத லான தெல்லாம் பதத்துடன் இசைத்துக் கொள்க 
முடியவே ஓரை யாகில் மூலமும் உள்ளே யாகும் 
கடிகமழ் குழலி வாளே கண்டவர் உரைத்த வாறே . 


மரத்தின் இலக்கணம் 


71 


வீடுகட்டுதற்கு உதவா மரங்கள் 


147. அத்தியும் ஆலும் இச்சி அரசுடன் இலவு தானும் 

நத்திய புரசு குச்சம் நவின்றிடும் இலந்தை பீலி 
வித்தம மகிழம் கூறும் விளாவுடன் இவைகள் எல்லாம் 
சித்தியாய் அகங்சுள் கட்டச் செல்வமும் குன்றும் தானே . 


இ - ள் : - அத்தி , ஆல் , இச்சி , அரசு , இலவு , புரசு , குச்சம் , இலந் 
தை , பீலி , மகிழம் , விளா இவைகளால் வீடு கட்டினால் இருக்கப் 
பட்ட செல்வமும் புத்திரபாக்கியமும் குறைந்து வறுமை மேலிட்டு 
அதிக துன்பத்தை யுண்டாக்கும் எ- று . 


148. சீறிய காற்றில் வீழ்ந்த திறமைசேர் மரமும் அல்லால் 

கூறிய ஆல யத்தில் குணம்பெற நிற்கும் நல்ல 
தேறிய மரம் மயானத்து இருந்திடும் மரம் அகந்தான் 
மாறியே கட்டு மாகில் வமிசமும் நாச மாமே . 


இ - ள் : - காற்றில் அடிபட்டு வீழ்ந்தமரம் , ஆலயத்தில் இருந்த 
மரம் , மயானத்தில் இருந்தமரம் இவ்வகைப்பட்ட மரங்களால் 
வீடு கட்டடஞ் செய்தால் செல்வங் குறைந்து ஆயுள் சீரணித்து 
வமிசம் நாசமாகும் எ.று. 


149. பருத்தி அகத்தி பனை நாவல் நெல்லி 

எருக்குப் புளிஇல வோடு எட்டும் 
பெருக்க முடன் எந்த மனை ஆயிடினும் 
இந்திரபதம் ஆனாலும் அந்தமனை பாழாய்விடும் 


இ - ள் : - பருத்தி , அகத்தி , பனை , நாவல் , நெல்லி , எருக்கு , புளி , 
இலவு இவ்வகைப்பட்ட மரங்கள் வீட்டில் இருக்கும் ஆகில் 
தாமரைக் கமலத்தில் வீற்றிருக்கின்ற இலட்சுமியானவள் இவ் 
விடத்தில் இருக்க மனமில்லாமல் வெறுத்து மனையை விட்டு 
நீங்குவால் எ - று . 


150. பருத்தி அகத்தி பனைநெல்லி நாவல் 

எருக்கு புளிஇலவ ஏறு இலந்தை- நெருக்கமுடன் 
இல்லத்தில் வேரோடில் இந்திரனே யானாலும் 
செல்லப் போய் நிற்கும் திரு . 


72 


மனன நூல் 


மரங்கள் வெட்டும் விதி 


வாரம் , யோசம் , சரணம் இவைகளை அறிந்து காத்த 
னுக்கும் , சந்திரதார பலன் பார்த்துக்கொண்டு தச்சனுக்குக் 
கெந்தம் , தாம்பூலம் , புஷ்பம் , தட்சணை கொடுத்துக் காட்டுக்கு 
அனுப்பி மரம் வெட்டினால் சுபம் உண்டாகும் . 


மரங்கள் வெட்டத் திதி நிர்ணயம் 
பஞ்சமி முதல் ஐந்து நாளில் வெட்டினால் பூச்சி பிடியாது . இவ் 
ஐந்து நாளையில் ரோகணி நட்சத்திரத்தில் ஆனால் மிகவும் 
உத்தமம் . வேலமரம் வெட்டினாலும் பூச்சி பிடியாது . 

இதற்கு ஆகா நாள் : 

கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கத் திருவோணம் 
அவிட்டம் மூன்றாம் பாதத்திலும் , 

நாலாம் பாதத்திலும் , 
சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலும் சுக்கிரன் நிற்க 
மரம் வெட்டல் ஆகாது . 


முன்பு வெட்டின மரங்கள் ஆனாலும் இந்த நட்சத்திரத்திலும் 
இவர்கள் இருக்கும் போதும் வீட்டுக்குக் கொண்டு வரக்கூடாது . 


பின்பு திருவோணம் , அவிட்டம் , சதயம் , பூரட்டாதி ,உத்திரட் 
டாதி , மகம் , பூரம் , உத்திரம் , அஸ்தம் , சித்திரை , சுவாதி இந்த 11 
நட்சத்திரத்திலும் சந்திரன் இருக்க மரம் வெட்டலாகாது . 


வெட்டின மரங்கள் ஆனாலும் வீட்டுக்குக் கொண்டு வரக் 
கூடாது . 


கால் வைக்க , கை ஏற்ற நாள் இலக்கினம் 
151. மதியினில் காலை நாட்டி வன்புதன் கையை வைத்து 

விதியினால் வெள்ளி வேய்ந்து வியாழத்தில் குடியே புக்கில் 
சதியுடன் பகைவர் வந்து தணலெரி மூட்டி னாலும் 
பதிபெற இந்தி ரன்போற் பரிவுடன் வாழ்வர் தானே . 


இ - ள் : - திங்களில் காலை நாட்டி , புதனில் கையை வைத்து , 
வெள்ளியில் வேய்ந்து , வியாழத்திற் குடிபுகுந்தால் தேவேந்திரன் 
போல் அஷ்ட ஐசுவரியமும் பெற்று நீடூழி காலம் செல்வம் 
நீங்காமல் கீர்த்தியுள்ளவனாய் வாழ்வான் . எ - று . 


மரத்தின் இலக்கணம் 


73 


வீடுகளுக்குத் தெரு வாசற்கால் வைக்கும் இலக்கணம் 


ஆவணி மாதம் கட்டும் வீட்டுக்குக் கிழக்குப் பார்த்த வாசற் 
படி வைக்கலாம் . 


கார்த்திகை மாதம் கட்டும் வீட்டுக்குத் தெற்குப் பார்த்த 
வாசற்படி வைக்கலாம் , 


வைகாசி மாதம் கட்டும் வீட்டுக்கு வடக்குப் பார்த்த வாசற் 
படி வைக்கலாம் . 


எந்த மாதங்களில் வாசற்கால் வைத்தாலும் திசை அறிந்து 
வைக்க வேண்டும் . 


கடகம் , சிங்கம் இந்த இரண்டு இராசியில் சூரியன் நிற்க வீடு 
கட்டினால் கிழக்குப் பார்த்த வாசற்படி வைக்கலாம் . 


துலாம் , விருச்சிகம் இவ் விரண்டு இராசியிலும் சூரியன் இருக்க 
வீடுகட்டினால் தெற்குப் பார்த்த வாசற்படி வைக்கலாம் . 


மகரம் , கும்பம் இவ்விரண்டு இராசியிலும் சூரியன் இருக்க 
வீடு கட்டினால் மேற்குப் பார்த்த வாசற்படி வைக்கலாம் . 


கன்னி , மிதுனம் , தனுசு , மீனம் இந்த இராசியில் சூரியன் 
இருக்க வீடு கட்டினால் வாசற்கால் வைக்கலாகாது . 


மற்ற இராசிக்காரர் 

விருச்கிகம் , மீனம் , கடகம் இந்த மூன்று இராசிக்காரருக்கும் 
கிழக்குப் பார்த்த வீடு . 


ரிஷபம் , மகரம் இந்த ராசிக்காரருக்குத் தெற்குப் பார்த்த வீடு . 


துலாம் , மிதுனம் , கும்பம் இந்த மூன்று இராசிக்காரருக்கும் 
மேற்குப் பார்த்த வீடு . 


தனுசு , மேஷம் , சிம்மம் இந்த இராசிக்காரருக்கு வடக்குப் 
பார்த்த வீடு . 


துலாம் இந்தத் திக்கிலிருக்கின்ற இராசிக்குக் கர்த்தன் நாம 
இராசிக்கு மித்திருத்துவ மாகையால் நல்லது . 


14 


மனை நூல் 


திசையறிந்து வாசற்கால் வைக்கும் விதி 

கிழக்குப் பார்த்த வாசற்படியுள்ள வீட்டுக்கு ஈசானிய முதல் 
அக்கினி மூலை வரைக்கும் அளந்து அதை எட்டுப் பாகம் 
பண்ணினால் , 


ஆனி 


23 


முதற்பாகம் 
இரண்டாம் பாகம் 
மூன்றாம் 
நான்காம் 
ஐந்தாம் 
ஆறாம் 
ஏழாம் 
எட்டாம் 


சோரம் 
தனப்பிராப்தி 
இராஜ சன்மானம் 
புத்திரவிருத்தி 
சுகம் 
துக்கம் 
ரோகம் 


23 


மேற்குப் பார்த்த வாசற்படிக்கு நிருதிமூலை முதல் வாயு 
மூலை வரைக்கும் அளந்து எட்டுப்பாகம் பண்ணினால் , 


ஆனி 


சத்துரு விருத்தி 
சுகம் 


. 


முதற்பாகம் 
இரண்டாவது பாகம் 
மூன்றாவது 
நான்காவது 
ஐந்தாவது 
ஆறாவது 
ஏழாவது 
எட்டாவது 


தனம் 


93 


பாக்கியம் 
சுகம் 
பயம் 


- 


33 


- 


நாசம் 


வடக்குப் பார்த்த வாசற்படிக்கு வாயுமூலை முதல் ஈசானிய 
மூலை வரைக்கும் அளந்து எட்டுப் பாகம் செய்தால் , 


- 


முதற்பாகம் 
இரண்டாவது பாகம் 
மூன்றாவது 
நான்காவது 
ஐந்தாவது 
ஆறாவது 
ஏழாவது 
எட்டாவது 


மனையாள் நாசம் 
பலஹீனம் 
தன ஆனி 
தானிய விருத்தி 
தனம் 
சௌக்கியம் 
துக்கம் 
பாதகர்மம் 


3 . 


மரத்தின் இலக்கணம் 


15 


தெற்குப் பார்த்த வாசற்படிக்கு அக்கினி மூலை முதல் 
நிருதி மூலை வரையில் எட்டுப்பாகம் பண்ணினால் , 


- 


23 


12 


முதற்பாகம் 

தன ஆனி 
இரண்டாவது பாகம் சத்துரு விருத்தி 
மூன்றாவது 

சுகம் 
நான்காவது 

தனவரவு 
ஐந்தாவது 

பாக்கியமுண்டாம் 
ஆறாவது 

நன்மையுண்டாம் 
ஏழாவது 

பயம் 
எட்டாவது 

நாசமாம் 
இந்த பாகங்களின் இயற்கை தெரிந்து நல்ல பாகத்தைப் 
பார்த்து வாசற்கால் வைக்க வேண்டியது . 


- 


3 . 


32 


பலன்கள் 


அறிந்து வாசற்கால் வைக்கும் 


நவக்கிரகப் 
நிர்ணயம் : 


கிழக்குப் பார்த்த வாசற்படிக்கு ஈசானிய முதல் அக்கினி 
மூலை வரைக்கும் அடியளந்து ஒன்பது பாகம் பண்ணவும் . 


தெற்குப் பார்த்த வாசற்படிக்கு அக்கினி மூலை முதல் நிருதி 
மூலை வரைக்கும் ஒன்பது பாகம் பண்ணவும் . 


மேற்குப் பார்த்த வாசற்படிக்கு நிருதி மூலை முதல் வாயு 
மூலை வரைக்கும் ஒன்பது பாகம் பண்ணவும் . 


வடக்குப் பார்த்த வாசற்படிக்கு வாய்வு மூலை முதல் ஈசானிய 
மூலை வரைக்கும் ஒன்பது பாகம் பண்ணவும் . 


- 


இந்நான்கு திக்குக்கும் முதற்பாகம் சூரியன் . 
இரண்டாவது 

சந்திரன் 
மூன்றாவது 

அங்காரகன் 
நான்காவது 

புதன் 
ஐந்தாவது 
ஆறாவது 

சுக்கிரன் 
ஏழாவது 

சனி 
எட்டாவது 

இராகு 
ஒன்பதாவது 


கேது 


76 


மனை தூல் 


இந்த நவக்கிரக பாகத்தில் பிரகஸ்பதியிருக்கிற பாகத்தில் 
பிரதானம் கோயிலுக்கு வாசற்கால் வைக்கலாம் . 

சுக்கிரன் பாகத்தில் வீட்டிற்கு வாசற்கால் வைக்கலாம் . 

புதன் பாகத்தில் மாட்டுத் தொழுவத்திற்கு வாசற்கால் 
வைக்கலாம் . 


மேலும் புதன் , குரு , சுக்கிரன் இவைகளில் கோயிலுக்கும் , 
வீட்டிற்கும் , மாட்டுத் தொழுவத்திற்கும் வாசற்கால் வைக்கலாம் . 

வாசற்காலுக்கு இடதுபாகத்தில் கதவு வைக்கப்படும் . 

இப்டால் ஏழு சாண் நீளமும் மூன்று சாண் அகலமும் உள்ள 
வாசற்கால் உத்தமம் . 

ஒன்பது சாண் நீளமும் ஐந்து சாண் அகலமும் உள்ள வாசற் 
காலும் உத்தமம் . 

இரண்டு மரத்தினால் வாசற்கால் பண்ணலாகாது . 
மூன்றுவித மரத்தினால் கட்டில் செய்யலாகாது . 
கதவுக்கு ஒற்றைப்பட்ட பலகை சேர்த்துச் செய்ய வேண்டும் . 
இரட்டைப் பலகை சேர்த்துப் பண்ணலாகாது . 
வீட்டில் நுழையும் போது தூலக் குத்து ஆகாது . 

வீட்டு வாசற்படிக்கு எதிரில் கட்டைச் சுவர் இருந்தால் 
சத்துரு பயமாம் . 

தெரு வாசற்படி உயர்ந்து உள் வீட்டு வாசற்படி தாழ்ந்து 
இருக்கக் கூடாது . அப்படியிருக்கில் வரும் பலன் நீங்கி விடும் . 


வாசற்படி வைக்கும் இலட்சணம் 
ஒரு வீட்டிற்கு நாலு பக்கத்திலும் வாசற்படி வைத்திருந்தால் 
விசுவதோமுகம் என்று சொல்லப்படும் . 

அதன் பலன் விருத்திப் பிரதம் . 

கீழண்டை வாசற்படியில்லாமல் மூன்று பக்கத்திற்கும் இருந் 
தால் வியாக்கிரமபாதம் என்னப்படும் . 

இதன் பலன் பசுக்களுக்கும் மிருகங்களுக்கும் பாதையாய் 
திருடர் பயமும் ஆகும் . 

தெற்குமுக வாசற்படியில்லாமல் மற்ற மூன்று பக்கத்திலு 
மிருந்தால் பாக்கியப்பிரதம் , 


மரத்தின் இலக்கணம் 


77 


மேற்கு முகமாக வாசற்படியில்லாமல் மற்ற முன்று பக்கத்துக் 
கும் இருந்தால் ஸ்ரீநிலயம் என்று சொல்லப்படும் . 


இதன் பலன் நன்றாக வாழ்வார்கள் . 


வடக்குமுகமாக வாசற்படியில்லாமல் மற்ற மூன்று பக்கத்தி 
லும் இருந்தால் சூரியநிலயம் என்னப்படும் . 

இதன் பலன் நாசம் , பயம் . 


விசுவ தெற்கு முகத்தில் சுவர் இல்லாமல் இருந்து கோண 
மத்தியில் சுவர் இருந்தால் அது புண்டரீகம் என்னப்படும் . 


இதன் பலன் மத்திபம் . 


வாசற்கால் வைக்கும் விதி 
152. வந்ததோர் மனையின் நீளம் வகுத்ததோர் முழங்கள் 

தன்னை 
ஒன்பது கூறு செய்து ஒரு மூன்றும் இடத்தே போக்கி 
நின்றதோர் வலத்தில் ஐந்து நீக்கியே நின்ற கூறில் 
அன்பொடு வாசலாக அறிந்தவர் உரைத்த வாறே . 


153 , ஊனமில் மனையில் வந்த முழந்தனை அளந்து கொண்டு 

மானிடர் தமக்கு வாசல் மையத்தில் இடத்தே யாகும் 
தேனமர் குழலி னாளே தேவர்கள் தமக்கு மையம் 
ஆனது வாசல் என்றே அறிந்தவர் உரைத்த வாறே . 


கதவுக்கு நெம்பு , முளை - ஏடுகளுக்கு இரட்டைத் துவாரம் 
இடும் விதி 


154. நாலுக்கு மூன்றுக்கு நடுவுக்கு நடுவே 

காலுக்குங் கதவுக்கும் கம்பைக்கும் இதுவே 
மேலுக்குங் கீழுக்கும் நடுவுக்கும் உடலாம் 
ஓலைக்கு நூலுக்கும் உளவுற்று வையே . 


நில அளவு 
155. நில அக லங்கள் கொள்ள நேர்படச் சொல்லும் போது 

நில அகலத்தி னாலே கனமது நீட்டிக் கொண்டு 
நில அகலத்தில் முக்கால் அரையது காலே யாதல் 
நிலஅக லத்தால் வந்த நிலத்தளவு ஒத்த தாமே . 


18 


மனை நூல் 


வெண்பா 


156. ஒத்த நில அகலம் உண்மையுடன் உரைக்கில் 

ஒத்த நிலத்தளவன் றெய்தினான் - மற்ற 
எண் கூறு இட்டு ஆறரையும் மேற்கத் துளை இரண்டும் 
பண்பாகக் கொள்வாராம் பார் . 


157 . 


பார்க்குங்கூ றொன்றையும் பஞ்சமஞ்சு கூறு செய்து 
ஆர்க்கவே யோகை யறிதல் ஒன்பதற்குச் - சீர்க்க 
இரு கூறாம் இரு துளைக் கடாவியவை மூன்றும் 
வருமாம் படியாக வை . 


நில நீளம் வைக்கும் விதி 


158. வைத்தசுவர் கனத்தை வாக்காறு கூறு செய்து 

ஒத்ததில் மைய்யங் கிருப்புக்குத் - துத்துப் 
புறம்பாக்கி நாலாம் பொருந்தும்மா மன்னர்க்குத் 
திறம்பாமல் நூலாற் றெளி , 


இ - ள் : - ஒன்றாக நீளம் ஒரு விரல் ஒத்தித் தள்ளி வைப்பது ; 
யாதொரு நீளத்தையும் எட்டுப் பங்கு செய்து 7 உட்கூடு 1-9 
செய்து மேல் 5 , கீழே 4 தளமிட வைப்பது ; நிலநீளத்தை 6 
செய்து உட்கூடும் 2-9 செய்து மேல் 5 கீழ் 4 வேறு நில நீளத்தை 
ஏழு செய்து 6 உட்கூடு 1-6 செய்து மேல் 5 , கீழ் 4 நிற்பதங்கள் 
பற்றிவைக்க வேண்டுமென்பதே . உட்கூடு விரல் - முறியாமல் 
வைப்பது உட்கோட்டில் பாதி போம் . விரலொற்றிக் கொள்வது . 


கதவுகளின் இலக்கணம் 


159. சிறப்புடை தேவர்க்கு அன்றே அடைத்தலுந் திறத்தல் 

தானும் 
கிறப்புடை வடம் இ ரண்டாய் அடைத்தலுந் திறத்தல் 

தானும் 
சிறப்புடை வடமது ஒன்றாய் தேவர்கட்கு அன்றி யாகா 
சிறப்புடை கதவுங் கோலுஞ் சிக்கெனச் செய்வ தாமே . 


160. இருக்கவே யாகும் ஆகில் ஒரு வடம் முன் நோய் செய்யும் 

இருவடம் மறையோர் தேவர் மற்றெல்லா விடத்தும் ஆகும் 
கருதுகோல் எவர்க்கும் ஓக்க இரட்டித் தல் தேவ ருக்காம் 
மருவுதான் நடுவு கண்டால் மார்க்கமாம் அளவு தானே . 


மரத்தின் இலக்கணம் 


19 


இதுவும் கதவு இலக்கணம் . 
161. ஓடி யடைக்குமே லூர்திறந்து போற்றிடிலும் 

வாடி யதனை வருத்துவிக்கும் - வாடாது 
நிற்கு நிற்கும் நிலை கெடுமே கேடாமே 

கற்பகஞ்சேர் வாசல் கதவு . 
இ - ள் : - மூடின கதவைத்திறந்து நிலையில் நிற்க வைக்கில் தானே 
வந்து சாற்றுமாகிலும் அதிக இறைச்சலிட்டாலும் உயிர்ச் சேத 
முண்டாவதல்லாமல் மனையும் பாழாம் , நின்ற நிலையில் நிற்கு 
மாகில் நீடுழி காலம் வாழலாம் எ - று . 


விருத்தம் 
162. தாளவே ஒன்று மூன்றும் ஐந்தின் பால் கதவு நிற்க 

மீளவே தாம் கபாடம் விடும் அதன் ஒசை வேறு 
காளமாங் கழுதை செக்குக் குரலது கவலை யாக்கும் 

தாளம் வேழத்தின் ஓசை சங்கொலி மிகவும் நன்றே . 
இ - ள் : - கதவைச் சாற்றும் போது கழுதைக்குரல் போலும் , செக் 
கின் ஓசை போலும் சத்தம் உண்டாகில் தீராக் கவலையுண்டாம் : 
யானைக் குரல் போலும் சங்கின் ஒலி போலும் சத்தமுண்டாகில் 
சகல பாக்கியமுண்டாம் எ - று . 


163. மந்தமாய் வாத பித்தம் மருவியே நடந்திட் டாலும் 

சிந்தையில் கிளியின் கூச்சல் சிதறியே கேட்டிட் டாலும் 
அந்தமாய் நடுச்சட்டத்தில் ஆணியொன்று ஊன மாகித் 
தொந்தமாய் இருக்கும் நோய்தான் தீராது துணிந்து 

சொல்லே . 


இ - ள் : - கதவைச் சாற்றும் போது மந்தங் கொண்டு வாதம் , 
பித்தம் என்னும் இரண்டு நாடி போல நடக்கினும் அல்லது கிளி 
யைப்போல கீச்சென்று கூச்சலிடினும் நடுச்சட்டத்தில் ஆணி 
ஒன்று ஊனமென்று சொல்லவும் . அது வீட்டிற்குடையவனுக்கு 
நோயை யுண்டாக்கும் எ - று . 

வெண்பா 


164. கன்னியரே வாசல் கதவு சிக்கிச் செக்குஓசை 

மன்னிடில் புத்திரனும் மத்திபமாம் - முன்னமே 
கன்னியரைப் போக்கும் கவலை மிகப்படுத்தும் 
அன்னமே சொன்னேன் அறி . 


80 


மனை நூல் 


இ - ள் : - கதவைச் சாற்றில் சிக்கிச் செக்கோசை போல இரைச்ச 
லிட்டு நடக்குமாகில் , புத்திர பாக்கியமில்லை ; மனையாள் மரண 
மாவாள் ; மனக்கவலையுண்டாகும் எ - று . 


165. கரும்பாலை போலே தானும் கதறியே கத்தும் ஆகில் 

வரும்பால கர்க்கு நாசம் மங்கையர் இடத்தில் குற்றம் 
பெரும்பாடு மெத்த உண்டு பெண்பழி தனையே வாங்கும் 
அரும்பான கொங்கை மாதே 

ஐயத்தை விளைக்கு 

மென்னே . 


இ - ள் : - கதவைச் சாற்றில் கரும்பாலை போல் சத்தமிடில் புத்திர 
நாசமும் பெண்பழியும் அதிக அவஸ்தையும் உண்டாம் 


எ- று . 


மனையில் கதவு அடைக்கும் குறி 


166. ஓடி அடைக்க உயிர்போகும் ஓடாமல் 

பாடி அடைக்கமனை பாழாகும் - பாடாமல் 
நிற்கலும் அந்த நிலைக்கப் பெறுஞ்செல்வம் 
ஒத்த கதரு என்றே ஓது . 


கதவு 


167. நாயழுதாற் போலே நல்மனையில் கதவு 

பேயழுதாற் போலே புலம்பினும் நோய்மிகுந்து 
நொந்திடுவார் செல்வம் குறைந்திடுவார் பின்னும் 
வெந்திடுவார் என்றே விரும்பு . 


168. ஆடுங் கதவோசை அம்புவியில் நாரையைப் போல் 

நீடிய காலம் நிறைந்திடும் - தேடிப் 
புதைத்திடுவார் பொன்னைப் பூமிதனில் நன்றால் 
மிகுத்திடுவார் என்றே விரும்பு . 


169. பார் தனில் மனைசெய் வோர்க்குப் 

பரிவுடன் மனையில் நாடிப் 
பேர்உறைக்க தானும் பிலமுள்ள கதவி னோசை 
சர்பபேர் வகையாய்க் கண்டு திறப்படு மொழியினாளே 
நோய் பெறும் பலங்க ளெல்லாம் நன்மையாய் உரைக்க 

லுற்றேன் 


மரத்தின் இலக்கணம் 


81 


170. தள்ளியே கதவு தானும் சடக்கென்று வலியான் போலே 

துள்ளியே கத்து மாகில் துக்கமே மிகவுண் டாகும் 
கள்ளிதான் சோர மாவாள் கடுக்கென மக்கள் சாகும் 
தெள்ளியே தமிழி னாலே தெளிந்தவே தத்தி னோரே . 


171. கதவினில் ஓசை தானும் .... ஓத ... போத்து போலே 

விதமுடன் பேசு மாகில் வினையினால் மெலிந்து வாழ்வர் 
சுதமுடன் பொருளும் போகும் தரணியில் வறுமை யாகும் 
மதமுள்ள கொங்கை மாதே மனையினில் அணுகொட் 

டாதே . 


172 , முறுக்கித் திருக்கிக் கொக்கதுபோல் 

மூடு மங்கை த ... த்த லொரு 
பெருத்த செல்வம் குறையு மப்போ 

பிசாசு வந்து மேலாகும் 
வருத்தப் படுவார் நோய் மிகுத்து 

மனையாள் சொன்ன படிகேளாமல் 
விருப்ப முடனே அரனாரும் 

உரைத்தார் உலகம் அறிந்திடவே . 


173. ஓரிபோல் ஊளை யிட்டு உயர்ந்து மொத்தத் துயரகல 

நாரியர்க்கு இடுக்க மாகும் நன்மைகள் தினமே யாகும் 
காரியம் சேதமாகும் கடுக்கன மக்கள் சாகும் 

வீரியம் குறையுமென்று விளம்பினர் வேதத் தோரே . 
174. கழுதையைப் போல வாசல் கதவுதான் கத்து மாகில் 

பழுதுவந் துடைந்து மிக்கப் பகையினால் மெலிந்து வாடும் 
அழுவது குரலு மாகும் ஆணம்போ லிரக்கப் பண்ணும் 
முழுதுமப் படியா மென்று மொழிந்தனர் வேதத் தோரே . 


175. வண்டது போலே வாசல் கதவு தான் கத்தும்போது 

நன்றது ஆகு மப்போ நலமுடன் மக்கள் பேறாம் 
நின்றது தங்கி ஆமை தன்னைப் போல் பேசு மாகில் 
கொண்டவள் சாவா ளென்று கூறினர் வேதத் தோரே . 


176. ஓங்கிய கதவு தானும் ஓந்திப்போல் சீறி மெத்தத் 

தாங்கியே கத்து மாகில் சத்துரு பொருந்து பின்னும் 
தூங்கியே து மக்கள் சாவாம் 
பாங்கிகேள் மயனார் சொன்ன பழிபடு மென்று பாரே . 
மனை -6 


82 


மனை அல் 


177. நீடிய கதவு தானும் ஊழிபோல் முழங்கு மாகில் 

சூடிய பொன்னும் முத்தும் துலங்கவே இலங்கி வாழும் 
கூடிய வேசி யோடே குணமுள்ள கள்ள னாகும் 
நீடிய மயனார் சொன்ன நிச்சயம் அறிந்து கூறே . 


178. சங்கது போலே சாத்தித் தாளம் போல் மூடு மாகில் 

பொங்கம துடனே தானும் புத்திரன் மிகவுண் டாகும் 
துங்கமால் மாது சேர்வாள் சோபன மிகவுண் டாகும் 

தங்கமே பொழியு மென்று சாற்றினார் வேதத் தோரே . 
179. கதறியே சிக்கிச் சிக்கிக் கரும்பாலை செக்குப் போலே 

பதறியே ஓசை கண்டால் பதியைவிட் டேகப் பண்ணும் 
குதறிய மைந்தன் நோவாங் கோழுண்ணு சாவான் பின்னும் 
சிதறியே அழியு மென்று செப்பினார் வேதத் தோரே . 


180. ஆடிய கதவி னோசை ஆண் குரல் செக்கு போல 

கூடியே கத்து மாகில் குபேரனைப் போலே வாழ்வார் 
நீடிய பிள்ளை பெண்டிர் நீள் நெடுங் காலம் வாழ்வார் 
சாடி நோய் வருத்து மென்று சாற்றினார் வேதத் தோரே . 


பேசிய கதவு தானும் பெண்குரல் செக்குப் போலே 
வாசியாய்ப் பேசு மாகில் மனையினில் தனமுண் டாகும் 
மாசி யாய் ஆலை போலக் கூறிடு மாகி லேதான் 
மாசில்லா மயனார் சொன்ன மனையினில் வாழ்வொண் 

ணாதே . 


182. சங்கது போலே வாசல் கதவு தான் சாத்து மாகில் 

செங்கண்மால் மாது மாது சேர வோன சேற வோன 
துங் காய நது தாழாற றேரை தன்னைப் போல் பேசு மாகில் 

தங்கமே அழியு மென்று உரைத்தனர் வேதத் தோரே . 
183. தும்பி போல் கதவு தானும் துய்யவே கத்து மாகில் 

வம்பிடு பேய்கள் கூட்டம் மனையிலே மிகுதி யாகும் 
வெம்பிபோல் இடுக்கம் வந்து விதத்தைதான் விளம்ப 

லுற்றேன் , 


184 . 


பேரிகை மேளம் போலே பேசினால் கதவி னோசை 
நாரியர்க் கிடுக்க மாகும் நய்யவே பிணிகள் கூடும் 
காரியம் சேதமாகும் கடுகன விதன முண்டாம் 
ஊரைவிட் டகலு மென்று உரைத்தனர் வேதத் தோரே . 


மரத்தின் இலக்கணம் 


831 


18 . 


வக்குது செக்குப் போலே வகுத்திடக் கதவி னோசை 
சிக்கென மனையாள் சாவாள் சிறுவனும் ...... ......... யாகும் 
மிக் கன பெண் பி சாசும் மிகுத்திடும் மனையில் தானும் 
துக்கமே செய்யு மென்று செப்பினார் வேதத் தோரே . 


186. மண்டினிக் கதவின் ஓசை மகுடி பூரிகையைப் போலே 
நண்டில்லை மனையாள் ரென்றாம் நாடிய பிராளை 

யொன்று 
அன்றிய பொனங்கள் மூண்டு அகத்திக லொன்று சாகும் 
என் றிடை புவன மெல்லாம் இயலுடன் அறிந்து கூறேன் . 


187 . 


கரும் பாலை போலே வாசல் கதவது கத்து மாகில் 
வரும் பால கற்குத் துன்பம் வந்திடும் மனையில் குத்தம் 
மங்கை மா தே அலைச் சலும் குடுக்கும் வாறே . 


188. செகத்துத் தா .-- ற போலே திகைத்திடும் கதவின் ஓசை 

மிகவே பிள்ளை இரண்டு மிகுத்திடு பெண்கள் மூன்றாம் 
தக்கவே ஒருவன் நோயன் தடுக்கில்லை கலகப்ப ராயன் 
அதிவிறந் தாரென்று செப்பினார் வேதத் தோரே , 


, 


6. வாஸ்து புருஷன் 


பொது 


வாஸ்து புருஷன் அந்தந்த மாதத்தில் சூரியன் நின்ற இராசி 
யில் காலை நீட்டி அந்த இராசிக்கு எதிராக அதன் ஏழாம் இராசி 
யில் தலையை வைத்துப் படுத்திருப்பான் . எப்போதும் இடக் 
கைக் கீழும் வலக்கை மேலுமாகவே வைத்துப் படுத்திருப்பான் . 


வாஸ்து படுத்திருக்கும் இராசிகள் 


தலை வைக்கும் இராசிகள் 


கால் நீட்டும் 
இராசிகள் 


நோக்கும் திசை 


1. கன்னி , துலாம் , 

விருச்சிகம் . ( மேற்கு ) 


வடக்கு 


மீனம் , மேடம் , 
ரிஷபம் . ( கிழக்கு ) 


கிழக்கு 


2. தனுசு , மகரம் , 

கும்பம் . ( வடக்கு ) 


மிதுனம் , கடகம் , 
சிங்கம் . ( தெற்கு ) 


3. மீனம் , மேடம் , 

ரிஷபம் . (கிழக்கு ) 


கன்னி , துலாம் , தெற்கு 
விருச்சிகம் . ( மேற்கு ) 


4. மிதுனம் , கடகம் , 

சிங்கம் . ( தெற்கு ) 


தனுசு , மகரம் , 
கும்பம் . ( வடக்கு ) 


மேற்கு 


வாஸ்து புருஷன் 


85 


வாஸ்து எழுந்திருக்கும் நாட்கள் 


. 


மாதம் 


தேதி நாழிகை 


செயல்படும் நேரம் 


சித்திரை 


10 


5 


வைகாசி 


21 


8 


. 


22 


ஆடி 


11 


2 


. 


ஆவணி 


6 


21 


காலை - 8-00 மணி முதல் 9.30 முடிய 
9.12 

10-42 
6-48 

8-18 ) 
பிற்பகல் -2-24 

3-54 
காலை - 6-48 

8-18 
10-00 

11-30 
9-12 

10-42 
9-12 

10-42 


ஐப்பசி 


11 


2 


32 


33 


கார்த்திகை 


8 


10 


தை 


12 


8 


12 


13 


23 


மாசி 


20 


8 


9 . 


வாஸ்து செயல் படும் நேரங்கனாகிய மேலே குறிப்பிட்ட 34 
நாழிகை ( 1 மணி -30 மணித்துளிகள் ) களில் : 


1 , 


நோம் செயல் 

பயன் . 
முதல் * நாழி ( 18 மணித்துளிகள் ) குளித்தல் அரச பயம் ஏற்படும் . 
இரண்டாவது , ( ) பூஜை 

துன்பம் உண்டாகும் . 
மூன்றாவது 

( , ) 

உணவு 

வறுமை உண்டாகும் . 
நான்காது ( ) தாம்பூலம் புத்திரப் பேறு 

உண்டு 
ஐந்தாவது 

( ஆட்சி 

மிகுந்த நன்மை 

விளையும் .. 


வாஸ்து வானவன் விழித்திருக்கும் 32 நாழியில் இவ்வாறு 
ஐந்து வகையான தொழில்களை முடிக்கிறான் . அந்தந்த தொழி 
லுக்குரிய நேரத்தின் பயனை அறிந்தால் , முதல் மூன்று முக்கால் 
நாழி நேரங்கள் ( 24 நாழி ) எந்த செயலைத் தொடங்கினாலும் 
தீமை தருவதாகவே அமைகின்றன . எனவே சிறந்த பயனைத் 
தருவனவாகிய நான்காவது , ஐந்தாவது முக்கால் நாழி நேரங் 
களைத் தேர்ந்து அந்த நேரங்களில் நல்ல காரியங்களைத் தொடங் 
குதல் வேண்டும் . 


வாஸ்து புருஷன் எழுந்திருந்து செயல்படும் மேல் கண்ட 
எட்டு மாதங்களிலும் குறிப்பிட்ட நாட்களிலும் நேரங்களிலும் 
சிறந்தனவற்றைத் தேர்ந்து மனை கோலுதல் வேண்டும் . 


86 


மனை நூல் 


இவற்றை அறியாது செய்தால் பலவகைத் தீமைகளும் ஏற்படு 
வது உறுதி . 


வாசல் விடுதல் - பொது 


வாஸ்து புருஷன் படுத்திருக்கும் போது அந்தந்த மாதங்களில் 
அவன் முகம் நோக்கியிருக்கும் திசை அறிந்து வயிற்றுப் பாகத்தில் 
வாசல் விடுதல் வேண்டும் . 


வாசல் விடும் திசை 


மாதம் 


தலைதிசை கால் திசை 


பார்வைத் வாசல் விடும் 
திசை திசை 


1. சித்திரை 
வைகாசி 


மேற்கு 


கிழக்கு 


வடக்கு 


வடக்கு 


2. ஆடி 


ஆவணி 


வடக்கு 


தெற்கு 


கிழக்கு 


கிழக்கு 


மேற்கு 


தெற்கு தெற்கு 


3. ஐப்பசி கிழக்கு 

கார்த்திகை 
4. தை , மாசி தெற்கு 


வடக்கு 


மேற்கு 


மேற்கு 


வாசல் விடும் பகுதி 


வாஸ்து புருஷனின் , 


தலைப் பகுதியில் வாசல் விட்டால் 


தலைவன் மரண 
மடைவான் . 


2. மார்புப் பகுதியில் 


எரிந்து 


மனை 
போகும் . 


3. கைப் பகுதியில் 


குழந்தைகள் மரண 
மடைவர் . 


4. வயிற்றுப் பகுதியில் 


சிறந்த வாழ்வு 
உண்டாகும் . 


3. முதுகுப் பகுதியில் 


அரசபயம் ஏற்படும் . 


6. கால் பகுதியில் 


- 


மனைவிக்குத் 
தீங்கு ஏற்படும் , 


வாஸ்து புருஷன் 


87 


வாசல் விடும் திசைகளை ஆராய்ந்து பார்த்து , வீடுகட்டும் 
திசைகளுக்கு ஏற்ப வீடுகட்டத் தகுந்த மாதங்களை அறிதல் 
வேண்டும் . அதாவது : 


1. கிழக்கு நோக்கிய வாயிலை உடைய வீடுகட்ட விரும்பு 
வோர் ஆடி , ஆவணி மாதங்களில் வீடுகட்ட வேண்டும் . 


2. வடக்கு நோக்கிய வாயிலை உடைய வீடுகட்ட விரும்பு 
வோர் சித்திரை , வைகாசி மாதங்களில் வீடுகட்ட வேண்டும் . 


3. மேற்கு நோக்கிய வாயிலை உடைய வீடுகட்ட . விரும்பு 
வோர் தை , மாசி மாதங்களில் வீடுகட்ட வேண்டும் . 


. 


4. தெற்கு நோக்கிய வாயிலை உடைய வீடுகட்ட விரும்பு 
வோர் ஐப்பசி , கார்த்திகை ஆகிய மாதங்களில் 

வீடுகட்ட 
வேண்டும் . 


சனற் குமார வாஸ்து சொல்லிய கிரக ஆரம்பவிதி 
189. இலக்கின முன் விரயந் தன்னில் நலமிலாப் பாவி நிற்க 

முக்கியமாய்க் கர்மந் தன்னின் முனிந்தொரு பாவி கூட 
நிற்குமிவ் வேளை தன்னில் நீடிய கிரகா ரம்பந் 

துக்கமாய் வறுமை சோரம் சொல்லுயிர் இழப்பர் தாமே . 
190. இலக்கினத்துக் கியமாம் ராசி நன்வலஞ் சுகம்உண் டாகும் 

மிக்கவே யிடமே யாகின் இடரது களத்தி ரர்க்காம் 
கொக்குமா மதிஅருக்கன் கோலபாபி திருட்டிக் குள்ளாய் 
நிற்கவே கிரக ஆரம்பம் நிகழ்ந்திடும் உயிர தாமே . 


வாஸ்து புருஷன் கிடக்கை 


191. திங்களில் இராசி நிற்கும் திசைதனிற் காலை நீட்டி 

இங்கெதர் தலையை வைத்தே யிடதுகை கீழ தாகப் 
பொங்கிய வலக்கை மேலாய்ப் பூதலம் விளங்க வென்று 
மங்கையே சொல்லக் கேளாய் வாஸ்துவின் கிடக்கை தானே . 


88 


மனை நூல் 


இ - ள் : - வாஸ்து புருஷன் அந்தந்த மாதத்து ராசியில் காலை நீட்டி 
அதற்கு எதிராகிய ஏழாம் ராசியில் தலையை வைத்து இடக்கை 
கீழும் வலக்கை மேலுமாய்க் கிடப்பன் எ - று . 


மேற்கோள் 


192. எத்திசை அயனும் மாலும் இரவிதான் நிற்கும் போதும் 

அத்திசை காலை நீட்டி யதற்கு ஏழில் தலையை வைத்து 
மெத்தென இடக்கை கீழாய் வலக்கைதான் மேல தாக 
வைத்திடுங் கண்ணி னாளே வாஸ்துவுங் கிடப்பன் தானே . 


வாஸ்துவுக்கு இராசி வீடு 


193. மீனமும் ஆடும் ஏறும் மேற்றிசை தலைய தாகி 

ஊனம் அற்று இடக்கை கீழாய் உத்திரத் திசையை நோக்கி 
சேனைவா சவன் தான் வாழுந் திசைதனில் காலை நீட்டி 
மான் எனும் விழியாய்க் கேளாய் வாஸ்து தான் கிடக்கும் 

வாறே . 


இ - ள் :- மீனம் , மேடம் , ரிஷபம் இம்மூன்று இராசியில் காலை 
நீட்டி , கன்னி , துலாம் , விருச்சிகம் இந்த மூன்று , இராசியில் சிரசை 
வைத்து , இடக்கை கீழும் , வலக்கை மேலுமாக உத்தரத் திசையை 
நோக்கி இந்திரன் திசையில் காலை நீட்டி வாஸ்து புருஷன் 
கிடப்பன் 


எ 


194. தண்டொடு நண்டு சிங்கம் தலையது வடக்கே வைத்து 

எண்திசை இடக்கை கீழாய் வலக்கைதான் மேல தாக 
திண்திறல் இயமன் வாழுந் திசைதனில் காலை நீட்டி 
வண்டணி குழலி னாளே வாஸ்துவுங் கிடக்கும் வாறே . 


இள் : - மிதுனம் , கடகம் , சிங்கம் இம்மூன்று இராசியில் காலை 
நீட்டி , தனுசு , மகரம் , கும்பம் இம்மூன்று இராசியில் சிரசை 
வைத்து , இடக்கை கீழும் வலக்கை மேலுமாக யமன் மூலையில் 
காலை நீட்டி வாஸ்து புருஷன் கிடப்பான் எ - று . 


195. கன்னியும் துலாமும் தேளுங் கதிர்முடி திசையில் வைத்து 

மன்னிய வருணன் மேலே மகிழ்பெறக் காலை நீட்டி 
இன்னிசை இடக்கை கீழாய் இயமன் தன் திசையை நோக்சி 
வன்னமா மாதே கேளாய் வாஸ்து தான் கிடக்கும் வாறே . 


வாஸ்து புருஷன் 


89 


இ - ள் : - கன்னி , துலாம் , விருச்சிகம் இம்மூன்று இராசியில் காலை 
நீட்டி , மீனம் , மேஷம் , ரிஷபம் இம்மூன்று இராசியில் சிரசை 
வைத்து , இடக்கை கீழும் வலக்கை மேலுமாக மயன் திசையை 
நோக்கி வாஸ்து புருஷன் கிடப்பன் எ - று . 


196. தனு சொடும் மகரம் கும்பம் தலையது தெற்கே வைத்து 

மனுவொடு இடக்கை கீழாய் வலக்கைதான் மேல தாக 
மனமொடு முகமும் மேற்கு வடக்கினில் காலை நீட்டி 
வனமுலை மாதே கேளாய் வாஸ்துவும் கிடக்கும் வாறே . 


இ - ள் : - தனுசு , மகரம் , கும்பம் இம்மூன்று இராசியில் காலை 
நீட்டி , மிதுனம் , கடகம் , சிங்கம் இம்மூன்று இராசியில் சிரம் 
வைத்து , இடக்கை கீழும் வலக்கை மேலும் மேற்கே முகமும் 
வடக்கே காலுமாக வாஸ்து புருஷன் கிடப்பன் எ - று . 


வாஸ்துவினிருப்பு 


197. திங்கள் ஓர் இராசி தன்னில் திகழவே சிரசை வைத்து 

பொங்கிய இராசிக்கு ஏழாய்ப் புகன்றிடும் இராசி தன்னில் 
தங்கிய காலை நீட்டிச் சகப்பிர திட்டை யாக 
மங்கையே சொல்லக் கேளாய் வாஸ்து தான் 

கிடக்கும் 
வாறே . 


இ . : - மாதம் ஒரு இராசியில் சிரம் வைத்து , அதற்கு ஏழாம் 
இராசியில் காலை நீட்டி ஜெகப் பிரதிட்டையாக வாஸ்து புருஷன் 
கிடப்பன் எ - று . 


198. துங்க பானு தான்நின்ற துய்ய இராசி நிலையறிந்து 

அங்கே பாதந் தனை நீட்டி அதனுக்கு ஏழில் தலைவைத்து 
பங்கை இடக்கை கீழாகப் பகரும் வலக்கை மேலாக 

மங்கே பூத லந்தனிலே வாஸ்து புருஷன் கிடப்பதுவே . 
இ - ள் : - ஆதித்தன் நின்ற இராசியில் காலை வைத்து , அதற்கு 
ஏழாம் இராசியில் சிரம் வைத்து , இடக்கை கீழும் வலக்கை மேலு 
மாக வாஸ்து புருஷன் கிடப்பன் எ - று . 


199. கிடப்பதும் இடக்கை கீழாய்க் கிடந்தவன் எழுந்திருந்து 

நடப்பது வலமே யாகில் நல்லதோர் இராசி தோறும் 
படுக்கையில் வயிறு பார்த்து பரிவுடன் வாசல் தன்னை 
விடுப்பதும் இல்லை யாகில் வேதனை மூளு மன்னே . 


90 


மனை நூல் 


இ - ள் : இடக்கை கீழும் வலக்கை மேலுமாய்க் கிடந்தவன் எழுந் 
திருந்து வருவது வலமாகில் , படுக்கை , வயிறு அறிந்து வாசல் 
கோலாவிட்டால் வேதனையினாலே வாடுவார்கள் எ - று . 


200. மேய வாஸ்து விரும்பு நிலையன்றி 

தூய மாமனை கோலத் துவக்கிடில் 
நேய மான மனைவியும் மக்களும் 
ஆய்ந்த சிற்பன் அனைவரும் மாள்வரே . 


இ - ள் : - வாஸ்துவின் நிதானம் அறிந்து மனைகோலான் ஆகில் 
யசமானும் மனைவியும் , முகூர்த்தம் வைத்த சிற்பனும் இறப்பர் 


எ 


201. சாவது நிச்சயம் தன்மனை கோல்பவன் 

பூவா வாஸ்து புருஷன் முன் சென்றிடில் 
தாவ ரும்பகை சடுதியில் நேர்ந்திடும் 
பாவ நோய்களும் பற்றும் உடம்பிலே . 


இ - ள் : - வாஸ்து நிதானம் அறிந்து மனைகோலானாகில் சத்துரு 
பகையும் ரோகமும் உண்டாம் எ - று . 


வாஸ்து எழுந்திருக்கும் நாள் 


202. சித்திரை வைகாசி ஆடி சிறந்த ஆவணியினூடு 

வைத்த ஐப்பசியும் மிக்க மன்னுகார்த் திகையுந் தானும் 
மற்றதை மாதத் தோடு மாசிதான் எட்டும் ஆகும் 
புத்தியால் மனைகள் கோல புகழுடன் நன்மை யாமே . 





இ - ள் : - சித்திரை , வைகாசி , ஆடி , ஆவணி, ஐப்பசி , கார்த்திகை, 
தை , மாசி இவ்வெட்டுமாதமும் வாஸ்து எழுந்திருப்பன் . இம் 
மாதங்களில் மனைகோலினால் சகல சம்பத்துமுண்டாகும் எ- று . 


சமயம் ஐந்திற்கும் வாஸ்து அதிகார இலட்சணம் 
203. செய்யவாஸ் துவின் தன் நாட்டம் திறமுடன் விழித்து 

நோக்கில் 
துய்யதோர் கடிகை மூன்று துரிதமுக்காலுக் குள்ளே 
உய்யவே முதலாம் வேளை உவந்ததோர் கடிகை முக்கால் 
நையவே தந்த சுத்தி ராசனார் பயம் உண் டாமே . 


வாஸ்து புருஷன் 


91 


இ - ள் : 


வாஸ்துவின் அதிகார இலட்சணமாவது : 
நாழிகை மூன்றே முக்காலுக்குச் சமவம் ஐந்து . முதற்சமயம் 
கடிகை முக்காலுக்குள் தந்த சுத்தி செய்வான் . அதில் முகூர்த்தஞ் 
செய்தால் அரசரால் பயமுண்டாம் எ - று . 
204. ஏற்றிய இரண்டாம் வேளை யெழில் உயர் கடிகை முக்கால் 
போற்றிய ஸ்தானம் செய்வன் பொருந்திய பீடை 

உண்டாம் 
சாற்றிய மூன்றாம் வேளை தக்கதோர் கடிகை முக்கால் 
மாற்றிய பூசை செய்வன் வறுமையால் வாடும் என்னே . 


இ - ள் : - வாஸ்துவின் இரண்டாம் சமயமான கடிகை முக்காலுக் 
குள் ஸ்நானஞ் செய்வன் . அதில் முகூர்த்தம் செய்தால் பீடை 
யுண்டாகும் . 


மூன்றாம் சமயமான கடிகை முக்காலுக்குள்ளே பூசை 
செய்வன் . அதில் முகூர்த்தஞ் செய்தால் வறுமையால் வாடு 
வார்கள் எ று . 


205. பெருகிய நாலாம் வேளை பேருயர் கடிகை முக்கால் 

அருமையாய் அசனம் செய்வன் அழகிய புத்திரர் உண்டாம் 
திறமையாம் ஐந்தாம் வேளை சேர்ந்ததோர் கடிகை 

முக்கால் 
மருவுதாம் பூலம் கொள்வன் மகிழ்ந்து.உத் தமம் என்று ஓதே . 
இ - ள் : - நாலாம் சமயமான கடிகை முக்காலுக்குள் போசனம் 
செய்வன் அதில் முகூர்த்தம் செய்தால் புத்திர சந்தானம் 
உண்டாகும் . 


ஐந்தாம் சமயமான கடிகை முக்காலுக்குள் தாம்பூலம் 
கொள்வன் . அதில் முகூர்த்தம் செய்தால் மகாஉத்தமம் எ - று . 


வாஸ்து எழுந்திருக்கும் நாளறிய , மனைகோல , குடிபுக 


வேறு 


206. ஏற்றுஞ் சித்திரை யோர்பத்தில் இருபத் தொன்றில் 

வைகாசி 
பார்த்த ஐப்பசி யோடு ஆடி பதினொன்று ஆவணி ஓர் ஆறில் 
கார்த்திகை எட்டு தைஈ ராறில் காணும்மாசி யிருபதனில் 
வாஸ்து வுந்தான் எழுந்திருப்பன் மனை தான் 

வாசல் 
கோலலாமே . 


92 


மனை நூல் 


இ - ள் : - சித்திரை மீ 10 , வைகாசி மீ -21 , ஆடி , ஐப்பசி மீ 11 , 

ஆவணி t 6 , கார்த்திகை மீ 8 , தைமீ 12 மாசி மீ 20 இந்த 
தேதிகளில் வாஸ்து புருஷன் எழுந்திருப்பன் . இந்நாளில் 
மனைகோலில் அவரவர்க்குப் பொருந்திய திக்கில் வாசல் 
விடலாம் ; குடி புகலாம் . 


மேற்கோள் -உள்ளமுடையான் 


207. கிடந்தான் மேடம் ஒருபத்தும் கிளரும் விடையு மூவேழும் 
அடங்கோல் கடகம் பதினொன்றில் அரியோர் ஆறில் தேள் 

எட்டில் 
குடந்தான் இருபத்து ஆமதனில் கூறு மகரம் பனி ரண்டில் 
இடந்தான் எடுக்க லாம் என்றார் எல்லா 

திசையும் 
நல்லோரே . 


வாஸ்து புருஷன் திசையறிந்து வாசல் விடும் விதி 


வாஸ்து புருஷனுக்குப் பங்குனி , சித்திரை , வைகாசி இந்த 
மூன்று மாதமும் மேற்கே தலையானபடியால் வடக்கே வாசல் 


விடவும் . 


ஆனி , ஆடி , ஆவணி இந்த மூன்று மாதமும் வடக்கே தலை 
யானபடியால் சிழக்கே வாசல் விடவும் . 


மார்கழி , தை , மாசி இந்த மூன்று மாதமும் தெற்கே தலை 
யானபடியால் மேற்கே வாசல் விடவும் . 


வாஸ்து வீட்டின் பலன் - மேற்கோள் 


208. துய்யதோர் வயிற்றில் வாசல் சுகமொடு செல்வம் உண்டாம் 

கையது வாசல் ஆகிற் கைக்குழந் தைகளும் பாழாம் 
மெய்யதா மார்பே யாகில் மேல்மனை எரிந்து போகும் 
பையவே தலையது ஆகில்பதிக்குளோன் இறப்பன் என்னே . 


வாஸ்து புருஷன் 


93 


வாசல் 


209. காலதே வாச லாகிற் கனங்குழல் சாவு சொல்லும் 

சாலவே தலைய தாகில் தானவன் சாவு சொல்லும் 
கோலிய முதுகே யாகிற் கோலினால் அச்ச முண்டாம் 

வாலிய வயிற்றில் விட்டால் வான்பொருள் சேரும் அன்றே . 
இ - ள் : - வாஸ்து புருஷன் கிடக்கையில் காலில் வாசல் விட்டால் 
மனையாளுக்குப் பொல்லாங்கு . தலையில் வாசல் விட்டால் 
கணவனுக்கு ஆகாது . முதுகில் வாசல் விட்டால் இராஜபயம் 
உண்டாம் . வயிற்றில் வாசல் விட்டால் வாழ்வு உண்டாம் எ - று . 


வாஸ்து புருஷன் எழுந்திருக்கும் ஜாமம் , தேதி , நாழிகை 

போசனம் 


210. குண்டைமான் கு டங்கள் எட்டில் கொடியதேள் பத்த தாகும் 

நண்டுகோல் இரண்ட தாகும் நன்பேடம் ஐந்த தாகும் 
திண் திறல் சிங்கந் தானே சிறந்தமூ வேழ தாகும் 
வண்திறல் மறையோர் சொன்னார் வாஸ்துவும் உதிக்கும் 

வாறே . 


இ - ள் : 


10 


சித்திரை மாதம் 
வைகாசி 
ஆடி , ஐப்பசி , 


21 


- 


32 


11 


6 


ஆவணி 


நாழிகை ஐந்து 

எட்டு 
இரண்டு 
இருபத்து ஒன்று 
பத்து 
எட்டு 
எட்டு 


8 


- 


கார்த்திகை 


23 


தை 


12 


32 


மாசி 


20 


பூசை 


இந்த நாழிகைக்கு மேல் வாஸ்து புருஷன் எழுந்திருந்து 3 * 
நாழிகை இருப்பான் . அதில் 
முதல் நாழிகை 

ஸ்நானம் 
இரண்டாவது , நாழிகை 
மூன்றாவது - நாழிகை போசனம் 
நான்காவது , நாழிகை தாம்பூலம் 

ஐந்தாவது நாழிகை இராச்சிய பாரம் 
இந்தப்படி சென்றபின் படுத்துக் கொள்ளுவான் எ - று . 


54 


மனை நூல் 


மேற்கோள் 


211. வாஸ்துவின் கிடக்கை மாதம் வாழ்மனை கோலிற் பாழாம் 

மாற்று நீர் படுக்கை தன்னில் மதியிலார் மனையெ டுக்கில் 
நேத்தியாந் தலைவன் செத்து நிலைகேடாய்க் குலைந்து 

போவார் 
தூற்றியாங் கெழுந்த போதே துதித்து நீ மனைகோல் 

மன்னா . 


212. கூர்த்த நாள் முகூர்த்தம் தன்னைக் குறைவறப் பார்த்துக் 

கொண்டு 
வாஸ்துவின் இடைய றிந்து மனை தனைக் கோலா னாகில் 
சீர்த்ததன் பொருளுங் கேடாய் செய்தவை யனைத்தும் 

பாழாய் 
மூர்த்தமாய் நாசஞ் செய்து முனியையுந் தொடரும் 

அன்றே . 


இ - ள் : - நாள் முகூர்த்தமும் , வாஸ்துவின் கிடக்கையும் அறிந்து 
மனைகோலானாகில் பொருளுஞ் சேதமாய் , செய்தவையும் 
பாழாய் , மனைகோலின சிற்பனையும் நோய் தொடரும் எ - று . 


வாஸ்து எழுந்திருக்கிற நாள் 


சித்திரை , வைகாசி இந்த இரண்டு மாதமும் மேற்கே தலை 
யும் , கிழக்கே காலும் வடக்கு முகமாக இடக்கை கீழாய்க் 
கிடப்பன் . கிழக்கு மேற்காக அகம் கட்டி , வடக்கு வாசல் விடவும் . 


ஆடி , ஆவணி இரண்டு மாதமும் வடக்கே தலையும் தெற்கே 
காலுமாக இடக்கை கீழாய்க் கிடப்பன் . தெற்கு வடக்காக அகம் 
கட்டி , கிழக்கே வாசல் விடவும் . 


ஐப்பசி , கார்த்திகை இரண்டு மாதமும் கிழக்கே தலையும் , 
மேற்கே காலுமாய்த் தெற்கே முகமாய்க் கிடப்பன் . கிழக்கு மேற் 
காக அகம் கட்டி , தெற்கு வாசல் விடவும் . 


தை , மாசி இந்த இரண்டு மாதமும் தெற்கே தலையும் , 
வடக்கே காலுமாக மேற்கு முகமாய்க் கிடப்பன் . தெற்கு வடக் 
காக அகம் கட்டி , மேற்கு வாசல் விடவும் . 


வாஸ்து புருஷன் 


93 


வாஸ்து எழுந்திருக்கிற நாளில் அந்த அந்த மாதங்களில் 
எழுந்திருக்கிற நாழிகை பார்த்து வீடு எடுத்து வாசல் விட சுக 
வாழ்வாய் வாழ்ந்திருப்பார்கள் . 


இப்படி இந்த எட்டு மாதமும் வாஸ்துவானவன் படுத்திருந்து 
எழுந்திருக்கிற வேளை நாள் பாராமல் வீடு கட்டினாலும் தரச் 
செய்தாலும் மத்திபமாய் வாழ்க்கையில் பீடையுண்டாம் . 


* 


* 


7 . 


மனை கோல நல்லநாள் தேர்ந் 

தெடுத்தல் 


மனைக்கு உரியவனுக்குரிய பிறப்பு இலக்கினத்தை அடிப் 
படையாகக் கொண்டு சிறந்த நாளினைத் தேர்ந்தெடுத்தல் 
வேண்டும் . மனை கோலுதற்கு அவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டிய 
நல்ல நாட்களும் அவற்றின் பலன்களும் : 


1. பிறந்த இலக்கினத்திற்கு 

நான்காம் இடம் அல்லது பத்தாமிடத்தில் சந்திரன் , 
பதினோராமிடத்தில் - வியாழன் , செவ்வாய் , சனி 


ஆகியோர் இருக்கும் நாளும் நேரமும் தேர்ந்து மனை கோலினால் 
அவ் வீடு நூறு ஆண்டு காலம் உயர்ந்து விளங்கும் . 


2. பிறந்த இலக்கினத்தில் வியாழன் , வெள்ளி ( ஈக்கிரன் ) 

ஐந்தாமிடம் அல்லது மூன்றாமிடத்தில் சூரியன் , 
ஆறாமிடத்தில் , செவ்வாய் ஆகியோர் இருக்கும் 
நன்னாளில் மனை கோலினாலும் நூறு ஆண்டு விளங்கும் . 


3. பிறந்த இலக்கினத்தில் சந்திரன் 

நாலாமிடத்தில் புதன் , அத்தமனத்தில் வியாழன் 
இவர்கள் கூடிய நன்னாளில் மனை கோலினால் அறு நூறு ஆண்டு 
நன்மை தரும் . 


4. பிறந்த இலக்கினத்தில் அல்லது . 

பத்தாமிடத்தில் வெள்ளி, மூன்றா மிடத்தில் புதன் , 
அத்தமனத்தில் வியாழன் 


நல்ல நாள் தேர்ந்தெடுத்தல் 


97 


இவர்கள் கூடிய நன்னாளில் மனை கோலினால் அறு நூறு ஆண்டு 
நன்மை தரும் . 


5. பிறந்த இலக்கினத்தில் வியாழன் , 

வெள்ளியின் வீட்டில் புதன் 
இவர்கள் கூடிய நன்னாளில் மனைகோலினால் எண்ணூறு ஆண்டு 
நன்மை தரும் . 


6. பிறந்த இலக்கினத்தில் 

பத்தாமிடத்தில் சந்திரன் , அத்தமனத்தில் சூரியன் 


இவர்கள் கூடிய நன்னாளில் மனைகோலினால் ஆயிரம் ஆண்டு 
நன்மை தரும் . 


7. பிறந்த இலக்கினத்திற்கு 

ஏழாமிடத்தில் வியாழன் , பத்தாமிடத்தில் சந்திரன் , 

உதயத்தில் வெள்ளி இருக்க 
ஆயிரம் ஆண்டு நலம் விளங்கும் . 


8. பிறந்த இலக்கினத்தில் 

வெள்ளி , வியாழன் இருக்க மனை கோலினால் 
தீயினால் உண்டாகும் பயம் இல்லை . 


9. கடகம் , மகரம் , மீனம் ஆகிய இலக்கினங்களில் சந்திரன் 

இருக்க வைக்கோல் போட வெற்றி உண்டாம் . 


10. பூராடம் , திருவோணம் , உரோகினி, உத்திரம் உத்திராடம் , 

உத்திரட்டாதி , ஆயிலியம் , மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங் 
களில் வியாழன் இருக்க வியாழக் கிழமையில் மனை கோவி 
னால் மகிழ்ச்சி உண்டாகும் . 


11. சல இராசி எனப்படும் ......... இராசியில் வெள்ளி இருக்க 

வெள்ளிக் கிழமையாகவும் வர அன்று மனை கோலினால் 
மிகுந்த செல்வம் உண்டு . 


12. சல இராசியில் ...... திங்கள் நிற்கத் திங்கட் கிழமையாகவும் 

வர மகன கோலினால் மத்திம பலன் உண்டு . 
மனை -7 


9g 


மனை நூல் 


கடைக்கால் எடுத்தல் , 
சங்கு வைத்தல் 


சங்கு வைக்கும் இடம் 

முதலில் வாஸ்து புருஷனின் படுக்கை அறிதல் வேண்டும் . 
ஈசானிய மூலையில் தலையும் நிருதி மூலையில் காலுமாகக் 
கிடக்கும் போது , தலை முதல் கால் முடிய 9 பங்காக்கி , தலை 
முதல் 4 பங்கு தள்ளி , 5 ஆம் பங்கினை மூன்று பாகமாகப் பிரித்து , 
அவற்றின் மூன்றாம் பாகத்தில் கடைக்கால் போடத் தொடங்க 
லாம் ; அல்லது சங்கு வைக்கலாம் . 


சங்கின் அளவு 


உயரம் ஒரு முழம் ; அடியில் கனம் 6 அங்குலம் ; தலைக்கனம் 
ஒரு அங்குலம் . 


சங்கு மரம் 

யானைக் கொம்பு , சந்தன மரம் , வன்னி , ஆல் , அரசு , அத்தி , 
கிச்சிலி , கருங்காலி, பரம்பை , வேங்கை , தேக்கு ஆகியவை சங்கு 
செய்யச் சிறந்த மரங்கள் . இவற்றுள் வேங்கை , தேக்கு ஆகிய 
மரங்கள் அனைவருக்கும் உரியனவாகும் . 


சங்கு வைக்கும் முறை 

இரண்டு முழம் நீளம் , அகலம் உள்ள இடத்தைச் சமன் 
செய்து , நல்ல நேரம் பார்த்துச் சங்கினை நீரினால் தூய்மை 
செய்து மஞ்சள் , குங்குமம் சந்தனம் இட்டு , மலர் தூவிப் பூசை 
செய்து சமன் செய்யப்பட்ட நிலத்தில் நிறுத்துதல் வேண்டும் , 


சங்கு வைக்கும் காலம் 

சங்கு வைக்க ஆவணி , ஐப்பசி , கார்த்திகை ஆகிய மாதங்கள் 
சிறந்தவை . இம்மாதங்களில் வளர் பிறை காலத்தில் , ஆகாயத்தில் 
மாசு மருவற்று சூரியன் விளங்கும் காலமாக இருத்தல் வேண்டும் . 
பிரதமை , சஷ்டி , ஏகாதசி ஆகிய மூன்றும் நத்தை திதி ; சதுர்த்தி , 
நவமி , சதுர்த்தசி ஆகிய மூன்றும் ரிக்கத்திதி ; அமாவாசை முதல் 
மேற்கண்ட நாட்களில் சங்கு வைக்கக் கூடாது . புதன் , வியாழன் , 
வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் சிறந்தவை . சனி , ஞாயிறு 
செவ்வாய் ஆகிய நாட்களில் சங்கு வைக்கக் கூடாது , சதயம் , 
திருவோணம் , உத்திரம் , அஸ்தம் , ரேவதி , சுவாதி , உரோகினி , 


நல்ல நாள் தேர்ந்தெடுத்தல் 


99 


மிருகசீரிடம் , சித்திரை பூரம் , உத்திரம் , புனர்பூசம் , அனுஷம் , 
அவிட்டம் ஆகிய பதினைந்தும் சங்கு வைக்க மிகவும் சிறந்த 
நட்சத்திரங்களாகும் . 


சங்கு வைக்கவென்று சொன்ன சிறந்த நாட்களும் காலமும் 
கடைக்கால் எடுக்கவும் சிறந்தவையாகும் . 


கருப்பப் பேழை 

நண்டு தோண்டிய மண் , யானைக் கோட்டால் கீறிய மண் , 
புற்றுமண் , குளத்து மண் , எருதுக் கோட்டால் கீறிய மண் 
இவற்றைச் சேர்த்து , 


ஐந்து அறை , ஏழு அறை , ஒன்பது அறை , பதினைந்து அறை 
ஆகியவற்றுள் ஒரு அளவுடைய அறைகளை உடைய 
பெட்டியைச் செய்து கொள்ளுதல் வேண்டும் . அப்பெட்டியின் 
நடு அறையில் பொன்னும் மணியும் இட்டு , மற்ற அறைகளில் 
பல தானியங்களை நிரப்புதல் வேண்டும் பிறகு வீடு கட்டும் 
மனைப் பகுதியின் வடக்கு , தெற்கு ஆகிய திசைகளைத் திசை 
காட்டும் கருவியால் கண்டு மையத்தை அறிய வேண்டும் . பின் நீவ 
அகலங்களை முறையே ஒன்பது , கூறு செய்து 


மேற்கே நான்கு கூறும் , கிழக்கே மூன்று கூறும் விட்டு , இடைப் 
பட்ட இரண்டு கூறுகளையும் , தெற்கே நான்கு கூறும் வடக்கே 
மூன்று கூறும் விட்டு , இடைப்பட்ட இரண்டு கூறுகளையும் 
எடுத்துக் கொண்டு அதுவே நடு இடமாகக் கொண்டு அவ் 
விடத்தில் , 

நிரப்பப்பட்ட கருப்பப் பேழையைப் பூமியில் 
அமைத்தல் வேண்டும் . 


100 


மனை நூல் 


சிற்ப ஆசாரி 

சிற்பியானவன் சிவந்த உடல் , தூயமனம் , தெளிந்த அறிவு , 
பொறுமை குணம் ஆகியவற்றைப் பெற்றனவாக இருத்தல் 
வேண்டும் . 


உடலைத் தூய்மை செய்து , தூயப்பட்டு உடுத்தி , வேதம் ஓதி , 
தெய்வ பூசை செய்து , சிற்ப நூலை நாள்தோறும் ஓதும் பழக்கம் 
உடையனவாய் இருத்தல் வேண்டும் . 

இப்படிப்பட்ட சிற்பியானவன் சாத்திர முறைப்படி இக் 
கருப்பப் பேழையினை அமைப்பானேயானால் மனைக்கு வந்த 
மனைக்குற்றம் , பணிக்குற்றம் , நிலக்குற்றம் போன்ற தோஷங்கள் 
யாவும் விலகி நன்மை ஏற்படும் . 


மனைகோலுகையில் இலக்கின முகூர்த்தம் 
213. தக்கசெனம் நாலுபத்தில் சசிதான் நிற்கத் 

தருபதினொன் றில் குருவுங் குசனும் மந்தன் 
மிக்க இவர் தான் இருந்து முகூர்த்தம் செய்தால் 

மேவியதோர் மனை தனக்கு வயது நூறாம் 
தக்கதொரு இலக்கினத்தில் குருவும் சுக்கிரன் 

தரும் ஐந்தில் மூன்றில்வெய்யோன் தகைமை ஆறில் 
திக்கு உயரும் குசன் இருந்தால் அகத்துக் கேதான் 

திறவயது நூறெனவே செப்பி னாரே . 
இ - ள் : - ஜென்ம இலக்கினத்திற்கு நாலுபத்தில் சந்திரன் நிற்க 
பதினொன்றில் இராசா , செவ்வாய் ,, 

சனி , இவர்களிருக்க 
மனைக்கு முகூர்த்தம் செய்தால் வயது நூறு 
விளங்கும் . இலக்கினத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்க ஐந்து , 
மூன்றில் சூரியன் இருக்க ஆறில் செவ்வாய் இருக்க முகூர்த்தம் 
செய்யில் அந்த 

நூறு வருக்ஷம் விருத்தியாய் 
விளங்கும் எ- று . 
214. மேவியசீர் இலக்கினத்தில் சோமன் நாலில் 

விரும்புபுதன் குரு அத்த மான காலம் 
தாவியபட் டணம் நகரம் முகூர்த்தம் செய்தால் 

தகைமைவயது இருமூன்று நூறது ஆகும் 
மேவியதோர் உதயத்தில் பத்தில் வெள்ளி 


வருஷமாகி 


மனை 


நல்ல நாள் தேர்ந்தெடுத்தல் 


101 


ஒருமூன்றில் புதன் குருவும் அத்த மானம் 
மாவுயர்பட் டணம் நகரம் முகூர்த்தம் செய்யில் 

வரும் நூறு இருமூன்றாய் வகுத்தவாறே . 
இ - ள் : - இலக்கினத்திற் சந்திரன் நிற்க , நாலில் புதன் இருக்க , குரு 
அத்தம் ஆக முகூர்த்தம் செய்யில் அந்த மனைக்கு அறுநூறு 
வயதாகும் . 

இலக்கினத்தில் பத்தில் சுக்கிரன் இருக்க , மூன்றில் புதன் 
இருக்க , குரு அஸ்தமனமாக முகூர்த்தம் செய்யில் அந்த மனை 
அறு நூறு வயது விளங்கும் எ - று . 


215. பொங்குகுரு க்ஷேத்திரத்தில் வெள்ளி வீட்டிற் 

புதன் இருக்க நகரமுகூர்த்தம் புரிவீர் ஆகில் 
தங்குவயது இருநான்கு நூறது ஆகும் 

தகும் இரவி உதயம் அத்த மான காலம் 
சங்கைதரு பத்திலே சோமன் நிற்க 

தகைமைநகர் ஆலயமே முகூர்த்தம் செய்தால் 
இங்கிதமாய் வயதும் ஒரு சகஸ்த்திரம் என்று 

இம்மொழிக்கு மயனுரையும் இயம்பி னாரே . 
இ - ள் : - குரு , க்ஷேத்திரத்தில் இருக்க , வெள்ளி வீட்டில் புதன் 
இருக்க முகூர்த்தம் செய்யில் எண்ணூறு வயது இருக்கும் . சூரியன் 
அஸ்தமான காலம் பத்தில் சந்திரன் நிற்க ஆலய முகூர்த்தம் 
செய்யில் ஆயிரம் வருஷம் விளங்கும் எ - று . 
216. தேசுஉயர்ந்த சுக்கிரனும் உதயம் ஆகத் 

திருந்தியதோர் ஏழதிலே குருஇ ருக்க 
மாசுஅகன்ற பத்திலே சோமன் நிற்க 

வளர்முகூர்த்தம் ஆலயமே மகிழ்ந்து செய்யில் 
பேசுவது வயதும் ஒரு சகஸ் திரம் என்றே 

பேசலாம் ஓரைதனில் வெள்ளி நிற்க 
வாரகுரு க்ஷேத்திரமாம் நகருக் கேதான் 

மருவுமன்ற சேதம் இலை மகிழு வாரே . 


4 


இ - ள் : - சுக்கிரன் உதயமாக , ஏழில் இராசன் இருக்க , பத்தில் 
சந்திரன் இருக்க முகூர்த்தம் செய்யில் ஆயிரம் வருஷம் விளங்கும் . 

இலக்கினத்திற் சுக்கிரன் இருக்க , குரு க்ஷேத்திரத்தில் இருக்க 
முகூர்த்தம் செய்யில் அக்கினி பயம் இல்லை எ - று . 


102 


மனை நூல் 


217. வரும்கடக மகரம் அது மீனம் தன்னில் 

வளமைமிகு சந்திரனும் மருவி நின்றால் 
திருஉயர்ந்த கிரகம் அதில் வைக்கோல் போடச் 

செயமதுவாம் பூராடம் திருவோணம் தான் 
தருஉயர்ந்த உரோகணி உத்திரங்கள் மூன்றும் 

தங்கிய ஆ யிலியம் அது சாற்றக் கேளு 
வருமிருக சீரிடத்தில் குரு இ ருக்க 

வரும்குருவா ரங்கள் செய மகிழ்ச்சி யாமே . 


இ- ள் : - கடகம் , மகரம் , மீனம் இவைகளிற் சந்திரன் இருக்க 
வைக்கோல் போட்டால் செயமாகும் . 


பூராடம் , திருவோணம் , உரோகணி , உத்திரம் , உத்திராடம் 
உத்திரட்டாதி , ஆயிலியம் , மிருகசீரிடம் இவைகளில் இராஜன் 
இருக்க குருவாரத்தில் செய்ய மகிழ்ச்சி உண்டாம் 

எ - று . 


218. திருந்துசல இராசியதில் வெள்ளி நிற்க 

சிறந்தசுக்கிர வாரமுமாய் இருந்தால் ஆக்கம் 
பொருந்துசல இராசிதனில் சோமன் நிற்க 

புகலுதிங்கள் வாரம் அதாய் இருக்கும் ஆகில் 
வருந்துமக மனையாளும் கற்பம் ஆகில் 

வளர்முகூர்த்தம் குடிபுகவும் மத்தி பம்தான் 
வருந்தியதோர் கிரகபயன் இதுவாம் என்று 

மயன்உரை இவ் வாறு அதனை மகிழ்ந்து பாரே . 


இ - ள் : - சலராசியில் சுக்கிரன் இருக்க சக்கிரவாரமாய் இருந்தால் 
செல்வம் உண்டு . சலராசியில் சந்திரன் இருக்கத் திங்கள் வாரம் 
ஆகில் மனையாள் கர்ப்பமாயினும் முகூர்த்தம் செய்யினும் குடி 
புகினும் மத்திபம் என்று மயன் என்பவர் சொல்லிய வாக்கியம் 
T- று . 


கியம் 


சுக்கிர பலன் 


219. இருங்குரு வெள்ளி வாரம் இலக்கினம் நாலேழ் தன்னில் 

வருங்கதிர் ஆறில் தக்க வந்தனன் மூன்றில் நிற்க 
பெரும்புறங் கோயில் வீடு பீடமே செய்வீர் ஆகில் 
திருந்தவே வயது நூறு தீர்க்கமாய் விளங்கும் மாதே . 


103 


நல்ல நாள் தேர்ந்தெடுத்தல் 


-ள் : - வெள்ளி வாரமும் இலக்கினம் நாலும் ஏழும் ஆக சூரியன் 
ஆறிலும் இராஜன் மூன்றிலும் நிற்கக் கோபுரம் , சாலை , வீடு , 
மாளிகை இவைகள் கட்டில் நூறுவயது பெற்று விளங்கும் எ - று . 


மனைகோலும் போது கடைக்கால் சங்கு ஸ்தபானம் 


சரவாஸ்து புருஷன் - ஒன்பதாகப் பகுந்து சிரசிலிருந்து நான்கு 
பங்கு தள்ளி ஐந்தாம் பங்கை மூன்று கூறாக்கிச் சிரசுப்பக்கம் 
இரண்டு கூறுதள்ளி மூன்றாம் பங்கில் கடைக்காலாவது சங்கு 
ஸ்தாபனமாவது செய்யவும் உத்தமம் . மேற்படி சரவாஸ்து எப் 
போதும் அசையாமல் படுத்திருப்பன் . 


கடைக்கால் சங்கு ஸ்தாபனமாவது 

வாஸ்து ஒரு மனையில் ஈசானிய மூலையில் சிரசும் , நிருதி 
மூலையில் காலுமாகி இடக்கையைக் கீழேவைத்துப் படுத்திருப் 
பன் . சிரசிலிருந்து நான்கு பங்கு தள்ளி ஐந்தாம் பங்கை மூன்று 
பங்கு செய்து இரண்டு தள்ளி மற்ற பங்கில் கடைக்கால் போட 
வும் , சங்கு ஸ்தாபனம் பண்ணவும் சுபம் . 


சிற்ப ஆசாரியின் இலக்கணம் 
20. பன்னிய பொற்பூணூலும் பௌத்திரங் கையில் இட்டு 

சென்னியில் சிகைய தாகிச் செய்யதோர் நிறத்த னாகி 
மன்னிய குலமு மிக்க மனமிகத் துய்ய னாகி 
வன்னிய சாதி கூடாது அறிந்தவன் சிற்பி தானே . 


இ - ள் :- பொற்பூணூல் அணிந்து விரல்களில் மோதிரமும் பின் 
குடுமியுமுடையவனாய்ச் சிவந்த மேனியனாகி வமிசமும் நயகுண 
மும் தூயமனமும் உடையதானவவாய் அன்னிய சாதியரைச் சேர 
மல் அறிவுள்ளவன் சிற்ப ஆசாரியாம் 


எ - று . 


இதுவும் அது 


221. சுத்தமாய் வேத மோதித் துய்யதோர் ஆடை பூண்டு 

சித்தமும் வாக்கும் ஒன்றாய்ச் சேர்த்துக் கோபங் கடிந்து 
நித்தமும் அனுஷ்டானங்கள் நிறைவுடன் பூசை பண்ணி 
வித்தக நூலைக் காலை விளம்பு தல் இயற்கை யாமே . 


104 


மனை நூல் 


இ - ள் : - சிற்பாசாரி சுத்தமாயிருந்து , வேதயோதி , பரிசுத்தவஸ்திரம் 
அல்லது நார் மடியுடுத்தி , தெளிவுஞ் சிறப்பு முடை , வனாய் , மனமும் 
வாக்கும் ஒருமைப்பட்டு கோபத்தை நீக்கி . நித்தியானுஷ்டானமும் 
தெய்வ பூஜையுந்தப்பாமல் முடித்து , சிற்ப நூலைக் காலையில் ஓத 
வேண்டும் . 


சங்கு ஸ்தாபனம் 
222. சங்குவின் நீளம் முன்னம் சாற்றிய விரலி னாலே 
தங்கிய முந்நான் காகக் கொண்டது 

பருமனாகும் 
அங்கு அதன் நாலில் மூன்றும் அத்தலைச் சுற்ற தாகும் 
வந்த தோர் ஏக மாகக் கொண்டது ஓர் உச்சி தானே . 


இ - ள் ! - சங்கு நீளம் பன்னிரண்டு விரல் பருமனாம் . இது ஒன்று 
முக்கால் தலையிற் சுற்றும் , இதில் மேலுச்சியில் நீளம் ஒரு விரல் 


கொள்வது எ - று . 


223 . 


வானுடைய தேவர்முதல் மானிடர்க்கும் ஆகுந் 
தானுடைய சங்குமரந் தக்கதகை சொல்லில் 
ஆன அரசு ஆலமரம் அத்தியுடன் சிக்கில் 
கானகருங் காலிபரம் பைகடைந்து கொள்வே . 


இ - ள் : - தேவருக்கும் , மானிடருக்கும் சங்கு மரமாவது அரசு ஆல் 
அத்தி , சிச்சிலி , கருங்காலி , பரம்பை , இவையாம் எ - று . 


224. பண்ணிய சங்கு வைக்கப் பார்தனை மட்ட மாக்கி 

எண்ணிய ஒரு கோல் கொண்டால் அகலமும் அதுவே யாகும் 
தண்ணிய மட்ட நீளம் ஒக்கவே கொண்ட பின்பு 
திண்ணிய பொருளி னாலே தீங்கிலாச் சங்கு வையே . 


இ - ள் : - சங்கு வைக்கும் போது நிலத்தை மட்டம் செய்து ஒரு 
கோல் முறை அகலம் , நீளம் , மட்டம் ஒக்கக் கொண்டு பொருள் 
வைத்துச் சங்கு வைக்கவும் எ - று . 


225. ஆவணியும் ஐப்பசியும் ஆனயெறி மாதம் 

பூவணியில் வாழ்ந்திடு புராதனர் தமக்காம் 
தேவணியில் நாள் தவிர மற்றவை தேவர்க்காம் 
தேவணிய தாய்மனையில் சங்கு நடலாமே , 


105 


நல்லநாள் தேர்ந்தெடுத்தல் 


இ - ள் : - ஆவணி , ஐப்பசி , கார்த்திகை இந்த மூன்று மாதங்களில் 
சங்கு நடல் மனிதருக்காம் . மற்றெல்லா மாதங்களும் தேவர்களுக் 
காம் 


எ- று . 


சங்கு ஸ்தாபிதம் 


226. உத்தரா யணமும் ஆக உயர்ந்தநல் வாரம் பார்த்து 

சித்திரை நட்சத் திரங்கள் சிறப்புடன் பார்த்து வானில் 
சுத்தமாய்க் களங்கம் இல்லாச் சூரியன் விளங்கும் போது 
நத்தியே அவ்விடத்தில் நவிலு வேன் இனிது கேளே . 


இ - ள் : - சங்கு ஸ்தாபிக்கும் நாளாவது உத்தராயணத்தில் வாரம் , 
லக்கினம் , நட்சத்திரம் இவைகளைத் திறமாகப் பார்த்து ஆகா 
யத்தில் களங்கம் இல்லாமல் சூரியன் விளங்கும் போது செய்யும் 
விபரத்தைச் சொல்லுவோம் எ - று 


227. ஒரு தண்டுக்கு ஒருதண் டேதான் உண்மையாய்ச் சதுரம் 


விரவிய மட்டம் கொண்டு விளங்க நீர் மட்டம் செய்து 
பரவிய நடுவின் வட்டம் பரவுமண் டலம்போல் வீசி 
திருந்திய சங்கை ஊணச் செய்யும்பிர மாணம் செய்யே . 


இ - வ் : - ஒரு தண்டுக்கு ஒரு தண்டு சதுரம் செய்து நடுவில் விருத்த 
மாய்க்கீறி அதில் சங்கு ஊணச் சங்குக்குப் பிரமாணம் சொல்லு 
வோம் எ - று . 


சங்கு ஸ்தாபன இலட்சணம் 


சங்கு ஸ்தாபனம் முன் செய்திருக்கின்ற இடத்தில் தனக்கு 
வேண்டும் வேளையில் வீடு கட்டலாகும் . 


இதற்குத் தோஷம் இல்லை . 


சங்கு ஸ்தாபனஞ் செய்ய வேண்டியது : 


சுக்கில பட்சம் சோபனம் உண்டு . 
பிரதமை , சஷ்டி , ஏகாதசி இம்மூன்றும் நத்தை திதி . 
சவுத்தி , நவமி , சதுர்த்தசி . இம்மூன்றும் ரிக்கத் திதி . 


106 


மனை நூல் 


அமாவசை முதல் இந்த நாட்களில் சங்கு ஸ்தாபனம் செய்ய 
லாகாது . 

1- தன் , வியாழன் , வெள்ளி இந்த மூன்று நாளில் செய்தால் 
சுகப்பிரதம் . 


சனி , ஞாயிறு , செவ்வாய் இந்த வாரங்களில் கூடாது 


சங்கு ஸ்தாபன நிர்ணயத்துக்கு நட்சத்திரம் . 

சதயம் , திருவோணம் , உத்திரம் , அஸ்தம் , ரேவதி , சுவாதி , 
ரோகிணி , மிருகசீரிஷம் , சித்திரை , பூரம் , உத்திரம் , 
புனர்பூசம் , அனுஷம் , அவிட்டம் இந்த 15 
நட்சத்திரத்தில் சங்கு ஸ்தாபனம் பண்ணினால் நன்மை . 


இந்த நட்சத்த்ரங்களுக்குத் தோஷம் இல்லாமல் இருக்க 
வேண்டும் . 


தத்தாதாரம் , சுபஸ்தாரம் , தூமதாரம் , ரோகதாரம் , 
நிற்சீவதாரம் இந்தத் தாரங்களில் சுபர் , பாவர் அறிந்து 
சீவதாரத்தில் சங்கு ஸ்தாபனம் செய்ய வேண்டும் . 
தத்தாதாரத்தில் செய்தால் அக்கினி வேதை . 
சுபஸ்தாரத்தில் சண்டை . 
தூமதாரத்தில் தரித்திரம் . 
நிற்சீவதாரத்தில் கேடு உண்டாம் . 


1 


சங்கு செயய மரம் 
228. உத்தம சங்குக் கேதான் உயரம் ஓர் முழம் அது ஆகும் 

நத்திய அடியில் ஆறு அங்குலம் நடுவில் கேளு 
சுத்தமாய்த் தலைக னந்தான் சொல்லும் அங் குலம் 

ஒன்று ஆகும் 
பத்தியாய்த் திரள நன்றாய்ப் பரிவுடன் கடைதல் 

செய்வாம் . 


இ - ள் : - சங்கு செய்யும் விதமாவது : உயரம் ஒரு முழம் ; அடியில் 
கனம் அங்குலம் ஆறு ; 

தலைகனம் 

அங்குலம் ஒன்று . 
அதற்காக வாட்டமாய்த் திரவக் கடைசல் செய்யவும் எ - று , 


நல்ல நாள் தேர்ந்தெடுத்தல் 


107 


229. தந்தியின் கொம்பு வாச்ச சந்தனம் வன்னி தேக்கு 

முந்திய புளியி னோடும் உயர்கருங் காலி செய்வாம் 
விந்தையாய் இவையல் லாமல் வேண்டும்பால் மறந்தான் 

ஆகும் 
அந்தமாம் வயிரத் தோடே அமைந்ததோர் பிரிவு 

சொல்வாம் . 


இ - ள் : - சங்கு செய்யும் மரம் : - யானைக்கொம்பு , சந்தனமரம் , 
வன்னி , தேக்கு , புளியன் , வைரம் , கருங்காலி இவையல்லாமல் 
எந்த மரத்தில் பாலுண்டோ அதிலும் செய்யலாம் . ஆகையால் 
தேவசாதி நான்குக்கும் விபரம் சொல்லுவாம் எ - று . 


தேவர் முதல் நான்கு சாதிகளுக்கும் சங்கு செய்யும் மரம் 
230. சந்தனத் தந்திக் கொம்பு தகைமைசேர் தேவர்க் காகும் 

விந்தையாம் மறையோர்க் கேதான் மிகுகருங் காலி வன்னி 
சிந்தைசேர் மன்ன ருக்குத் தேக்கு வைசியருக்கு ஆகும் 

புந்தியி னோடு புகலமை சூத்திரர்க் கென்று ஒதே . 
இ : ள்- யானைக்கொம்பும் சந்தன மரமும் தேவர்களுக்கு ஆகும் . 
கருங்காலி பிராமணருக்கு ஆம் , புளியவயிரம் சூத்திரர்களுக்கு 
ஆம் எ- று 


231. மேவும் முதல்பா கத்தும் மிகுந்த தட்சிண பாகத்தும் 

மாஅவச் சாயல் உண்டு மந்தமண் டலத்தில் வந்த 
ஒவியப் புள் இரண்டில் ஓடவே கிழக்கு மேற்கு 
தாவிய அந்நாள் தன்னில் தகைமையை யறிய லாமே . 


இ - ள் : - உத்தராயணத்திலும் தட்சிணாயணத்திலும் அவச்சாயல் 
பாதச்சாயல் உண்டு . அந்த மண்டலத்தில் வந்த புள்ளி இரண்டி 
லும் நூலை யோடவாங் கிழக்கு மேற்கு மறிவாம் எ - று . 


232. இரண்டுபுள் ளியின்பால் மீது ஏகவே வெளியில் நன்றாய் 

திரண்ட சேர் கயல்மீ னாகச் சிறப்புடன் வீசிப் பின்னும் 
முரண்டசேல் மீனின் வாயில் முகத்திலுங் சுடு நூலை 

இரண்டதை ஓட வாங்கி ஆக நூல் இரண்டும் சொல்வாம் . 
இ - ள் : - இரண்டு புள்ளியின் மீது கயல் மீனாக வீசி மீனின் முகத் 
திலும் , வாயிலும் கூடுதலை இரண்டையும் ஓட வாங்கிக் கொள்ளு 
வாம் எ- று . 


108 


பனை நூல் 


233. திறமைதட் சிணபா கத்தின் சிறந்ததட் சிணத்தின் மீதே 

உறமையுத் தரபா கத்தில் உத்தர பாக மீதே 
முறைமையாம் இரண்டி டத்தில் உயர்ந்திடு நூலைப் பெற்று 

உறமுடன் கொள்ளு வான்பின் உண்மையை விளம்புவேனே. 
இ - ள் : - தட்சிணாயணத்திலும் உத்தராயணத்திலும் இரண்டு 
நூலையும் பெற்றுக் கொள்ளுவோம் எ - று 


கலை வல் 


கர்ப்பம் வைக்கப் பேழை 
234. அலவனில் எழுந்த மண்ணும் ஆனையின் கோட்டு மண்ணும் 

நிலனுறு புற்று மண்ணும் நீடிய கயத்தின் மண்ணும் 
குலவிய எருது மண்ணும் கூட நீ சேர்த்துக் கொண்டு 

பலமிகு கர்ப்பம் வைக்கப் பேழையைப் பண்ணிக் கொள்ளே . 
இ - ள் : - நண்டு தோண்டு மண் , யானைக் கோட்டு மண் , புற்று 
மண் , கயத்துமண் , எருதுக் கோட்டுமண் இவையெல்லாம் கூட்டிச் 
சேர்த்துக் கர்ப்பப் பேழை செய்து கொள்ளவும் எ - று . 
235. பண்ணிய கர்ப்பப் பேழைஐந்து ஏழொடு ஒன்பதாக 

எண்ணிய பதினைந் தாக அறையினைப் பண்ணிக் கொண்டு 
நண்ணிய பணியும் பொன்னும் நற்பல தானி யங்கள் 
திண்ணென அடைக்க வென்று செப்பினார் 

லோரே . 
இ - ள் : - ஐந்து அறை , ஏழு அறை , ஒன்பது அறை , பதினைந்து 
அறை இவற்றில் ஒன்று பொருந்திய அறை பண்ணி அதில் நடு 
வறையிலே பொன்னும் , மணியும் சுற்றிலும் இருக்கும் அறைகளில் 
பல தானியங்களும் இட்டு வைக்கவும் எ - று . 
236. சாலையின் மையம் பற்றித் தன்னினில் அகலம் பற்றிக் 

கோலியே ஒன்ப தாக்கிக் குறித்திடும் மேற்கு நாலு 
வாலிய கிழக்கு மூன்று தெற்குமே நான்கு விட்டு 

சீலமாம் வடக்கு மூன்று நடுவது கர்ப்பஞ் செய்யே . 
இ - ள் : - சாலையில் முதல் மையத்தைப் பற்றி பின்பு அகலம் பற்றி 
அதை ஒன்பது கூறு செய்து மேற்கு நான்கும் , கிழக்கு மூன்றும் , 
தெற்கு நான்கும் , வடக்கு மூன்றும் விட்டு நடுவில் கற்பஞ்செய் 
யவும் எ - று . 

இந்த சாஸ்திரம் சொன்னபடி சிற்பியானவன் செய்வானாகில் 
மனைக்குற்றம் , பணிக்குற்றம் , நிலக்குற்றம் இவைகளால் வந்த 
தோஷங்களையும் தள்ளும் என்றறிரவும் . 


8. வீடு கட்டுவதற்கு உரிய 

பலன்கள் 


மாத பலன் 


ஆனி 


23 


ஆவணி 


> 


. 


. 


சித்திரை மாதத்தில் வீடு கட்டினால் செல்வம் குறையும் . 
வைகாசி 

வெற்றி உண்டாகும் . 
பகைவர் பயம் . 
புத்திரருக்கு ஆகாது 
பசுக்கள் நஷ்டம் . 
செல்வம் அழியும் . 
உறவினர்கள் வருகை . 

ஏற்படும் . 
புரட்டாசி 

பலவகைப் பிணிகள் வருத்தும் . 
கலகம் . ஆடையணிகள் 

சேதம் உண்டாகும் . 
கார்த்திகை 

செல்வம் நிலைக்கும் . 

தீங்கு ஏற்படாது . 
மார்கழி 

பயம் மிகுதியாகும் . 
மரணம் உண்டாகும் . 
துன்பம் நீங்கும் . 

செல்வம் உண்டாகும் . 
பங்குனி 

ஆடை ஆபரணங்களும் 
உள்ள செல்வமும் கொள்ளை 

போகும் . 


ஐப்பசி 


. 


தை 


.. 


மாசி 


110 


ம்னை நூல் 


கிரக பலன் 


சூரிய சார பலன் 
பரணி நட்சத்திரத்தின் பிற்பகுதி இரண்டுபாதங்கள் , 
கார்த்திகை நான்கு பாதங்கள் , 
ரோகணி முதற் பாதம் 


ஆகிய ஏழு பாதங்களிலும் சூரியன் இருக்க வீடு கட்டினால் 
தீயினால் பயம் உண்டாகும் . 


அங்காரக சார பலன் 

கார்த்திகை, பூசம் , மகம் , பூரம் , அஸ்தம் , மூலம் , ரேவதி இந்த 
7 நட்சத்திரங்களிலும் அங்காரகன் இருக்க வீடு கட்டினால் 
தீயினால் பயமும் , புத்திரர் அழிவும் உண்டாகும் . 


புத சார பலன் 


அசுவினி , மிருகசீரிடம் , அஸ்தம் , உத்திரம் , சித்திரை , ரோகணி 

இந்த 6 நட்சத்திரங்களில் புதன் இருக்க வீடு கட்டினால் 
புத்திரப் பேற்றுடன் சிறந்த செல்வமும் சுகமும் ஏற்படும் . இந்த 
இலக்கினத்திலாவது , உச்சத்திலாவது புதன் இருக்க வீடு கட்டி 
னாலும் , கட்ட ஆரம்பம் செய்தாலும் இதே பலன்கள் கிட்டும் . 


குரு சார பலன் 


திருவோணம் , உத்திரம் , உத்திராடம் , உத்திரட்டாதி , 
பூராடம் , மிருகசீரிடம் , ஆயிலியம் , ரோகணி , பூசம் , 


இந்த 9 நட்சத்திரங்களில் குரு இருக்க வீடு கட்டினாலும் 
கட்ட ஆரம்பஞ் செய்தாலும் செல்வம் பெருகும் . இந்த இலக்கினத் 
திலாவது உச்சத்திலாவது குரு இருக்க வீடு கட்டினாலும் இதே 
பலன் உண்டாகும் . 


சுக்கிர சார பலன் : 

கேட்டை , புனர்பூசம் , சித்திரை , அசுவினி , பூராடம் , அவிட் 
டம் , அனுஷம் , விசாகம் , திருவாதிரை , சதயம் ஆகிய பத்து 
நட்சத்திரங்களிலும் சுக்கிரன் இருக்க வீடு கட்டினாலும் கட்டத் 
தொடங்கினாலும் நன்மையும் மங்களமும் தரும் . 


வீடு கட்டுவதற்குரிய பலன்கள் 


111 


சனி சார பலன் 


சதயம் , பூரட்டாதி , சுவாதி , உத்திரட்டாதி , பரணி , 
அவிட்டம் , அனுஷம் , கேட்டை இந்த எட்டு நட்சத்திரங்களிலும் 
சனி இருக்க வீடு கட்டினாலும் , வீடு கட்டத் தொடங்கினாலும் , 
பேயும் இராட்சதரும் பட்சிகளும் வந்து சேரும் . 


இராகு சார பலன் 


இராகு இருந்த இலக்கினத்திற்கு எதிர் சாரம் பதினான்கு 
நட்சத்திரங்களும் பகைமையானவை . ஆதலால் வீடு கட்டவோ , 
கட்டத் தொடங்கவோ கூடாது . 


ராசி பலன் 


கடக 


> 


- 


32 


. 


32 


மேஷ இராசியில் வீடு கட்டினால் மங்களம் பெருகும் . 
ரிஷப 

செல்வம் பெருகும் . 
மிதுன 

பசுக்கள் விருத்தியாகும் . 

நஷ்டம் ஏற்படும் . 
சிம்ம 

உறவினர் சேர்க்கைஉண்டாகும் . 
கன்னியா 

நோய் உண்டாகும் . 
துலா 

சுகம் வளரும் . 
விருச்சிக 

செல்வம் பெருகும் . 

செல்வம் அழியும் . 
மகர 

தானிய விருத்தியாகும் . 
கும்ப ராசியில் வீடு கட்டினால் இரத்தினலாபம் உண்டாகும் . 

பயம் மிகுதியாகும் , 


13 


. 


. 


தனுசு 


மீன 


மேற்குறித்த இராசி பலன்களைக் கண்டு நல்ல இராசிகளில் 
வீடு கட்டத் தொடங்குவது சிறந்த பலனைத் தருவதாகும் . 


திதி பலன் 

வளர் பிறைத்திதிகள் வீடு கட்ட நன்மை தருவனவாகும் . 

தேய் பிறைத்திதிகள் வீடு கட்ட ஆகாதவை . வளர் பிறையில் 
திருதியை , முதல் பௌர்ணமி கழித்த சப்தமி வரையில் வளர் 
பிறைத்திதிகளாகவே கொண்டு வீடு கட்டத் தொடங்கலாம் . 


112 


மனை நூல் 


பிற தேய் பிறைத்திதிகளே சிறிதும் ஆகாதவை . 
இவற்றுள் 

பிரதமை , சஷ்டி , ஏகாதசி ( அந்தக திதி ) ஆகிய திதிகளில் வீடு 
கட்டத் தொடங்கினால் பொருள் அழிவு ஏற்படும் . 

துவிதியை , சப்தமி , துவாதசி ( பத்திரை திதி ) ஆகிய திதிகளில் 
வீடு கட்டினால் சிறை வாசம் ஏற்படும் 

திருதியை , அட்டமி , திரயோதசி ( செயித்திய திதி ) ஆகிய திதி 
களில் வீடு கட்டினால் நல்ல பலன் ஏற்படும் . 


சதுர்த்தி , நவமி , சதுர்த்தசி ( ரிக்கத் திதி ) ஆகிய திதிகளில் 
வீடு கட்டினால் பகைவர் பயம் உண்டாகும் . 

பஞ்சமி , தசமி , பௌர்ணமி ( பூரண திதி ) ஆகிய திதிகளில் 
வெற்றி உண்டாகும் . 

அமாவாசையில் வீடு கட்டினால் உயிர்ச் சேதம் ஏற்படும் . 

மேற் கூறிய திதிகளில் பலன் தரும் திதிகளை அறிந்து வீடு 
கட்டத் தொடங்க வேண்டும் . 


வார பலன் 


ஞாயிறு . வீடு கட்ட தீயினால் பயம் உண்டாகும் . 
திங்கள் 

மங்களம் உண்டாகும் 
செவ்வாய் . 

தீயினால் பயம் உண்டாகும் . 
புதன் 

செல்வமுண்டாகும் . 
வியாழன் 


வெள்ளி- 


23 


சனி 


கள்ளரால் பயம் உண்டாகும் . 


மேற் கூறிய வாரங்களில் பலன் தரும் வாரங்கள் அறிந்து வீடு 
கட்டத் தொடங்க வேண்டும் . 


நட்சத்திர பலன் 

ரோகிணி , மிருக சீரிடம் , பூசம் , உத்திரம் , அஸ்தம் , சித்திரை , 
சுவாதி , அனுஷம் , உத்திராடம் , திருவோணம் , அவிட்டம் , சதயம் , 
உத்திரட்டாதி , ரேவதி ஆகிய பதினான்கும் வீடுகட்டத் தொடங்கு 
வதற்கு நன்மை தரும் நட்சத்திரங்களாம் . 


வீடு கட்டுவதற்குரிய பலன்கள் 


113 


வீடு கட்டும் பலன் 


மாத பலன்கள் 


சித்திரை மாதம் 


237. செப்பும் சித்திரை சிறந்த மதிதனில் 

ஒப்பு மாளிகை ஒவ்வ அமைத்திடில் 
தப்பி லாமல் தனம் அதற்கு ஆனியாம் 
மெய்ப் புடன் மயன் விரும்பி உரைத்ததே . 


வைகாசி மாதம் 


238 . 


பேசும் வைகாசி பெருக்கமா 

பெருக்கமா ளிகட்டில் 
தேசும் புருஷ செயப்பிர தங்களாம் 
நேசமாம் பெண்டிர் நெருங்கும் சுபாபலம் 
மாசிலா மயன் மன்னர்க்கு அறைந்ததே . 


ஆனி மாதம் 


239. உள்ள இராசி 

இராசி உரைக்கின்றேன் மாந்தர்க்கு 
தெள்ளும் ஆனியில் திடமாளி கட்டிடில் 
பிள்ளை குட்டி புகல்மிருத் துப்பயம் 
கொள்ள மயன்உரை கூறியது உண்மையே . 


ஆடி மாதம் 


240. சொல்லும் ஆடி தொடர்ந்த மாளிகட்டில் 

சொல்லும் காராம் பசுக்கள் நஷ்டங்களாம் 
சொல்லும் செல்வமும் சீரும் அழிந்திடும் 
சொல்லு மயனார் தொகுத்த சிற்ப நூலே . 


ஆவணி மாதம் 


241. உரைத்திடும் ஆவணி மாளிகை கட்டிடில் 

நிறைத்திடும் பந்து வர்க்கம் வரத்துமரம் 
உரைத்திடும் மயன் வாக்குப்பொய் யாதுகாண் 
பரைத்திடும் பஞ்சனத் தார்க்கு அறைந்ததே , 
மனை -8 


114 


மனை நூல் 


புரட்டாசி மாதம் 
142. தேயு மேபுரட் டாசி மதிதனில் 

ஏயு மாளி எழில்பெறக் கட்டிடில் 
மாயு நோயும் மகாரோகம் எய்திடும் 
தாயு மேமயன் தயவாய் உரைத்ததே . 


ஐப்பசி மாதம் 
243. காணும் ஐப்பசி கனத்த மாளிகட்டில் 

ஆணும் பெண்ணும் அறியக் கலகமாம் 
பூணும் ஆடை புகலும்ஆ பரணமும் 
வேணும் சேதம் விளையும் மேன் மேலுமே . 


கார்த்திகை மாதம் 
244. கனத்த மாரி கழறுங்கார்த் திகையில் 

தனத்த மாரி தகைமையாய்க் கட்டிடில் 
அனர்த்தம் வாராது ஒருநாளும் மாந்தர்க்கு 
நினைத்த இலட்சுமி 

இலட்சுமி நெருங்கும் வாசமதே . 


மார்கழி மாதம் 
245. சொல்லு மேதிரு வாதிரை மார்கழி 

புல்லு மாளி புகழவே கட்டிடில் 
கொல்லு மேபயம் குவலயம் தன்னிலே 
வெல்லு மயனார் விரும்பி உரைத்ததே . 


தை மாதம் 
246. கிரணம் வீசும் கிளர்க்கும்தை மாதத்தில் 
மூரண 

மாக முகிழ்மாளி கட்டிடில் 
மரண மேதரும் அக்கினி பயமுண்டாம் 
சரணம் பண்ணித் தடுப்பது நன்மையே . 


மாசி மாதம் 


247. அருமை யாக அறைகிறேன் சிற்ப நூல் 

பெருமை யாய்மாசி பிலக்க மாளிகட்டில் 
சிறுமை நீங்கிச் சிறக்கும் செல் வங்களாம் 

யாக உரைக்கும் மயன் நூலே . 


ஒருமை 


வீடு கட்டுவதற்குரிய பலன்கள் 


115 


பங்குனி மாதம் 


248. மெள்ளவே பங்குனி மாளிகை கட்டிடில் 

உள்ள இரத்தினம் உரையும் ஆ பரணமும் 
தெள்ளு மட்ட சிறந்ததோர் செல்வமும் 
கொள்ளை போம் என்று கூறுவர் சிற்பரே . 


சித்திரை மாதம் வீடுகட்டினால் தன 

தன ஆனி . 
வைகாசி மாதம் கட்டினால் ஜெயப்பிரதம் . 
ஆனி மாதம் கட்டினால் மித்துரு பயம் : 
ஆடிமாதம் கட்டினால் பசுக்கள் நஷ்டம் . 
ஆவணி மாதம் கட்டினால் பந்து வர்க்கம் வரவு . 
புரட்டாசி மாதம் கட்டினால் ரோகம் . 
ஐப்பசி மாதம் கட்டினால் கலகம் . 
கார்த்திகை மாதம் கட்டினால் இலட்சுமிவாசம் .. 
மார்கழி மாதம் கட்டினால் பயம் . 
தை மாதம் கட்டினால் அக்கினி பயம் . 
மாசி மாதம் கட்டினால் பாக்கியம் உண்டாம் . 
பங்குனி மாதம் கட்டினால் இரத்தின ஆபரணங்கள் 
நாசமாம் . 


சூரிய சாரம் 


249. கூறும் பரணி குறிக்கும் இரண்டாம்பாதம் 

வீருங் கார்த்திகை விளம்பும் நாலாம்பாதம் 
கோரும் ரோகணி குறிக்கும் முதற்பாதம் 
மாறும் ஏழிலும் வகுக்கும் பரிதியே . 


250. பரிதி நின்று பகர்மாளி கட்டிடில் 

குருதி அக்கினி கொடிய பயன்சொல்லும் 
பரிதி போல்மயன் பகரும்நல் சாத்திரம் 
நிருதி மாந்தற்கு நேராய் உரைத்ததே . 


பரணி 


இரண்டு பாதமும் , கார்த்திகை நான்கு பாதமும் , 
ரோகணி முதற்பாதமும் - ஆக இந்த பாதம் ஏழிலும் சூரியன் 
இருக்க வீடுகட்டினால் அக்கினிபயம் . 


116 


மனை நூல் 

ரல் 


அங்காரக சாரம் 


251. செப்பி டும்மதி சிறந்ததோர் கார்த்திகை 

ஒப்பிடும் பூசம் ஓங்கு மகமுடன் 
வெப்பும் பூரமும் விளங்கிடும் அஸ்தமும் 
தப்பிலா ரேவதி மூலம்பொல் லாதிதே . 


252. பொல்லாது ஐய்யா புகலும் குருமொழி 

கொல்லும் நட்சத் திரபலன் ஏழிலும் 
வெல்லும் அங்காரன் இருக்க மாளிகட்டில் 
புல்லும் புத்திரர் புகல ஆனியதே . 


இ -ள் : கார்த்திகை, பூசம் , மகம் , பூரம் , அஸ்தம் , மூலம் , 
ரேவதி இந்த நட்சத்திரம் ஏழிலும் அங்காரகன் இருக்க வீடு 
கட்டினால் புத்திர ஆனி உண்டாம் எ - று . 


புதசார பலன் 


253. பொன்னும் அஸ்தம் புகலும் அசுவினி 

மன்னும் உத்திரம் மாமிருக சீரிடம் 
வின்னும் ரோகணி விளங்கிடும் சித்திரை 
துன்னும் ஆறும் தொகுப்பாய் உரைத்ததே . 


254. உரைத்தி டும்பதி ஓங்கும் புதன் இருந்து 

இரைத்திடும் கணத்து இனிது எனில் ஆவது 
உரைத்தி டும்பதி உச்சத்தில் ஆவது 
குறைத்தி டாமாளி கட்டுவது ஆட்சியே . 


255. ஆட்சி யன்றி யனிபெறும் புத்திரர் 

மாட்சி மேவும் அதிகமாம் மன்னவர் 
காட்சி யாவுங் களித்திடும் இப்பலன் 
தாட்சி இன்றி தனிய அறைந்ததே . 


அசுவினி , மிருகசீரிடம் , அஸ்தம் , உத்திரம் , சித்திரை , ரோகணி 
இவ் ஆறு நட்சத்திரத்தில் புதன் இருந்தாலும் இலக்கினத் 
திலாவது உச்சத்திலாவது வீடு கட்ட ஆரம்பம் செய்தால் புத்திர 
சம்பத்துடன் சுகமாய் இருப்பார்கள் . 


வீடு கட்டுவதற்குரிய பலன்கள் 


117 


குரு சார பலன் 


256. ஆய உத்திரம் ஆன திருவோணம் 

தூய உத்திராடம் உத்திரட் டாதியும் 
ஏய பூராடம் ஏற்கும் மகாரோகணி 
காயு மிருகம் கழறு பூசமதே . 


. 


257. பூச மேவும் புகலும் ஆயிலியம் 

வாசம் வீசும் வகுக்கு நட்சத்திரம் 
நாசம் செய்யும் நவில ஒன்பதும் 
நேசம் செய்யா நெருங்கும் பலமதே . 


258. செல்ல உத்திரம் செழிக்கக் குருநிற்கில் 

வல்ல இலக்கினம் வழங்கும் உச்சத்திலும் 
செல்வ மாளி சிறக்கவே கட்டினால் 
நல்ல இலட்சுமி நவிலும் வாசமதே . 


திருவோணம் , உத்திரம் , உத்திராடம் , உத்திரட்டாதி , 
பூராடம் , மிருகசீரிஷம் , ஆ பிலியம் , ரோகணி , பூசம் இந்த 
ஒன்பது நட்சத்திரத்தில் குரு இருக்க அல்லது இலக்கினத்தில் 
ஆகிலும் 

உச்சத்திலாகிலும் இருக்க வீடு கட்டினாலும் 
ஆரம்பம் செய்தாலும் இலட்சுமி கடாட்சம் உண்டாகும் . 


சுக்கிர சார பலன் 


259. நண்ணும் கேட்டை நவிலும் புனர்பூசம் 

ஒண்ணும் சித்திரை ஓங்கும் அசுவினி 
வண்ணம் மேவும் வகுக்கும் பூராடமாம் 
அண்ண லார் உரை 

அறையும் அவிட்டமே . 


260. மேவிடும் அனுஷம் விசா கத்துடன் 

தாவு மேதிரு வாதிரை தன்முதல் 
மேவும் சதையம் விளம்பும் இப்பத்திலும் 
தூவு சுக்கிரன் தோன்றலும் நன்மையே . 


261. நன்மை யாம்பதி நவிலும் சுக்கிரனும் 

வன்மை யாக வலுத்துமே நின்றிடில் 
புன்மையாம் மாளி புகலவே கட்டிடில் 
துன்மை நீங்கிச் சுகம் தரும் உண்மையே . 


118 


மனை நூல் 


கேட்டை , புனர்பூசம் , சித்திரை , அசுவினி , பூராடம் , அவிட்டம் 
அனுஷம் , விசாகம் , திருவாதிரை , சதயம் இந்த பத்து 
நட்சத்திரத்திலும் சுக்கிரன் 

இருக்க வீடு கட்டினாலும் 
ஆரம்பித்தாலும் சுபம் . நன்மையைத் தரும் . 


சனி சார பலன் 


262. வரும் சதயம் வகுக்கும் பூரட்டாதி 

இரும் சுவாதி எழில்உத்தி ரட்டாதி 
ஒரும் பரணியாம் ஓங்கும் அவிட்டமும் 
தரும் அனுஷமும் தாக்கும் கேட்டையதே , 


263. இந்த நட்சத்தி ரப்பலன் எட்டிலும் 

தொந்த மேவும் தொடரும் சனிநிற்கில் 
அந்த 

மாக அரையமாளி கட்டிடில் 
பந்தம் அற்றுப்போய் பாழும் அடைவதே . 


264. அடையும் பூதம் அறையும் மாளிதனில் 

படையும் அற்றுப் பகரும்மூ தேவியாள் 
அடையு மேபிரம்ம ராட்சதன் எப்போதும் 
இடையும் சீதேவி எழில் வாக்குத் தப்பாதே . 


சதையம் , பூராட்டாதி , சுவாதி , உத்திரட்டாதி , பரணி . 
அவிட்டம் , அனுஷம் , கேட்டை இந்த எட்டு நட்சத்திரத்திலும் 
சனி இருக்க வீடு கட்டினாலும் , ஆரம்பித்தாலும் பேய் , பிரம்ம 
ராட்சதாள் வாசம் செய்வார்கள் . 


இராகு சார பலன் 


265. சொல்லு மேவும் தொடரும் இராகுதான் 

வெல்லும் இலக்கினம் மேவும் எதிர்சாரம் 
புல்லு மேபதி நான்கு நட்சத்திரம் 
கொல்லும் மிருத்துவ சாரம்பொல் லாதிதே . 


266. பொல்லாது ஐயா புகலும் அந்தசாரம் 

நல்ல மாளிகை நவில அமைத்திடில் 
சொல்ல ஒண்ணாமல் தோற்றிடும் துன்பமும் 
அல்லும் பகலும் மறைய ஒண்ணாதிதே . 


வீடு கட்டுவதற்குரிய பலன்கள் 


119 


இராகு இருந்த இலக்கினத்திற்கு எதிர்சாரம் பதினான்கு 
நட்சத்திரமும் மிருத்துவும் சாரமானபடியால் அந்த சாரத்தில் 
வீடுகட்ட ஆரம்பம் செய்யலாகாது . 


இராசி பலன் 
267. சொல்லு மேஷம் சுபப்பிர தங்களாம் 

வெல்லும் ரிஷபம் வேண்டும் தனலாபம் 
புல்லு மிதுனம் புகலும் பசுவிருத்தி 
கொல்லும் கடகம் குறிக்கும் சமனதே . 


268. அறையும் சிங்கம் அரும்பந்து சேர்தலாம் 

நிறையும் கன்னி நெருங்கு மகாரோகம் 
இறையுமே துலாம் ஏறும் சௌக்கியம் 

நறையும் விருச்சிகம் நாட்டும் அர்த்தபலம் . 
269. நலியுந் தனுசு நவில்வர் அர்த்த ஆனி 

வலியு மகரம் வகுக்குந் தானியவிருத்தி 
பொலியுங் கும்பம் புகலும் இரத்தினலாபம் 

ஒலியு மீனமும் ஓங்கும் பயமதே . 
270. கண்டுமே ராசி காசினி மானிடர் 

விண்டுமே சிற்பி விளம்புவாக் கியமதை 
கொண்டு சோதிட குறிப்பின் பிரகாரம் 
மிண்டி டாமல் முடிப்பது திண்ணமே . 
மேஷத்தில் 

சுபப்பிரதம் 
ரிஷபத்தில் 

தனலாபம் 
மிதுனத்தில் 

பசுவிருத்தி 
கடகத்தில் 

இலாபம் நஷ்டமாம் 
சிம்மத்தில் 

பந்து சேர்தல் 
கன்னியில் 

ரோகம் 
துலாத்தில் 

சௌக்கியம் 
விருச்சிகத்தில் 

அர்த்தவிருத்தி 

அர்த்த ஆனி 
மகரத்தில் 

தானிய விருத்தி 
கும்பத்தில் 

இரத்தின லாபம் 
மீனத்தில் 

பயம் 


தனுசில் 


இவைகளைக் கண்டு வீடுகட்ட ஆரம்பம் செய்ய வேண்டியது . 


120 


மனை நூல் 


திதிபலன் - வேறு 
271. நெறியும் சுக்கில பட்சமது நேரும் சுபப்பிரத மாதம் 
செறியும் கிருஷ்ண பட்சமது சிறந்த இரவி 

போனதன் பின் 
பெறுகும் திரிதிகை முதலாய்ப் பேசும் பௌர்ணமி 

தொடங்கி 
உறுகும் சத்தமி தன்வரைக்கும் ஓங்கும் சுக்கில 

பட்சமதே . 


கலி விருத்தம் 


லாகா 


272. மற்ற நாள் கிருஷ்ண பட்சமுத 

உற்ற பிரதமை ஓங்கும்சஷ் டிகளும் 
முற்றும் ஏகாதசி இது கணத்தை 
பெற்றதிதி பலன் பேராத்த வாணியே . 


273. வாறிட்டார் விதியை சத்த மிகளும் 

ஓரிட்டு துவாதசி பத்திரை திதி 
நேரிட் டதிதி நிகழ்பலன் பந்தனம் 
கூறிட்ட மயன் குறித்த வுண்மையே . 


274. தக்க அட்டமி தாக்கும் திரிதிகை 

பக்க மேதிர யோதசி தன் முதல் 
மக்கன செயத்திய திதி யாமிவை 
சிக்குஞ் சுபமெனச் செப்பினர் சிற்பரே . 


275. சீர் பெறுஞ் சவுத்தி நவமிசளும் 

தார் செறியும் சதுர்த்தசி முதல் 
ஊர்பெறு மறிக்கத் திதி 

திதி யின் பலன் 
போர் செறி மிருத்துவின் பயமதே . 


276. சொல்லும் பஞ்சமி தோற்றுந் தசமிதான் 

வெல்லும் பெளர்ணமி வேண்டும் பூ ரணதிதி 
புல்லும் இதன் பலன் போற்றும் செயப்பிரதம் 

அல்லும் அமாவாசி அர்த்த ஆனியே . 
சுக்கில பட்சம் சுபப்பிரதம கிருஷ்ண பட்சம் அமாவாசை 
போன திரிதிகை முதல் பௌர்ணமி போன சப்தமி வரையில் 
சுக்கில பட்சமாகும் . மற்ற நாட்கள் கிருஷ்ண பட்சமாகாது . 


121 


வீடு கட்டுவதற்குரிய பலன்கள் 


பிர தமை , சஷ்டி , ஏகாதசி இவைகளந்த தை திதி ; இதன் 
பலன் அர்த்த ஆனி . 

துவிதியை , சப்தமி , துவாதசி இதுகள் பத்திரைதிதி ; இதன் 
பலன் பந்தனம் . 

திருதியை, அட்டமி , திரயோதசி இது செயித்திய திதி ; இதன் 
பலன் சுபம் . 

சதுர்த்தி , நவமி , சதுர்த்தசி இவைகள் ரிக்கத்த திதி ; இதன் 
பலன் மிருத்துவின் பயம் . 

பஞ்சமி , தசமி , பௌர்ணமி இவை பூரணதிதி ; இதன் பலன் 
செயப்பிரதம் . 

அமாவாசையில் அர்த்த ஆனி ; இதன்பலன் பிராண ஆனி . 


வார பலன் 


277. இனிய வாரம் எழில்பெறும் ஞாயிறு 

தனிய செவ்வாய் தனில் அக்கி னிபயம் 
இனிய திங்களும் கூறிடும் நற்சுபம் 
துணிவு டன்பயன் சொன்னது உண்மையே . 


278 . 


உண்மை யாம் சன் உரைக்கும் வியாழமும் 
தன்மையாம் வெள்ளி தாக்கும் சுப அசுபம் 
உண்மை 

யாம்சனி வார சோரபயம் 
வண்மை வாரம் அறிந்து மாடம்கட்டே . 


ஞாயிறு , செவ்வாய்- அக்கினிபயம் . 
திங்கள் - வரவு . 
புதன் , வியாழன் , வெள்ளி - சுபம் . 
சனி - சோர பயம் . 
இவ்வாறு பலன் அறிந்து வீடு கட்டவேண்டும் . 


நட்சத்திர பலன் 
279. ஓதும் அஸ்தம் உரையும் ரோகிணியும் 

நீதி யாய் அவிட் டம்சதை யங்களும் 
கோதிலா மிருக சீரிடம் பூசமும் 
தீதிலா ததிரு வோணமும் நன்மையே . 


122 


மனை நூல் 


280. நன்மை யாம்சுவாதி அனுஷ் டானமும் 

துன்மை இல்லாத தொடர்ந்த சித்திரையும் 
வன்மை ரேவதி வகுக்கும் உத்திரட்டாதி 
பன்மை உத்திராடம் பார்க்க சுபமிதே .. 


281. பார்க்க உத்திரம் பகருநட் சத்திரம் 

ஏர்க்க வேபதி னான்குஞ் சுபந்தரும் 
தீர்க்க மாய்ச்சிற்ப நூலாய்த் திரட்டியே 
மார்க்க மாக மயன்மதன் சொன்னதே . 


மிருகசீரிடம் , ரோகணி , அவிட்டம் , சதையம் , திருவோணம் , 
பூசம் , உத்திரம் , அஸ்தம் , சித்திரை , சுவாதி , அனுஷம் , உத்திரா 
டம் , உத்திரட்டாதி , ரேவதி இப்பதினான்கும் சுபம் . 


யோக பலன் 


282. தங்கு மேசுகம் தாக்கும்பிரம முடன் 

பொங்கும் ஐந்திரம் போற்று நற் சாத்தியம் 
எங்கு மேசிவம் ஏற்கும் சுப்பிரமாம் 
அங்கம் ஆயிசும் ஆனசௌ பாக்கியம் . 


283 . 

காணும் துருவம் கழறும்வை திருதியாம் 
வேணும் சோபனம் விரும்பும் சுபமதாம் 
தோணும் பிரிதியும் தோற்றும் சித்தங்களாம் 

பூணும் யோகம் புகலும் பதினான்கே . 
284. மாதுவியாக் காதம் வமுதுங்கண் டகளாம் 

கோது சூலம் குறிக்கும் விஷகம்பமாம் 
ஓதும் வச்சிரம் ஓங்கு மதிகண்டம் 
நீதி யாம்விதி பாதம் பொல்லாதி தே . 


285. பொல்லா தையா புகலும் பரிகமாம் 

நல்லாவை திருதி இந்த யோகங்களும் 
பொல்லாப்பு என்று புகலுவார் சிற்பர்கள் 
புல்லா ஒன்பதும் போற்றும் பொல்லாதிதே . 


ஆயிசுமான் 


சுபபிரதம் 
ஐந்திரம் 
சாதியம் 
சிவும் 


துருவம் 
சுகர்மம் 


வீடு கட்டுவதற்குரிய பலன்கள் 


123 


சுப்பிரம் 
சௌபாக்கியம் 
வியாகிரதம் 
கண்டம் 
அதிகண்டம் 
விஷ்கம்பம் 


சோபனம் 
பிரதி , சித்தம் 
வைதிருதி 
பரிகம் 


சூலம் 


வச்சிரம் 
விதிபாதம் 


இந்த யோகம் ஒன்பதும் ஆகாது . 

யோக பலன் 


வச்சிரம் , பரிகம் , விதிபக்தம் , வைத்ருதி , கண்டம் , சூலம் , 
அதிகண்டம் , விஷக்கம்பம் , வியாக்ரதம் இந்த 9 - ம் நலமல்ல . 
மற்ற 18 - ம் உத்தமம் . 
நட்சத்திரத்திற்கும் யோகத்திற்கும் அமிசை 


அரிசனம் 


அசுவினிக்கு 
ரோகணிக்கு 
புனர்பூசத்திற்கு 
மகத்திற்கு 
அஸ்தத்துக்கு 
விசாகத்துக்கு 
மூலத்துக்கு 
திருவோணத்துக்கு 
பூரட்டாதிக்கு 


விதிபாதம் 
சோபனம் 
சிவம் 


சுபம் 
விருத்தி 
ஐந்திரம் 


இந்த 9 நட்சத்திர யோகத்துக்கும் தனம் -4 . 
பரணிக்கு 

விஷக்கம்பம் . 
மிருக சீரிஷத்துக்கும் , 
சித்திரைக்கும் , 
பூசத்திற்கும் 

சௌபாக்கியம் 
பூரத்துக்கு 

பரிகம் 
சித்திரைக்கு 

சுகர்மம் 
அனுஷத்துக்கு 

சாத்தியம் 
பூரட்டாதிக்கு 

கண்டம் 


||||| 


124 


மனை நூல் 


அவிட்டத்திற்கு 

பிரமம் 
உத்திரட்டாதிக்கு 

வியாக்ரதம் 
இந்த 9 நட்சத்திர யோகத்துக்கும் தனம் -3 . 
கார்த்திகைக்கு 

வச்சிரம் 
திருவாதிரைக்கு 

ஆயுசுமான் 
ஆயிலியத்துக்கு 

வரியான் 
உத்திரத்திற்கு 

அதிகண்டம் 
சுவாதிக்கு 

சித்தம் 
கேட்டைக்கு 


சூலம் 


உத்திரட்டாதிக்கும் , சதயத்திற்கும் - துருவம் 
ரேவதிக்கு 

வைதிருதி 
இந்த 9 நட்சத்திர யோகத்திற்கும் தனம் . 


நட்சத்திரத்திற்கும் யோகத்திற்கும் தாரபலன் 
அசுவினிக்கு 

பேசிதாரம் 
ரோகணிக்கு 

சரிதாரம் 
புனர்பூசத்துக்கு பேசிதாரம் 
மகத்துக்கு 

சரிதாரம் 
அஸ்தத்துக்கு 

பேசிதாரம் 


விசாகத்துக்கு 

சரிதாரம் 
மூலத்துக்கு 

பேசிதாரம் 
திருவோணத்துக்கு சரிதாரம் 
பூரட்டாதிக்கு 

பேசிதாரம் 
அசுவினிக்குப் பேசிதாரம் ஆகையால் அந்த நட்சத்திரத்தில் 
சங்கியம் நட்சத்திரம் 20 கூட்டினால் 2-8 - ல் அர்த்தம் 
14 ம் ஆகையால் விஷகம்பம் ஆதியாய் 14 யோகமும் அசுவி 
னிக்கு வரும் . 


ரோகணி நான்காவது சரிதாரம் ஆகையால் 

ஆகையால் அர்த்தம் இரண் 
டாவது யோகம் வரும் . 


இந்தப் பிரகாரம் சரிபார்த்து நட்சத்திரத்திற்கும் , யோகத் 
திற்கும் தெரிந்து கொள்வது இந்தப்படி பரணி 

முதல் 
ஒன்பது நட்சத்திரமும் 

எண்ணிக்கொண்டு 
யோகத்தை அறியவும் . 


சொன்னபடி 


வீடு கட்டுவதற்குரிய பலன்கள் 


125 


கரண பலன் 
286. பண்ணும் பாலவம் பகரும் பவமுடன் 
அண்ணலார் 

உரை அறையுங் கௌளவம் 
எண்ணும் வித்துலா மேற்குங் கரசியாம் 

நண்ணும் பத்ரவம் நற்சுபம் ஈயுமே . 
287. உய்யும் தாகமும் ஓங்கும் சகுனியாம் 

பைய சதுஷ்பாதம் பகரும் வனசியும் 
மெய்யவே கிமஸ்த்துக் கின மைந்தும் 
பொய்யக் கரணம் புகலப் பொல்லாதிதே . 


பவம் , பாலவம் , கௌலவம் 
தைதுலை , கரசை , பத்திரை 
இக்கரணம் ஆறும் சுபம் . 
சகுனி , நாகவம் , சதுஷ்பாதம் 
கிமிஸ்த்து V ணம் , வனசை 
இக்கரணம் ஐந்தும் ஆகாது . 


கரண பலன் 


வனசை 


பவம் , பாலவம் , கௌலவம் , தைதுலம் இவை நான்கும் 
உத்தமம் . கரசை , 

இவை இரண்டும் மத்திமம் . 
விஷ்டி , சகுனி , நாகவம் , சதுஷ்பாதம் , கிமஸ்துக்கினம் இவை 
ஐந்தும் நஷ்டம் . 


அமிசை, மத்திய அமிசை , தறுவ அமிசை இம்மூன்றும் 
அதிகமாயிருக்கக் கோசர அமிசை, புத்திர அமிசை என்னப்படும் . 


இப்படியாக அங்குலம் 6 அமிசை , 9 அமிசை அல்லாமல் 
வேறு அதிகமும் குறைவும் வருகிறதில்லை . 3 , 9 , நன்மை . 6 
ஆகாது . 


அமிசை கூடாது 

கர்த்தனுக்கு 60 வயதுக்கு மேல் இருந்தால் பாக்கியப் 
பிரதம் 


60 வயது குறைவானால் ஆனிப்பிரதம் . 
தேவேந்திர கர்த்தன் ஆனால் சுபப்பிரதம் . 
அக்கினிகர்த்தன் ஆனால் கீழ் மேலாகச் செய்விக்கும் . 


126 


மனை நூல் 


பிரகஸ்பதி சுக்கிரன் அஸ்தமன மானபலன் 


288. கூறுடன் சக்கிரன் குரு தன் முதல் 

வீறும் அஸ்தமான போது தன்னிலும் 
கூறு மேவும் குறிக்கு நீசத்திலும் 
தூறு மேபகை தோன்றலும் உண்மையே .. 


289 . 


உண்மை யாக உறையும் சேத்திரபதி 
தண்மை யாம்சத்து ருக்கள் இருக்கினும் 
வண்மை யாய்மாளி வகுக்கவே யாகாது 
கண்மை யாமயன் கண்டு உரைத்ததே . 


290. கூறு மாளி குறிக்கும் அதிகாரம் 

தூறு மெந்தத் துரைசாதி யானாலும் 
சேரும் அந்த சிறந்திடும் சாதிக்கு 
கோரும் கிரகம் குறிக்கப்பொல் லாதிதே . 


291. குறிக்கச் சத்துரு கூட 

சத்துரு கூட இருக்கினும் 
தெறிக்க வேதிகழ் அஸ்தமான போதும் 
முறிக்க நீச்ச முடிவுதா னத்திலும் 
மறிக்க மாளி யமைப்பது துன்மையே . 


292. கூறும் துன்பமும் குறிக்கும் மனிதர்க்கு 

நேரும் சங்கர்ப்பம் நிகழும்எக் காலமும் 
கூறும் அன்னியர் கூட்டம் இட்டே வந்து 
பாரும் அக்கிரம் மாகக்கொள் வார்களே . 


குரு , சுக்கிரன் , அஸ்தமானாலும் நீச்சதானத்திலாகினும் , பகை 
க்ஷேத்திரத்திலாகினும் சத்துருக்களுட கூடினாலும் வீடு 
கட்டலாகாது . 


வீட்டுக்குக் கர்த்தன் எவ்வித சாதியானாலும் அந்தந்த 
சாதிகளுக்குக் கிரகம் சத்துருக்களுடன் கூடினாலும் , அஸ்த 
மானாலும் , நீச்சத்தானத்தில் இருந்தாலும் வீடுகட்டினால் 
அன்னியர் அபகரித்துக் கொள்வார்கள் . 


வீடு கட்டுவதற்குரிய பலன்கள் 


127 


293 . 


ஸ்திரலக்கின ராசிகள் பலன் 
பால சிங்கம் பகரும் ரிஷபமாம் 
நால கும்பம் நவிலும் விருச்சிகம் 
கோல மாம் அந்த குறிக்கும் சேத்திரங்கள் 
ஏல மேவநன்மை எழில்உத்த மாகுமே . 


294 . சாரும் கடகம் சாற்றிடு மேஷமும் 

சேருமே துலாம் சிறந்த மகரமும் 
நேரு நாலும் நிகழ்சர லக்கினம் 
பாரு மத்திபம் பகர் சிற்ப நூலிதே . 


295. ஏய கன்னியே ஏழிலாம் மிதுனமும் 

தூய மீனம் தொடரும் தனுசுவும் 
ஆய இந்நான்கும் அறையும் சுபாபலன் 
நேய மாம்உப யராசி யானதே . 


296 . ஆன தினால் அறைமாளி கட்டிடில் 

கான மேவும் கடுராசி பொல்லாது 
ஊனமாக உரையும் லக்கினபதி 
போன கிரகம் புகலப் பொல்லாததே . 


297. இலகும் சத்துரு சேத்திரம் தன்னிலும் 

குலவும் லக்கினம் கூறும் கணேசுரன் 
அலகும் சத்துரு அறையும் சேத்திரத்திலும் 

இலக்கினம் பத்தாம் இடமதே . 


கலக 


298 . 


இருந்த மாளி எழிலாய் அமைத்திடில் 
பொருந்த வேளை புகலப் பொல்லாதது 
பருந்து மேவும் பராதீன மாய்ப்போகும் 
தெரிந்து மயனார் தெளிய உரைத்ததே .. 


ரிஷபம் , சிங்கம் , விருச்சிகம் , கும்பம் இந்த நான்கும் ஸ்திர 
லக்கினம் . உத்தமம் . 


மேஷம் , கடகம் , துலாம் , மகரம் இந்த நான்கும் சரலக்கினம் . 
மத்திபம் . 


மிதுனம் , கன்னி , தனுசு , மீனம் இந்த நான்கும் சுபாவமான 
உபயராசியாகையால் வீடு கட்டக் கூடாது . 


128 


மனை நூல் 


ஆரம்ப இலக்கினத்தில் இருந்து கிரகத்துக்குச் சத்துரு 
க்ஷேத்திரமான இலக்கினேச்சுரன் சத்துரு க்ஷேத்திரத்தில் 
இருந்தாலும் ஆரம்ப இலக்கினத்திற்குப் பத்தாம் இடத்தில் 
இருந்தாலும் அப்படிப்பட்ட வேளையில் வீடு கட்டினால் 
பராதீனமாய்ப் போகும் . 


திக்குகளுக்கு ஆகாத இராசி 


299. மன்னு மேவும் கிழக்குத் துவசாயம் 

மின்னு விருச்சிக இராசிக்கும் ஆகாது 
துன்னு மேவு தென் கிழக்கு தூமாயமாம் 
நன்னு மீன ராசிக்குமே ஆகாதே . 


300. அறியும் தெற்கு 

வருள் சிம் 

மாயமாம் 
உறுதென் மேற்கு உரையும்சங் காயமாம் 
செறியு மேற்குச் சிறந்த ரிஷபாயம் 
நறியும் தனுசு ராசிக்கும் ஆகாதே . 


301 . 


அச்ச மான வரையும் வடமேற்கு 
நிச்ச காராயம் நேரும் துலாவுக்கு 
உச்ச மானது 

போதும் கூடாது 
சொச்ச மயானார் 

மயானார் சுளுவாய் அறைந்ததே . 


302. உன்னு மேவும் உறையும் வடக்கதாம் 

நன்னும் கேஜாய் நவில உரைக்கிறேன் 
தன்னு மேஷம் ராசிக்காரர்க்கு ஆகாது 
அன்ன மயனார் அறிய உரைத்ததே . 


303. இலங்கு மேவட கிழக்குக்கு ஆகாயமாம் 

துலங்கு கும்ப ராசிக்காரருக்கு ஆகாது 
நலங்கொள் மகரம் நவிலும் மிதுனமாம் 
பலங்கொள் சிங்கம் பகரும் ரிஷபமே . 


304 . சொல்லும் இந்த துலங்கும் ராசிக்காரர் 

வெல்லும் கிராமம் விளங்கிடும் மதியில் 
புல்லும் மாடம் புகலவே கட்டொணாது 
அல்லும் மயனார் தமிழில் உரைத்ததே . 


வீடு கட்டுவதற்குரிய பலன்கள் 


129 


305 . கட்டினால் மா . மாளிகை பின்னமாம் 

கட்டினால் தோஷம் கருதும் ஆனியாகும் 
கட்டினால் மாளி விருத்தியும் ஆகாது 
கட்டினால் சீரணம் கடுக அடைவதே .. 


கிழக்கு துவசாயம் விருச்சிக இராசிக்காரருக்கு ஆகாது .. 
தென்கிழக்கு தூமாயம் மீன இராசிக்காரருக்கு ஆகாது . 
தெற்கு 

சிம்மாயம் கடகராசிக்காரருக்கு ஆகாது . 
தென்மேற்கு சுனகாயம் கன்னி இராசிக்காரருக்கு ஆகாது . 
மேற்கு 

ரிஷபாயம் தனுசு இராசிக்காரருக்கு ஆகாது . 
வடமேற்கு காநாயம் துலா இராசிக்காரருக்கு ஆகாது . 
வடக்கு கெஜாயம் மேஷ இராசிக்காரருக்கு ஆகாது . 
வடகிழக்கு 

காகாயம் கும்பராசிக்காரருக்கு ஆகாது . 


மகரம் , மிதுனம் , சிங்கம் , ரிஷபம் இந்த இராசியுடையோர் 
கிராம மத்தியில் வீடு கட்டல் ஆகாது . இப்போது சொல்லிய 
பிரகாரம் வீடு கட்டினால் ஆனியாகும் . 


அ , ஆ , இ , ஈ , உ , ஊ , எ , ஏ , இதுகள் கிழக்கு முதற்கொண்டிருக்கும் 


இதற்குப் பலன் : 
இந்திரன் கிழக்கு முதல் கெருடன் கா- க . கா . காக- கா 
அக்கினி 

இரண்டாவது பூனை சா , ச , சா , சா , ச , சா 
இயமன் 

மூன்றாவது சிங்கம் டா , ட , டா , டா , ட , டா 
நிருதி நான்காவது நாய் . தா , த , தா , தா , த , தா 

ஐந்தாவது பாம்பு பா , ப , பா , பா , ப பா 
வாய்வு ஆறாவது 

எலி . ய , ர , வ , வ 
குபேரன் ஏழாவது யானை சா , ஷா , ச , ஆ 


வருணன் 


ஈசானியன் எட்டாவது முயல் கர்த்தானவர்களுக்கு 5 - ஆம் 
அவர்க்கு சத்துருதானமாகையால் அவ்விடத்தில் வீடு கட்டக் 
கூடாது . கட்டினால் ஆனியாகும் . 


இவைகள் சத்துரு துவந் தெறிந்து வீடு கட்டப்படும் . 

9 


ம 


130 


மனை நூல் 


இதற்குத் தோஷப் பரிகாரம் 
306 . வஞ்சி சேளும் வழங்கு மகாமீனம் 

மிஞ்சு மகரம் மேவுங் கடகமும் 
செஞ்சுமே பூரண செய ராசிநாம் 

சஞ்ச மயனார் கழறு நூல் பொய்யாதே .. 
307 . வகுத்திடும் துலாம் வழங்கும் விருச்சிகம் 

தொகுத்திடும் மேஷம் தோன்று மிகப்பாதம் 
பகுத்திடும் சல ராசி எனலாகும் 
நிகழ்த்து மயனார் நேராய் அமைந்ததே . 


308. பாரில் கும்பம் பகுக்கும் ரிஷபமாம் 

சேர சிம்மம் சிறக்க இவைகளும் 
சீரும் அர்த்த சலராசி யென்னலாம் 

பேர மயனார் பேணி உரைத்ததே . 
309 . பாரெலாம் கன்னி பகரும் மிதுனமாம் 

ஏரும் தனுசு ஏற்க இவை மூன்றும் 
கார்நிறச்சல ராசி எனப்படும் 
சீரும் பூரணம் சேர்சல ராசியே .. 


310 . ஏந்தும் இந்த எழில் பெறும் இராசியில் 

போந்த மாளி புகல அமைத்திடில் 
வேந்தன் உத்தம மான ராசிதனில் 
கூந்தல் வேனில் குருசுக்கிரன் ஆமே . 


311. ஆமே சந்திரன் அறையும் பார்வைதனில் 

தாமே மாடம் தனிமாளி கட்டிடில் 
போமே அங்கார தோஷம் பொலிவில்லை 

சிற்ப நூல் நவில உரைத்ததே . 


நாமே 


மீனம் , கடகம் , மகரம் இவை சம்பூரண சலராசி . 
விருச்சிகம் , துலாம் , மேஷம் இவை பாதசலராகி . 
கும்பம் , ரிஷபம் , சிம்மம் இவை அர்த்த சலராசி , 
கன்னி , மிதுனம் , தனுசு இவை நிறை சலராசி . 
பூரணசல ராசியில் கட்டினாலும் உத்தமமான நட்சத்திரத்தில் 
சந்திரன் , குரு , சுக்கிரன் , பார்வையில் கட்டினாலும் அங்காரக 
தோஷம் தேவையில்லை . 


வீடு கட்டுவதற்குரிய பலன்கள் 


131 


மாத நாளில் கர்ப்பம் ஓடுவது 


வெண்பா 


312 . பானு தனுவில் பதின்மூன்றே முக்கால்மேல் 

ஆனிக்குக் கற்பம் அறுகாலே - மானே கேள் 
நண்டு முதல் தேள் அளவு நாலரையே நால்மாகாணி 
கொண்டதனு 

சுக்குஒன்றே 


கூறு .. 


மனை 


313 . கன்னியில் 

எடுக்கில் 
கைப்பொருள் வந்து சேரும் 
அன்னமும் முத்தும் சேரும் 

ஆயிழை தானும் நிற்பள் 
பொன்னொடு தானி யங்கள் 

பொருந்தவே செல்வம் உண்டாம் 
முன்னமே அயனார் சொன்ன 
முறைமை நூல் விளம்பல் உற்றேன் . 


மனை எடுக்கும் பலன் 


314 . ஈசானிய மூலை தன்மேல் 

இயல்புடன் இருந்து கொண்டு 
வாசமாம் இதனில் வாழ்ந்தால் 

வரிசையும் வாழ்வும் உண்டாம் 
போசனார் புவியோர்க்கு எல்லாம் 

பொருந்திய மனுசன் ஆவான் 
வாசமின் குழலி னாளே 

வகை மனைக் குறிகள் கண்டாய் . 


315. வாய்வு மேல் மனைஎ டுக்கில் 

வயிற்றினில் பிணிஉண் டாகும் 
நேசமாய் நினைத்தது எல்லாம் 

நிதமுடன் கேடது ஆகும் 
காசநோய் கொண்டு சாவார் 

களவினால் பொருளும் போகும் 
பேயுமே கூடிக் கொல்லும் 
பிணம் 

சுடு காடது ஆமே . 


132 


மனை நூல் 


316 . அங்கிமேல் மனை எ டுக்க 

மங்கைதான் மலடி ஆவாள் 
செங்கைவாள் அரவம் தீண்டும் 

தீப்படும் மனையில் பா ..... 
பொங்குமாம் -குழலி னாளே 
பொருளது 

களவும் போகும் 
அங்கையற்கு அயனார் 

சொன்ன 
வண்மை 

விளம்பல் 


நூல் 


உற்றேன் . 


9. நட்சத்திரம் 


தாமநட்சத்திரம் ...... 

பிறந்த நட்சத்திரம் அறிய இயலாதவர்கள் தங்கள் பெயரின் 
முதல் எழுத்திற்கு உரிய நட்சத்திரத்தினை அறிந்து ஏற்ற பலன் 
கண்டு நல்ல செயல்களை மேற் கொள்ளவேண்டும் . இதற்கு உதவு 
மாறு பெயர்களின் முதல் எழுத்திற்கு ஏற்ப நட்சத்திரன்களின் 
பெயர்கள் , பட்டியல் இட்டுக் காட்டப்படுள்ளன . 


ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய நான்கு கால் பகுதி 
களுக்கும் முறையே நான்கு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 
அவற்றை முறையே அந்தந்த நட்சத்திரத்தின் முதற்பாதம் , 
இரண்டாம்பாதம் , மூன்றாம் பாதம் , நான்காம்பாதம் எனக் 
கொள்ளுதல் வேண்டும் . இவை இராசி முதலியன காணவும் பயன் 
படுவதாக அமைக்கப்பட்டுள்ளன . 


நட்சத்திரங்களுக்கு உரிய மிருகம் , பட்சி , 

, 

மரம் , கணம் 
போல்வனவும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் கொடுக்கப் 
பட்டுள்ளன . அவற்றின் நன்மை தீமைகள் அறிந்து ஏற்ப 
மனையை அமைத்துக் கொள்ள வேண்டும் , 


நட்சத்திரப்பலன் பொது 

உத்தம நட்சத்திரங்கள் 11 , 
மத்திம 

6 , 
அதம் 

19 , என்று- அவற்றின் பெயர்களும் 
கொடுக்கப்பட்டுள்ளன . ஆயினும் அவற்றுள் ஒவ்வொன்றும் ஒரு 


9 . 


3 . 


134 


மனை நூல் 


செயலுக்குச் சிறந்த நட்சத்திரமாக விளங்குவதைப் பின்வரும் 
மூன்றுவகை அமைப்பினால் அறியலாம் . 


1. ஊர்த்துவமுகம் எனப்படும் மேல் நோக்கு நாளுக்கு உரியன 

ரோகணி , ஆதிரை , பூசம் , உத்திரம் , உத்திராடம் , உத்திரட் 
டாதி , திருவோணம் , அவிட்டம் , சதயம் , ஆகிய ஒன்பது நட்சத் 
திரங்களாகும் . இவற்றில் வாசற்கால் தூண் முதலியவை வைக் 
கலாம் . பிற பல நற்காரியங்களுக்காம் என்பது உள்ளே உரை நடை 
யில் உள்ளது . 


2 . திரிமுகம் எனப்படும் பக்கநோக்கு நாளுக்கு உரியன 

அசுவினி , மிருகசீரிடம் , புனர் பூசம் , அஸ்தம் , சித்திரை . 
சுவாதி , அனுஷம் , கேட்டை , ரேவதி ஆகிய ஒன்பது நட்சத்திரங் 
களாகும் . இவை சுவர் வைத்தல் , பிற பயிர் சம்பந்தப் பட்ட 
தொழில் தொடங்குதல் ஆகியவற்றிற்கு உரிய நட்சத்திரங் 
களாகும் . 


3. அதோமுகம் எனப்படும் கீழ்நோக்கு நாளுக்கு உரியன 

பரணி , கார்த்திகை , ஆயிலியம் , மகம் , பூரம் , விசாகம் , 
மூலம் , பூராடம் , பூரட்டாதி ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களாகும் . 
இவை பிற நற் செயல்களுக்கும் உரியவையாகும் . உரிய செயல் 
கள் உள்ளே உரை நடையில் தரப்பட்டுள்ளன . 


கூறிய நட்சத்திரங்களில் முதல் இரண்டு சாம நேரத்தில் 
வரும் நட்சத்திரங்களின் பலனே சிறப்புடையதாகும் . 


பின் இரண்டு சாமத்திலும் , மாலை மயங்கும் நேரத்திலும் 
இராக்காலத்திலும் வரும் நட்சத்திரங்களால் பயன் இல்லை . 


மனைகோல சிறந்த நட்சத்திரங்கள் பதினொன்று . 


அவை : மிருக சீரிடம் , பூசம் , உத்திரம் , அஸ்தம் , சித்திரை , 
அனுஷம் உத்திராடம் , திருவோணம் , அவிட்டம் , சதயம் , உத்தி 
ரட்டாதி ஆகிய பதினொன்றாம் . 


இராசிப் பொருத்தம் 

நட்சத்திரங்கள் சிறந்தனவாக இருந்தாலும் மனைக்கு உய 
வரின் பிறந்த இராசியையோ பெயருக்கு உரிய இராசியையோ 


நட்சத்திரம் 


135 


பார்த்து அந்த இராசிக்கு முன்னால் , வலப்புறமாக உள்ள நட்சத் 
திரங்களையே தேர்ந்தெடுக்க வேண்டும் . அவ்வாறு அன்றி , 


தன் இராசிக்குப் பின்னாலும் இடப்புறமுமாக உன்ள நட்சத் 
திரங்களில் மனை கோலினால் தீமையே விளையும் . 


உச்சிக் கோபுரம் வைக்க , உச்சிமேடு மூட நட்சத்திரங்கள் 


1. அசுவனி 

பரணி கார்த்திகை ரோகணி 

ஏறு நாட்கள் 
2. மிருக சீரிடம் 

முகட்டு , நாள் 
3. திருவாதினர , புனர்பூசம் , பூசம் , 

ஆயிலியம் 

இறங்கு நாட்கள் 
4. மகம் , பூரம் , உத்திரம் , அஸ்தம் 

ஏறு நாட்கள் 
5. சித்திரை 

முகட்டு நான் 
6. சுவாதி , விசாகம் , அனுஷம் , கேட்டை 

இறங்கு நாட்கள் 
7. மூலம் , பூராடம் , உத்திராடம் , திருவோணம் 

ஏறு நாட்கள் 
8. அவிட்டம் 

முகட்டு நாள் 
9. சதயம் , பூரட்டாதி , உத்திரட்டாதி , ரேவதி 

இறங்கு நாட்கள் 
இவற்றுள் , 

ஏறு நாட்களாகிய 12 நட்சத்திரங்களிலும் வீடு கட்டலாம் . 

இவை பிற நல்ல செயல்களுக்கும் உரியனவாகும் . முகட்டு 
நாட்களாகிய மிருக சீரிடம் , சித்திரை , அவிட்டம் ஆகிய நட்சத் 
திரங்களில் வீட்டின் உச்சி மேட்டுப்பகுதி மூடுதல் கோபுரங்களில் 
உச்சிக்கோபுரம் கட்டுதல் போன்ற செயல்களைச் செய்யலாம் . 


இறங்கு நாட்களாகிய 12 நட்சத்திரங்களில் இச்செயல்களில் 
எதையுமே செய்யக் கூடாது . 


136 


மனை நூல் 


முகட்டுநாள் 


முகட்டுநாள் 


முகட்டுநாள் 


த 


அவி 


ரோ 


அஸ் 


சு 


திரு 


சத 


கா 


பு 


உத் 


வி 


உத்தி பூரட் 


பூச 


பூர 


அனு | 


பூரா 


உத் 


அ 


ம 


கே 


மூ 


ரே 


ஏறுநாட்கள் 


இறங்குநாட்கள் 


ஏறுநாட்கள் 


இறங்குநாட்கள் 


ஏறுநாட்கள் 


இறங்குநாட்கள் 


பரணி 


நட்சத்திரமும் நாளும் 

ஞாயிற்றுக்கிழமையில் வரும் 
திங்கள் 
செவ்வாய்க் 


- 


சித்திரை 
- உத்திராடம் 
- அவிட்டம் 


3 , 


புதன் 


, 


கேட்டை 


. 


த 


வியாழக் 
வெள்ளிக் 


* 


- பூராடம் 
- ரேவதி - ஆகிய 


சனிக் 


நட்சத்திரங்களில் மளை கோலினால் வீடு பாழாகும் ; பிற நல்ல 
செயல்கள் செய்தாலும் தீமையே விளையும் . 


நட்சத்திரம் 


137 


பிறந்த நட்சத்திரம் 

தான் பிறந்த நட்சத்திரத்திற்கு 
இரண்டாம் நட்சத்திரம் 


நான்காம் 


ஆறாம் 


எட்டாம் 


ஒன்பதாம் 
ஆகியவற்றில் நல்ல செயல்களை மேற் கொள்ளலாம் . 


தான் பிறந்த நட்சத்திரமாகிய முதல் நட்சத்திரம் , 
அந்த நட்சத்திரத்திற்கு - மூன்றாம் நட்சத்திரம் 

ஐந்தாம் 
ஏழாம் 

ஆகியவை 


33 


நல்ல செயல்களை மேற்கொள்ளப் பொருந்தாதனவாகும் . இவ் 
வாறு , பிறந்த நட்சத்திரம் தொடங்கி ஒன்பது நட்சத்திரம் முடிய 
ஒன்று முதல் ஒன்பது என்று கொண்டு மீண்டும் - பத்தாம் நட் சத் 
திரம் முதல் பதினெட்டாம் நட்சத்திரம் முடிய முறையே ஒன்று 
முதல் ஒன்பது எனக்கணக்கிட்டுப் பயன் காணவேண்டும் . அடுத்து 
பத்தொன்பதாம் நட்சத்திரம் தொடங்கி இருபத்தேழாம் நட்சத் 
திரம் முடிய ஒன்று முதல் ஒன்பது எனக் கொள்ள வேண்டும் 
இவ்வாறு கணக்கிட , 

பிறந்த நட்சத்திரத்தை ஒன்று எனக் கொண்டு அதிலிருந்து 


எண்ண , 


2 , 4 , 6 , 8 , 9 ஆம் நட்சத்திரங்கள் 
11 , 13 , 15 , 17 , 18 ஆம் நட்சத்திரங்கள் 

20 , 22 , 24 , 26 , 27 ஆம் நட்சத்திரங்கள் ஆகிய பதினைந்தும் 
நல்லனவாகக் கொள்ள வேண்டும் . 


நீக்கவேண்டிய நாட்கள் 
1. சூரியனைச் சூழ்ந்து பரிவேடம் இட்டிருக்கும் நாள் 
2. சந்திரனைச் 
3. தீமைதரும் கிழமைகள் 


138 


மனை நூல் 


4. மேகம் சூழ்ந்து மந்தாரமாக உள்ளநாள் 
5. மழைத் தூறல் விழுந்து கொண்டிருக்கும் நாள் 
6. சூரிய , சந்திர கிரகணம் உடைய நாள் 
7. தீமை தரும் நட்சத்திரங்கள் 
8. விட்டிகரணம் என்னும் நேரம் ( பதினொரு உறுப்புகளில் 

ஒன்று ) 
9. வெள்ளி மறையும் நாள் 
10. தீமை தரும் நாழிகை 
11. அஷ்டமி 


12. அமாவாசை 


13. சந்திர பக்கங்கள் ( 4 , 9 , 14 - ஆம் பக்கங்கள் ) 
14. கால் அற்ற நட்சத்திரங்கள்- கார்த்திகை , உத்திரம் , உத்தி 

ராடம் 


15. உடல் அற்ற நட்சத்திரங்கள்- மிருகசீரிடம் , சித்திரை 

அனுஷம் 
16. தலை அற்ற நட்சத்திரங்கள் - புனர்பூசம் , விசாகம் , பூரட்டாதி 
17. வெள்ளி எதிர்படும் நாள் 
18. வெள்ளி வலப்புறம் ஆகும் நாள் 
19. ஒவ்வொரு மாதத்தின் கடைசி மூன்று நாட்கள் 
20. பங்குனிமாதம் 15 தேதிக்குமேல் உள்ள நாட்கள் 
21. கிரகண நாளுக்கு முன்பும் பின்பும் ஏழு ஏழு நாட்கள் 


செயல்கள் 


செய்வதைத் தவிர்க்க 


போன்ற நாட்களில் நல்ல 
வேண்டும் . 


நட்சத்திரம் 


139 


யோகினி நிலை - திதிகள் 


--- 


வடக்கு 


ஆ 


வ . 


வ 
. 
மே 


mage 


துவாதசி 


Ps 


சத்தமி 


அஷ்டமி 
திருதியை 
திரயோதசி 


துதியை 


தே. 


துவாதசி 


ஆகாயம் 

நவமி 
சதுர்த்தி தே . 
சதுர்த்தசி தே . 


தே. 


ஓ 


தே. 


தே 
. 


சஷ்டி 


பிரதமை 


மேற்கு 


ஏகாதசி 


கிழக்கு 


பிரதமை 


தே . 


சஷ்டி 


ஏகாதசி 


தசமி 
பஞ்சமி தே . 
அமாவாசை 


தே. 


தே 
. 


திருதியை 
திரயோதசி 
அஷ்டமி 


பூமி 


சதுர்த்தி 
சதுர்த்தசி 
நவமி 


தே. 


தெ.கி 


பஞ்சமி பௌர்ணமி 


தசமி 


தெ. மே 


தெற்கு 


குறிப்பு : தே . தேய்பிறைத்திதிகள் 


இவற்றுள் , 
1. தென் கிழக்குத் திதிகளாகிய - திருதியை , திரயோதசி , 

அஷ்டமி ( தே ) 


2. ஆகாயத் திதிகளாகிய - நவமி , சதுர்த்தி ( தே ) , சதுர்த்தசி 

( தே ) 


3. பூமித் திதிகளாகிய - தசமி , பஞ்சமி ( தே ) , அமாவாசை 
ஆகிய திதிகள் நல்ல செயல்களுக்கு விலக்கப் பட வேண்டியவை 
களாகும் . 


140 


மனை நூல் 


மனையில் தேவதைகள் இருப்பிடம் 

வீட்டு மனையின் நீள அகலங்களை எட்டு , எட்டுப் பகுதி 
களாகப் பிரிக்க 64 பகுதிகளாகும் . அவற்றுள் , 

1 . இடை 4 பாகங்கள் - பிரம்ம பாகம் . 


2 . 


அதைத் தொடர்ந்து } -பேய்ப் பாகம் . 


4 மூலைப் பாகங்கள் 
3. 4 திசையும் இரண்டிரண்டுள் ) 

8 பாகங்கள் ) -உருத்திரபாகம் . 
பிற 48 பாகங்கள் தேவர் பாகம் . 


4 . 


- 


> 


தேவர் 


பேய் 


உருத்திரர் 


பேய் 


தேவர் 


பிரம்மபாகம் 


தேவர் 


பேய் 


பேய் 


உருத்திரர் 


தேவர் 


சில நல்ல நாட்கள் - 


திங்கட் கிழமையில் - வாசற்கால் , தூண் முதலியன நாட்ட நன்று 
புதன் கிழமையில் - உத்திரம் , விட்டம் , கழிகள் பரப்ப நன்று . 
வெள்ளிக் கிழமையில் - கூரை , ஓடுவேய்தல் , தளம் போடல் நன்று . 
வியாழக் கிழமையில்- குடிபுக நன்றாம் . 


* 


நட்சத்திரம் , மிருகம் , பட்சி , மரம், கணம் . 
1. அசுவனி- குதிரை - இராசாளி - எட்டி - தேவகணம் 
2. பரணி - யானை- காக்கை - நெல்லி . மனித கணம் 


நட்சத்திரம் 


141 


. 


3. கார்த்திகை- ஆடு - மயில் - அத்தி - இராட்சசகணம் 
4. ரோகணி - பாம்பு- ஆந்தை- நாவல் - மனித கணம் 
5. மிருகசீசம் -சாரை- கோழி - கருங்காலி- தேவகணம் 
6. திருவாதிரை - நாய் . அன்றில் - செங்கருங்காலி - மனிதகணம் 
7. புனர்பூசம் - பெண்பூனை - அன்னம்- மூங்கில்- தெய்வகணம் 
8. பூசம் நீர்காக்கை- அரசு - 

தெய்வகணம் 
9. ஆயிலியம் - ஆண்பூனை- சிச்சிலி- புன்னை- இராட்சசகணம் 
10. மகம் - ஆண் எலி - ஆண்கழுகு . ஆவ- இராட்சசகணம் 
11. பூரம் 

- பெருச்சாளி- பெண்கழுகு . பலாசு . மனிதகணம் 
12. உத்திரம் - எருது 

- சிள்வண்டு - அலரி 
13. அஸ்தம் - எருமை - பருந்து ஆத்தி - தெய்வகணம் 
14. சித்திரை - ஆண்புலி - மரங்கொத்தி - வில்வம் - இராட்சசகணம் 
15. சுவாதி கிடா 

- மருதை- தெய்வகணம் 
16. விசாகம் - பெண்புலி - செவ்வால்குருவி - விளா- இராட்சச ,, 
17. அனுஷம்- பெண்மான்- வானம்பாடி மகிழ- தெய்வகணம் 
18. கேட்டை . 

கலை - சக்கரவாகம் - பிறாய்- இராட்சச ,, 
19. மூலம் பெண்நாய் - செம்போத்து - மரா - இராட்சசகணம் 
20. பூராடம் . ஆண்குரங்கு- கவுதாரி வஞ்சி - மனிதகணம் 
21. உத்திராடம்- மலட்டுப்பசு- வலியன் 
22. திருவோணம்- பெண்குரங்கு - நாரை எருக்கு- தேவகணம் 
23. அவிட்டம் - காமதேனு - வண்டு - வன்னி - இராட்சசகணம் 
24. சதயம்- பெண்குதிரை - அண்டங்காக்கை - கடம்பு . மனிதகணம் 
25. பூராட்டாதி- புருஷாமிருகம்- உள்ளான்- தேமா- மனிதகணம் 
26. உத்திரட்டாதி- பால் பசு- கோட்டான்- வேம்பு- மனிதகணம் 
27. ரேவதி 

- பெண்யானை- வல்லூறு . இலுப்பை- தேவகணம் 


• பலா . 


நாம நட்சத்திர எழுத்துக்கள் 
1 . சு- சே . சோ- லா- அசுவனி 
2. லீ- லூ - லே - லோ- பரணி 
3. ஆ . ஈ . 

ஏ - கார்த்திகை 
- வா . வீ- வூ - ரோகணி 


ஒன 


4 . 


142 


மனை நூல் 


5. வே- வோ- கா - கீ - மிருகசீரிடம் 
6 . 

ச- திருவாதிரை 
7. கே . கோ- ஹ- ஹி . புனர்பூசம் 
8. கு- ஹே ஹோ - ட- பூசம் 
9 . டீ- டூ- டே . டோ- ஆயிலியம் 
10. மா- மீ - மு . மே - மகம் 
11. மோ - டா - டி - டு- பூரம் 
12. டே- டோ- பா- பீ . உத்திரம் 
13. பூ ஷ- நா- டடா - அஸ்தம் 
14. பே . போ- ரா- ரி- சித்திரை 
15. ரூ - ரே . ரோ- த . சுவாதி 
16. தீ- தூ- தே- தோ- விசாகம் 
17. நா . நீ- நூ- நே " அனுஷம் 
18. நோ- யா- இ- யூ- கேட்டை 
19. ஏ- யோ . ப்பா- ப்பி . மூலம் 
20. பூ- தா - 

ட பூராடம் 
21. பே- போ - ஜா- ஜி- உத்திராடம் 
22. ஜு . ஜே- ஜோ- க- திருவோணம் 
23 . 

கு- கே- அவிட்டம் 
24. கோ . சா சீ . சூ- சதயம் 
25. ஸே- ஸோ- தா- தி- பூரட்டாதி 
26. தூ- ஸ . த்தா- த்தி- உத்திரட்டாதி 
27. தே- தோ- ச்சா- ச்சி- ரேவதி 


நட்சத்திர பலன் 
அசுவினி, மிருகசீரிஷம் , ரோகணி , பூசம் , அஸ்தம் , சித்திரை 
அனுஷம் , உத்திராடம் , திருவோணம் , அவிட்டம் , சதயம் இந்த 
11 ம் உத்தமம் . 


திருவாதிரை , புனர்பூசம் , உத்திரம் , கேட்டை , உத்திரட்டாதி , 
ரேவதி இந்த 6 ம் மத்திபம் . 


நட்சத்திரம் 


143 


பரணி , கார்த்திகை , ஆயிலியம் , மகம் , பூரம் , பூரட்டாதி , 
சுவாதி , பூராடம் , விசாகம் , மூலம் இந்த 10 ம் அதமம் 
சுபகாரியங்கள் செய்ய வேண்டியதற்கு மூன்று விதமாகச் சில 
நட்சத்திரங்களறிய 
முதலாவது : - ரோகணி , ஆதிரை , 

பூசம் , 

உத்திரம் மூன்று 
திருவோணம் , அவிட்டம் ,சதயம் இவை ஒன்பதும் ஊர்த்துவ முகம் 


இதில் ஸ்தம்பப் பிரதிஷ்டை , பட்டாபிஷேகம் , உத்தியோகத் 
திற்பிரவேசித்தல் , இராச தரிசனம் , வியாபாரம் , வீடு , ஆபரணம் , 
மெத்தை மேல் மெத்தை , வாசற்கால் , தூண் , துவஜம் , தோப்பு , 
சாலை , மரம் முதலியவை வைக்கவும் . மற்றும் இவை முதலாகிய 
சுபகாரியங்கள் செய்யவும் அபி விருத்தியாகி வருமென்றறிய 
வேண்டியது . 


இரண்டாவது : - அசுவினி , மிருகசீரிஷம் , புனர் பூசம் , அஸ்தம் , 
சித்திரை, சுவாதி , அனுஷம் , கேட்டை , ரேவதி இவை ஒன்பதும் 
திரிமுகம் . 

இவைகளில் சுவர்வைக்க, பயிரிட , நிலம் வாங்க , பசு , எருது , 
எருமை , குதிரை , யானை பண்டி முதலானவை வாங்கவும் ; 
பொன்னேர் கட்டியுழவும் ; விதை விதைக்கவும் ; பசு முதலானது 
களுக்குக் கொட்டாரங்கட்டவும் , யாத்திரை போகவும் ; ஏரி வாய்க் 
கால் வெட்டவும் ; நிலத்துக்கு வரப்பு கட்டவும் ; இவை முதலாகிய 
சுபகாரியங்கள் செய்ய உத்தமம் . 


மூன்றாவது : - பரணி , கார்த்திகை, ஆயிலியம் , மகம் , பூரம் , 
விசாகம் , மூலம் , பூராடம் ,பூரட்டாதி இவை ஒன்பதும் அதோமுகம் . 


இவைகளில் நிட்சேபம் வைக்கவும் ; வித்தியாரம்பம் 
செய்யவும் ; கிணறு , 

குளம் , அகழி எடுக்கவும் ; களஞ்சியம் 
கட்டவும் ; புதையல் வைக்கவும் ; கிழங்கு முதலானவை நடவும் ; 
சங்கு ஸ்தாபனம் பண்ணவும் இவை யுத்தமம் . 


இவைகளில் முதற்சாமம் உத்தமம் . 
இரண்டாம் சாமம் சந்தோஷம் . 
மூன்றாம் சாமம் அதமம் . 
நான்காம் சாமம் ; அந்திகாலமும் இராக் காலமும் கூடாது . 


144 


மனை நூல் 


கிரக ஆரம்பம் செய்ய முக்கியமான முகூர்த்த நட்சத்திரங்கள் . 
இது கிரந்தங்களிலிருந்து எழுதப்பட்டது . மிருகசீரிஷம் , அஸ்தம் , 
பூசம் , சித்திரை , அனுஷம் , உத்திரம் மூன்றும் , திருவோணம் , 
அவிட்டம் , சதயம் ஆக பதினொன்றும் உத்தமம் . 


நட்சத்திரங்களின் நன்மை தீமையறியும் விதி 
அகலம் , நீளம் , நிலைக்கால் உயரம் இதில் மூன்றுமிருந்தமனையில் 
கட்டுத்திசையில் சொல்லப்பட்டது என்னவெனில் : 
அசுவினிக்கு - தென்சார்பு வீடுகட்டுவது . நீளமுழம் 6 , அகலமுழம் 
மூன்றேகால் , வாசல் வடக்கு , நிலைக்கால் உயரம் அங்குலம் 49 . 
பரணி - தென்சார்பு நீளம் முழம் 7 க்கு அகலம் முழம் 3 க்கு வாசல் 
வடக்கு . நிலைக்கால் உயரம் அங்குலம் 51 


கார்த்திகை - மேல்சார்பு நீளம் முழம் 7 க்கு அகலம் முழம் 3 க்கு 
வாசல் கிழக்கு . நிலைக்கால் உயரம் அங்குலம் 53 . 
ரோகணிக்கு - மேல்சார்பு நீளம் முழம் 7 க்கு அகலம் முழம் 31 க்கு 
வாசல் கிழக்கு , நிலைக்கால் உயரம் அங்குலம் 55 . 
மிருகசீரிஷத்திற்கும் திருவாதிரைக்கும் - தென்சார்பு - நீளம் முழம் 
9 க்கு அகலம் முழம் 3 க்கு வாசல் வடக்கு . நிலைக்கால் உயரம் 
அங்குலம் 49 . 


புனர் பூசத்திற்கு - மேல் சார்பு . நீளம் முழம் 10 க்கு அகலம் முழம் 
34 க்கு கிழக்கு , நிலைக்கால் உயரம் அங்குலம் 55 . 
பூசத்திற்கும் , ஆயிலியத்திற்கும் - மேல்சார்பு நீளம் முழம் 6 க்கு 
அகலம் முழம் 3 க்கு வாசல் கிழக்கு , நிலைக்கால் உ.யரம் அங்- 59 
மகத்துக்கு வடசார்பு நீளம் முழம் 54 க்கு அகலம் முழம் 3 க்கு வாசல் 
மேற்கு நிலைக்கால் உயரம் அங்குலம் 49 . 
பூரத்திற்கு - வடசார்பு நீளம் முழம் 11 க்கு அகலம் முழம் 3 க்கு 
வாசல் தெற்கு நிலைக்கால் உயரம் அங்குலம் 47 . 
உத்திரத்திற்கு - மேல் சார்பு நீளம் முழம் 9 க்கு அகலம் முழம் 3 க்கு 
வாசல் கிழக்கு தெற்குமாக . நிலைக்கால் உயரம் அங்குலம் 57 . 
அவிட்டத்திற்கு - வடசார்பு நீளம் முழம் 13 க்கு அகலம் முழம் 
3 க்கு வாசல் தெற்கு நிலைக்கால் உயரம் அங்குலம் 51 . 
சித்திரைக்கு - வடசார்பு நீளம் முழம் 11 க்கு அகலம் முழம 34 க்கு 
வாசல் தெற்கு . நிலைக்கால் உயரம் அங்குலம் 57 . 


நட்சத்திரம் 


145 


சுவாதிக்கு - வடசார்பு நீளம் முழம் 5 க்கு அகலம் முழம் 3 க்கு 
வாசல் தெற்கு நிலைக்கால் உயரம் அங்குலம் 40 
விசாகத்திற்கு- வடசார்பு நீளம் முழம் 9 க்கு அகலம் முழம் 3 க்கு 
வாசல் தெற்கு நிலைக்கால் உயரம் அங்குலம் 49 . 
அனுஷத்திற்கு - கீழ்சார்பு நீளம் முழம் 5 க்கு அகலம் முழம் 3 க்கு 
வாசல் மேற்கு நிலைக்கால் உயரம் அங்குலம் 49 . 
கேட்டைக்கு - கீழ்சார்பு நீளம் முழம் 5 க்கு அகலம் முழம் 3 க்கு 
நிலைக்கால் உயரம் அங்குலம் 49 , 
மூலத்திற்கு - வடசார்பு நீளம் முழம் 7 க்கு அகலம் முழம் 3 க்கு 
வாசல் தெற்கு நிலைக்கால் உயரம் அங்குலம் 57 . 
பூராடத்திற்கு - கீழ்சார்பு நீளம் முழம் 6 , க்கு அகலம் முழம் 3 க்கு 
வாசல் மேற்கு நிலைக்கால் உயரம் அங்குலம் 53 . 
உத்திராடத்திற்கு - கீழ்சார்பு நீளம் முழம் 13 க்கு அகலம் முழம் 
3 க்கு வாசல் தெற்கு நிலைக்கால் உயரம் அங்குலம் 57 . 
திருவோணத்திற்கு - வடசார்பு நீளம் முழம் 11 க்கு அகலம் முழம் 
3 க்கு வாசல் தெற்கு நிலைக்கால் உயரம் - அங்குலம் 53 . 
அவிட்டத்திற்கு - கீழ்சார்பு நீளம் முழம் 7 க்கு அகலம் முழம் 3 க்கு 
வாசல் மேற்கு நிலைக்கால் உயரம் அங்குலம் 51 . 
சதையத்திற்கு - தென்சார்பு நீளம் முழம் 9 க்கு அகலம் முழம் 
3 க்கு வாசல் வடக்கு நிலைக்கால் உயரம் அங்குலம் 49 . 
பூரட்டாதிக்கு - தென் சார்பு நீளம் முழம் 15 க்கு அகலம் முழம் 
4 க்கு வாசல் வடக்கு நிலைக்கால் உயரம் அங்குலம் 59 . 


உத்திரட்டாதிக்கு - கீழ்சார்பு நீளம் முழம் 10 க்கு அகலம் முழம் 
3 க்கு வாசல் மேற்கு நிக்ைகால் உயரம் அங்குலம் 57 . 


இரேவதிக்கு - தென்சார்பு நீளம் முழம் 10 க்கு அகலம் முழம் 3 க்கு 
வாசல் வடக்கு நிலைக்கால் உயரம் அங்குலம் 51 . 


317. பொல்லாத நாட்கள் வாரம் பொருந்தாத இராசி மாதம் 

செல்லாத வெள்ளிப் பாடு தியாச்சியம் இராகு காலம் 
எல்லாரும் நன்மை வாஸ்து வெழுந்திரு கின்ற போதும் 
வல்லாமை யுடையோர் எல்லாம் மனைகோலல் ஆகா 

தன்றே , 
மனை -10 


146 


மனை நூல் 


318. நடையினில் முக்கால் நாழி நலமுடன் பொசிப்பு முக்கால் 

குடையினில் முக்கால் நாழி கூறிய மலர்க்கண் முக்கால் 
படர்மிசை எழுந்தி ருந்து பார்தனை விளக்கு முக்கால் 
அடவுடன் வாஸ்து வுக்கு அகத்தியர் உரைத்த வாறே . 


முகூர்த்தம் 
319. ஆலயம் நகரம் பட்டணம் கிரகம் 

மருளிய தடாகக்கூ பமுமாஞ் 
சீலமாஞ் சிற்பன் செய்கின்ற கிரியைச் 

செயலதை நீக்கிய வேறோர் 
தாலத்தில் அன்னிய சாதியோன் செய்தால் 

தாரணி மன்னவர் தமக்கும் 
சாலவே கர்த்தன் தனக்குமே தோஷம் 

சஞ்சலம் அதுவுமுண் டாமே . 


இ - ள் :. ஆலயங்கள் , நகரங்கள் , பட்டணங்கள் , கிரகங்கள் 
தடாகங்கள் , கிணறுகள் இவைகளைச் சிற்பன் கையால் செய்யா 
மல் அன்னிய வருணத்தான் கையினால் முகூர்த்தஞ் செய்தால் 
அரசருக்கும் யசமானுக்கும் ஆகாது எ - று . 


மனைகோல அவரவர்கள் இராசிப்பொருத்தம் 
320. நன்மனை யெடுப்போர்க்கு எல்லாம் நாளுடன் பூமி 

தன்னை 
முன்வலங் கொள்வ ராகில் முயற்சிபாங் கருமம் நன்றாம் 
பன்னெடுங் காலம் வாழ்வர் பயின்ற நல் மக்கட் பேறாம் 
பின்னிடங் கொள்வ ராகில் பிணியொடு சாதல் ஆமே . 


இ - ள் :. மனைக்கு வாசல் பொருத்தம்- அவரவர் பேர்வழி , பிறந்த 
ராசி , முன்னும் வலமுமாக இருக்கக் கொள்வது நன்றாம் . பின்னும் 
இடமுமாகயிருக்கக் கொள்ளில் தீதாம் எ - று . 


மனைகோலும் நாள் - ஆகாநாள் 
321. நன்னாளினில் மனைகோலினு நலனார் தம் இராசி 

முன்னாகுதல் வலமாகுதல் முளரித்திரு உறையும் 
பின்னாகுதல் இடமாகுதல் பேணிமனை கோலில் 
பொன்னாகுதல் பொருளாகுதல் உயிராகுதல் போமே . 


நட்சத்திரம் 


147 


மனைகோலும் மாதங்கள் 
322. சித்திரை வைகாசி ஆடி சிறந்த ஆவணியா மிக்க 

வைத்த ஐப்பசியி னோடு மன்னுகார்த் திகைய தாகும் 
மத்தக விலாத தையும் மாசியோ டெட்டு மாதம் 

புத்தியான் மனையே சோலப் புகழுடன் நன்மை யாமே . 
இ - ள் :. சித்திரை , வைகாசி , ஆடி , ஆவணி , ஐப்பசி , கார்த்திகை 
தை , மாசி , இந்தயெட்டு மாதமும் மனைகோல நன்றாம் எ.று. 


மானி 


மனைகோலவும் குடிபுகவும் ஆகா மாதங்கள் 
323. கூனி யானி புரட்டாசி மார்கழி 
ஊன மான ஒரு நான்கு மாதமும் 
யாமன் 

மனைகுடி தான் புகில் 
மாகி யிடர்செயும் நோய்களே . 
இ - ள்.- பங்குனி, ஆனி , புரட்டாசி , மார்கழி யிந்த நாலு ? 
மாதமும் மனை கோலவும் , குடிபுகவும் ஆகாது . இதற்கு விரோத 
மாய்க் குடிபுகினும் அல்லது மனை கோலினும் பிணியுண்டாம் 
எ- று . 


ஈன 


குடிபோகும் மாதபலன் 
324. ஆடித் திங்களில் இராவணன் பட்டதாம் 

ஆலித் தேபெரும் பாரம் மார்கழி 
வீடித் தேபுரட் டாசி இரணியன் 

வேதத் தோன் முடி அற்றது பங்குனி. 
325 நாடித் தேதியில் நன்மனை போயிடில் 

நாட்டில் மாந்தர்கள் நாசம் அடைகுவார் 
ஓடித் தேசங் குடியேறிப் போனாலும் 
ஓட்டிலே இரந்து உண்ணவும் ஆகுமே . 


கிரகப் பிரவேசம் 
ஆனி , ஆடி , புரட்டாசி , மார்கழி , மாசி , பங்குனி, மாதங் 
களும் , ஞாயிறு , செவ்வாய் , வியாழன் , அசுவினி , மிருகசீரிஷம் , 
புனர்பூசம் , அஸ்தம் , சித்திரை , சுவாதி மூன்று உத்திரங்கள் , 
அனுஷம் , திருவோணம் , தவிர மற்ற நட்சத்திரங்களும் விருச்சிகம் 
கும்பம் , இருத்தையும் ஆகாவாம் . அஷ்டம சுத்தமுள்ள இலக் 
கினம் உத்தமம் . 


148 


மனை நூல் 


மேஷம் 
ரிஷபம் 
மிதுனம் 


இராவிழிப்பு ராசியாவன 
கர்க்கடகம் 
தனுசு 
மகரம் ஆக ஆறு . 


முகடு வைக்க 


326. இலிங்கத்தா பரங்கள் போல இசைந்த மூ வரையுங் கீறி 

விலங்கநால் வரையுங் கீறி மேலது முகட்டு நாளாங் 
குலுங்குமா விறங்கு நாளிற் கோபுர மாடக் கூடம் 

துலங்கு நான் மனைகள் கோலத் துக்கமாய் இடிந்து போமே . 
இ - ள் : - இலிங்கம் போல் நீண்ட வளையமாய் மூன்றுவரை கீறி 
குறுக்கே நான்குவரைகீற இருபத்தேழு தான ங காணும் . அடிவரை 
யில் முதல் ஸ்தானத்தில் துவக்கி அசுவினி முதலாக எண்ணிவர 


அசுவினி முதல் நான்கும் ஏறு நாள் ; 
மிருக சீரிஷம் முகட்டு நாள் ; 
திருவாதிரை முதல் நான்கும் இறங்கு நாள் . 
மகம் முதல் நான்கும் ஏறு நாள் ; 
சித்திரை முகட்டு நாள் ; 
சுவாதி முதல் நான்கும் இறங்கு நாள் . 
மூலம் முதல் நான்கும் ஏறு நாள் ; 
அவிட்டம் முகட்டு நாள் ; 
சதயம் முதல் நான்கும் இறங்கு நாள் என்றறிக . 

ஏறு நாளில் மனைமாடக் கூடம் , கோபுரம் கட்டலாம் . 
முகட்டு நாளில் முகடு வைக்கலாம் . இறங்கு நாளில் செய்யலா 
காது . செய்யில் இடிந்து பாழாய்ப்போம் எ - று . 


பிறந்த நாளும் வாரமும் கூடில் ஆகாநாள் 
327. செங்கதிரோன் வார நாள் பரணி கூடில் 

செழுமதியிற் சித்திரைசேய் உத்தி ராடம் 
பொங்குபுதன் அவிட்டம் பொன் வாரங் கேட்டை 

புகற்பூராடம் காரி ரேவதியிந் நாளில் 
மங்கையரை மணம் புணரில் விதவை யாகும் 

மனை யெடுக்கின் பாழ்வழியிற் போகிற் சாவாம் 
செங்கயற் கண்ணார் பூத்தால் மலடி யாவர் 

சிறுகுழவி பெறின்மரிக்கும் திண்ணந் தானே . 


நட்சத்திரம் 


149 


இ - ள் : - ஞாயிறு 

பரணியும் 
திங்கள் 

சித்திரையும் 
செவ்வாய் 

உத்திராடமும் 
புதன் 

அவிட்டமும் 
வியாழன் 

கேட்டையும் 
வெள்ளி 

பூராடமும் 
சனி 

ரேவதியும் - கூடினநாள் ஆகாது . 
இந்நாள்களில் - விவாகஞ் செய்யில் கைம்பெண்ணாம் 


மனை கோவில் பாழாம் 
வழிப்போகில் மரணமாம் 
ருதுவானால் மலடியாம் 
பிள்ளை பிறக்கில் சாவாம் 


எ.று 


தினப்பொருத்த முகூர்த்தம் 
328. பிறந்தநாள் இரண்டு நான்கும் ஒன்பதும் எட்டும் ஆறும் 

சிறந்தசீ ருஎவை மற்றுங் கேடல்ல சம்பத் துண்டாம் 
அறிந்த நூல் கற்றும் ஒன்றோர் ஐந்து மூன் றேழு நீக்கிச் 
சிறந்திட மொழிந்த தெல்லாம் திண்ணமாய்ப் பொருந்துந் 

தானே . 
இ - ள் : - சென்ம நாளுக்கு 2 , 4 , 6 , 8 , 9 , இந்நாள்கள் நன்றாம் . 

1 , 3 , 5 , 7 இந்நாள்கள் பொருந்தா . மற்றவை பொருந்து 
மென்ப . இப்படி ஒன்பது ஒன்பதாக 27 நாட்களையும் பிரித்துக் 
கொள்வது என்றவாறு . 
329. வட்டமும் கொடிய வாரம் மந்தார மழையி னோடு 
தொட்டிடும் கிராணம் பற்றல் சூழ்ந்திடும் பொல்லா 

நாட்கள் 
விட்டியும் வெள்ளிப் பாடும் விடமுறுக் கடிகை தானும் 
அட்டமி யுவா விருத்தை ஆகாது நீக்கிக் கூட்டே . 


இ.ள் - சந்திரனையும் சூரியனையும் பரிவேடமிட்டிருத்தல் 

கொடியவாரம் . மந்தாரம் , மழைத்தூறல் , கிரணந்தீண்டல் , 
பொல்லாத நட்சத்திரங்கள் , விட்டிகரணம் , வெள்ளிப்பாடு 
விஷக்கடிகை - அஷ்டமி - உவா - இருத்தை இவையாகாதே 
என்று நீக்கி நல்ல நாட்களில் முகூர்த்தங் கொள்ளவும் 

எ- று . 


150 


மனை நூல் 


தலையற்றநாள் - அரையற்றநாள் - காலற்றநாள் 
330. காலற்றநாள் உடலற்றநாள் தலையற்ற நாளின் 

மாலுக்கொரு மனை மாளிகை கோலினது பாழாம் 
ஏலக்கருங் குழலாரிதில் ருதுவாகினும் மலடாம் 
ஞாலத்தவர் வழிபோயினும் நலமெய்திடார் அவமே . 


இ - ள் : - காலற்ற நாள் - கார்த்திகை, உத்திரம் , உத்திராடம் 

உடலற்ற நாள் - மிருகசீரிஷம் , சித்திரை , அனுஷம் 
தலையற்றநாள் - புனர் பூசம் , விசாகம் , பூரட்டாதி 
இவ்வொன்பது நாட்களில் மனைகோலில் பாழாம் . 
பெண் திரளில் மலடியாம் . யாத்திரை செய்யில் 
குணப்படுவார் எ - று . 


சுக்கிரன் பாடு 
331. சுக்கிரன் எதிரே யாகில் தொல்குடி சாவு கேடாம் 

சுக்கிரன் வலக்கண் ஆகில் தோற்றிய பொருளே சேதம் 
சுக்கிரன பின்னே யாகில் சுகமுடன் வாழ்வ தாகும் 
சுக்கிரன் இடக்கண் ஆகில் துக்கமொன் றில்லை யென்னே . 


இ - ள் : - வெள்ளி - எதிரும் , வலக்கண்ணும் முடமுமாகாது , மனை 

கோலினும் குடிபுகினும் தீதாம் . வெள்ளி பின்னும் 
இடக்கண்ணுமாகில் மிகஉத்தமம் எ - று . 


சுபகாரியங்கள் செய்யக் கூடாத நாட்கள் 
332. மாதாந்தம் மூன்று நாளும் வருடாந்தம் ஒருபத்து ஐந்தும் 

தீதாந்த கிரணம் தீண்டும் தினம் முன் பின் சேர்ந்த ஏழும் 
காதாந்த கண்ணாய நாளில் கடைஇரு கடிகை தானும் 
வேதாந்தம் உணர்ந்தோர் தீது என்று உரைத்தனர் மிகவும் 


தானே . 


யோகினி அறிய 
333. யோக பூர்வ பிரதமை முதல் அஷ்டமி 

ஒன்பது ஆகாயம் பூமி தசமியாம் 
ஆகும் பன்னொன்று பஞ்சமி யந்தமும் 

அந்நெறி சஷ்டி முன்னுவா ஈறதாம் 


நீட்சத்திரம் 


151 


ஏகும் இப்படி முப்பது பக்கமும் 

இடமுன் அந்தமாம் பூமி தென் கீழ்த்திசை 
லோக யாத்திரை நன்மைக் கிவைகளும் 

நோக்கும் பூசுக்கிரன் மற்று நல்லதே . 
இ - ள்- - கிழக்கு முதல் வலமாக எட்டுத் திக்கிலும் பூர்வபட்ச 
பிரதமை முதலாக அட்டமியளவும் திக்கு 8 க்கும் நிற்கும் : 
நவமி ஆகயாத்திலும் தசமி பூமியிலும் நிற்கும் . முற்பக்க 
ஏகாதசி முதல் அமரபட்சத்துப் பஞ்சமி யிறுதியாக முன்போல 
நிற்கும் . அமரபட்சத்து சஷ்டி முதலாக அமாவாசையிறு தியாக 
முன்போலவே நிற்கும் . இப்படி முப்பது பக்கத்தையும் நிறுத்தி 
இதில் தென் கீழ்த்திசை நிற்கும் திதியும் , ஆகாசம் பூமியில் நிற்கும் 
திதியும் , எதிரும் இடமும் நிற்கும் திதியும் யாத்திரை முதலிய 
வற்றிற்கும் விலக்கப்பட்டன அல்லாத பக்கங்களும் வலமும் 
பின்னும் பூமி சுக்கிரனும் மிகவும் நன்மையாம் எ - று . 


கனகன் 


மேற்கோள் யோகினி நிற்கும் நிலை 
334. இந்திரன் அக்கினி நிருதி யெமன் நீர் வாயு 

ஈசானன் 
முந்தும் ஆகாயம் புவியுடன் பத்து முற்பிர தமைமுத 

லாக 
வந்த பின் இந்த முறைப்படி அமாவாசை ஈறாந்திதி 


தன்னில் 


உந்தும் யோகினியில் எதிரிடப் புவியில் உருப்பன்று புறம் 

வலம் நன்றே , 


-ள் - : பூர்வ பட்சப் பிரதமை முதல் 

பிரதமை கிழக்கு 
துதியை 

வடக்கு 
திருதியை- அக்கினி ( தென் கிழக்கு ) 
சதுர்த்தி - நிருதி ( தென் மேற்கு ) 
பஞ்சமி - தெற்கு 
சஷ்டி - மேற்கு 
சப்தமி வாயு ( வட மேற்கு ) 
அஷ்டமி - ஈசான்யம் ( வட கிழக்கு ) 
நவமி 

ஆகாசம் 
தசமி பாதாளம் . 


- 


152 


மனை நூல் 


பின்னும்: 

ஏகாதசி கிழக்கு 
துவாதசி - வடக்கு 
திரயோதசி - அக்கினி 
சதுர்த்தசி - நிருதி 
பௌர்ணமி தெற்கு 


- 


பின்னும் : 

அமர பட்சப் பிரதமை - மேற்கு 
துதியை 

வாய்வு 
திருதியை 

ஈசான்யம் 
சதுர்த்தி 

- ஆகாசம் 
பஞ்சமி 

பாதாளம் 
பின்னும்: 

சஷ்டி - கிழக்கு 
சப்தமி - வடக்கு 
அஷ்டமி- அக்கினி 
நவமி 
தசமி 

தெற்கு 
ஏகாதசி - மேற்கு 
துவாதசி- வாயு 
திரயோதசி - ஈசானியம் 
சதுர்த்தசி ஆகாசம் 

அமாவாசை - பாதளம் நிற்கும் . 
இந்த யோகினி முன்னும் இடமும் யாத்திரை முதலானவற்றிற்கும் 
தீயது . பின்னும் வலமும் நல்லது எ - று . 


- 


கன்னிகா சக்கரம் . 
சிவதாரத்தில் இலட்சுமி பயிரதம் இந்த கிரகம் கன்னிகா 
காலச்சக்கரத்து மூன்று லிங்கம் கணக்கு எழுதி அதற்குக் குறுக்கே 
ரேகை நாலுகீறி அடிவரையில் அசுவினி நட்சத்திர முதல் 27 
நட்சத்திரங்களையும் மூன்று இலக்கத்துக்கும் எழுதவும் . 

இந்த சக்கரத்தை எண்ணிப் பார்க்க ஊர்த்தமுகம் . 
அந்த குறுக்கு ரேகையில் சூரியன் இருந்தால் அக்கினி பயம் . 
அங்காரகன் இருந்தால் மிருத்யு பயம் , 


நட்சத்திரம் 


153 


புதன் இருந்தால் ரோகப்பிரதம் . 
பிரகஸ்பதி இருந்தால் தானிய ஆனி . 
சுக்கிரன் இருந்தால் கலகம் . 
சனி இருந்தால் சோரபயம் . 
இராகு இருந்தால் தேசபீடை . 
கேது இருந்தால் சவம் . 


இந்த கிரகம் கன்னிகா சக்கரத்தை எண்ணிக் கொண்டு 
வருகிற நட்சத்திரத்தால் ஊர்த்த முகமாயிருக்கிற நட்சத்திரத்தில் 
ஸ்தம்பப் பிரதிஷ்டை செய்தால் உத்தமம் . 

இறங்கி வருகிற நட்சத்திரம் அதோ முகமாய் இருக்கிற 
நட்சத்திரத்தில் ஸ்தம்பப் பிரதிஷ்டை செய்யலாகாது . 


ரோகணி , பூசம் , திருவாதிரை , திருவோணம் , அவிட்டம் , 
சதயம் , உத்திரம் , உத்திராடம் , உத்திரட்டாதி இந்த ஒன்பதும் 
ஊர்த்த முக நட்சத்திரங்கள் . 

ஆகையால் ஸ்தம்பப் பிரதிஷ்டை செய்யலாம் . 

இவை அன்றி துவசம் , மெத்தை , பசுத் தொழுவம் , கோபுரம் 
இவைகள் கட்டலாம் . 

திரிமுக நட்சத்திரத்தில் சுவர் வைக்கலாம் . 
பசு , ஆடு , மாடு , குதிரை இவைகள் வாங்கலாம் . 

ரேவதி , அஸ்தம் , புனர்பூசம் , சித்திரை , சுவாதி , அசுவினி , 
மிருக சீரிஷம் , அனுஷம் , கேட்டை , இந்த நட்சத்திரம் ஒன்பதும் 
சுவர் வைக்கவும் , யானை , குதிரை , ஆடு , மாடு இவை வாங்சவும் 
உத்தமம் . 

அதோமுக நட்சத்திரத்தில் கிணறு , குளம் , ஏரி இவை 
எடுக்கலாம் . 

விசாகம் , மூலம் , ஆயிலியம் , கார்த்திகை , பூரம் , பூராடம் 
பூரட்டாதி , மகம் , பரணி இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் அதோ 
முகம் ஆனதால் அகழி , சுரங்கம் , கணக்கு , அப்பியாசம் , களஞ்சியம் 
இவைகள் செய்யலாம் ; தனம் புதைக்கலாம் ; சங்கு ஸ்தாபனம் 
பண்ணலாம் . 

ஸ்தம்பப் பிரதிஷ்டை பண்ண முதற்சாமம் உத்தமம் . 
இரண்டாம் சாமம் சந்தோஷம் . 
மூன்றாம் சாமம் அதமம் . 
நாலாம் சாமம் , சந்தியா காலம் , இராக்காலங்களிலும் கூடாது . 


அறை செய்து 
154 

மனை நூல் 
விருத்தம் . 
335. நாட்டுப் புகழ்சேர் மனையதற்கு நலங்கொள் எட்டு எட்டு 


மீட்டு நடுவில் நாலறையும் விரிஞ்சன் மூலை நாலும்பேய் 
ஈட்டுத் திசைகள் ஒருநான்கும் இருநான்கு அறையும் 

இறையவராம் 
கோட்டு நாற்பத்து எட்டு அறையும் 

குணமாய்க் 
கொள்வாய் கொம்பனையே . 


ஒருமனையில் அறுபத்து நான்கு பாகத்துக்கு உட் 
பட்டு வீடுகட்டுவதற்கு இலட்சணம் 


336. அகந்தனை எல்லை நான்கும் அன்புடன் ஆய்ந்து கொண்டு 

திகழ்தரும் ஆறு பத்து நாலுடன் பாகம் செய்து 
பகரவே பிரம ஸ்தானம் மத்தியில் நான்கு பாகம் 
சுகம் உயர் திக்கு நான்கும் துமிகர உருத்திர பாகம் தானே . 


இ - ள் : 

மனையை நான்கு பக்கமாக அளந்து கொண்டு அதை 
அறுபத்து நான்கு பங்கு ஆக்கி மத்தியில் நான்கு பங்கு 
பிரமஸ்தானம் ; நான்கு திக்கும் உருத்திரபாகம் எ - று . 


337. மற்றதோர் திக்கு நான்கு வகையது சோல்லக் கேளாய் 

வித்தகன் ஆன விஷ்ணு பாகமாம் விளம்பக் கேளு 
சித்தமாம் குறைகள் எல்லாம் தேவதை பாகம் என்றும் 
சுத்தமாம் தமிழை ஓதும் சுகமயன் சொன்ன வாறே . 


இ - ள் : - திக்குகள் நான்கும் விஷ்ணுபாகம் . மற்றவை எல்லாம் 
தேவர்களது பாகம் என்று மயனென்பவர் சகலருக்கும் தெளி 
வாகச் சொல்லிய வாக்கியம் எ - று . 


ப 


338. அண்டத்துக்கு ஒத்த நேர்மை அருளிய பிண்டம் ஆகும் 

பிண்டத்துக்கு ஒத்த நேர்மை பெருகிய கிரகம் ஆகும் 
கொண்ட நேத்திரமும் நாசி கூறிய கரம்கா லோடு 
விண்டுயர் உந்தி சென்னி மேவியது வாரம் ஆமே . 


இ - ள் : - அண்டத்துக் கொத்தபடி பிண்டம் . பிண்டத்துக்கொத் 
தபடி வீடு . கர , சரண் ஆதிகளோடும் கூடி விளக்கிய கிரகம் வாரம் 
ஆகும் எ - று . 


நட்சத்திரம் 


1551 


339. இந்தநல் விதமாய்ச் செய்தால் இயல்புடள் வயது நூறாம் 

செந்திரு என்னும் மாது திகழ்பிர காசம் ஆவள் 
சந்ததி கன்று காலி தக்கதோர் செம்பொன் சேரும் 
சுந்தரப் புகழ் உண்டு என்று சோதித்து மயன் சொன்னாரே . 


இ - ள் : - இந்த பிரகாரமாய் வீடுகட்டினால் அதற்கு வயது நிதா 
எம் நூறு . கன்றுகாலிகள் , கறவைப் பசுக்கள் இவைகள் நாளுக்கு 
நாள் விருத்தியாவதும் அன்றி தாமரைக் கமலத்தில் வீற்றிரா 
நின்ற இலட்சுமியானவள் சேர்ந்து ஆனந்தத் தாண்டவம் புரிந்து 
கொண்டிருப்பாள் எ- று . 


வெண்பா . 


340. மதி உதிக்கக் கால் நாட்டி மாலுதிக்கக் கைவைத்து 

மிக வெள்ளி தானுதிக்க மேய்ந்து - கதிர்பெறவே 
மந்திரியார் தானுதிக்க மாடம் புகுவீரேல் 

இந்திரன் போல் வாழ்வீர் இசைந்து . 
இ - ள் : - சந்திரன் உதிக்க ஸ்தம்பம் முதலியவை நாட்டி புதன் 
உதிக்க பறப்பு பூட்டி வள்ளியுதிக்கத்தளம் அல்லது ஓடு இசைத்து 
வியாழம் உதிக்கக் கிரகப்பிரவேசம் செய்தால் தெய்வசம்பத்துடன் 
வாழ்வார்கள் எ.று. 


10. பொருத்தம் 


மனையில் வீடு கட்ட விரும்புபவர்கள் அந்த வீட்டிற்கான 
முழுப் பொருத்தங்களை அறிந்து அவற்றின் படி வீடு கட்டுதல் 
வேண்டும் . அந்த அடிப்படையில் ஆழ்ந்து கவனிக்க வேண்டியன 
வாக மனைவாஸ்து நூலில் சொல்லப்படுவனபதினாறு பொருத்தங்க 
ளாகும் . அவற்றுள் எட்டுப் பொருத்தங்களக்கு மேல் நன்மை தரு 
வதாக அமையுமாறு பார்த்தே வீட்டின் அளவினை அமைக்க 
வேண்டும் . 


1 


2 


3 செலவு 


4 


5 


அப்பொருத்தங்களாவன: 
கருப்பம் , வரவு , 

பிறப்பு , 

நாள் , 8 திதி , 
நட்சத்திரம் , இலக்கினம் , 9 அதிர்ஷ்டம் , 

இனம் , 
சூத்திரம் , 1. யோகம் 15 பஞ்சம் 18 தாராபலம் . 


- 


8 


10 பங்கு , 


11 


12 


பார்வை , 


18 


பொருத்தங்களை அறியும் வழி 

நான்கு சாண் நீளமுள்ள முழக்கோலால் மனையில் வீடுகட்ட 
அமைக்கும் பாகத்தின் நீள அகலங்களை அளக்க வேண்டும் . 
அளந்து வந்த நீள அகலங்களைப் பெருக்கி வரும் தொகை குழி 
களாகும் . 

அக்குழிகளை அடிப்படையாகக் கொண்டு இப்பொருத்தங் 
களைக் காணவேண்டும் . 


நான்கு சாண் முழக்கோல் என்பது 

சாண் என்பதனை மேலே சொன்ன நுண்ணிய அளவின் வழி 
அறிவது இடத்திற்கு இடம் வேறுபட்டு விடும் . எனவே தற்கால 


பொருத்தம் 


157 


மெட்ரிக் முறைக்கு முன்பு இருந்த அங்குலம் , அடி , கெஜம் என்ற 
முறையையே பொதுவாகப் பயன்படுத்தி வந்தனர் . அந்த முறைப் 
படி 36 அங்குலம் அல்லது மூன்று அடிகொண்ட ஒரு ‘ கெஜக் 
கோலைப் பொது அளவாகக் கொள்ளுவதே வழக்கு . அதற்குச் 
சரியான மீட்டர் அளவினையும் எடுத்துக் கொள்ளலாம் . 


36 அங்குலம் கொண்ட கோலால் நீள அகலங்களை அளந்து 
அவற்றைப் பெருக்கக்கிடைப்பது சதுர கெஜம் எனப்படும் . 
அதுவே ஒரு குழி எனக்கொள்ளுவது . அக்குழிக்கணக்கினைக் 
கொண்டு பிறபொருத்தங்களை அறிதல் வேண்டும் . 


1. ஆயப்பொருத்தமும் பலனும் 

மனையின் நீள அகலங்களைப் பெருக்கி , வந்த குழியை 
எட்டால் வகுக்க மீதி எண் ஆயம் ஆகும் . அவ் ஆயம் : 


3 , 


, 


19 


1. ஆனால் 
2 . 
3 . 
4 . 
5 . 
6 . 
7 .. 
8 . 


துவச ஆயம் 
தூம ஆயம் 
சிம்ம ஆயம் 
சிவன் ஆயம் 
ரிஷப ஆயம் 
தான ஆயம் 
கஜ ஆயம் 
காக ஆயம் 


இந்திரன் புண்ணியவான் ஆவான் 
அக்கினி 
இயமன் 
நிருதி 
வருணன் 
வாயு 
குபேரன் 
ஈசானியன் 


ஆயம் காண எட்டால் வகுக்க மிகுதி இல்லையானால் மிகுதி 
எட்டு என்று கொண்டு பலன் காணவேண்டும் . 


23 


29 


. 


மேலும் இவற்றின் பலன் 
1. க்கு கருட கற்பம் நால்வகை சாதிக்கும் பொருந்தும் 
2 புறா 

மத்திமம்.வறுமை.வேடனுக்கு ஆகும் 
3 சிங்க 

உத்தமம் 
4 சுவான மத்திமம் . குறவர் இலம்பாடிகளுக்கு 

ஆகும் 
5 

எல்லாச் செயலும் பொருந்தி நடக்கும் 
6 

காக்கை மத்திமம் - நீச்சனுக்கு உரியது 
7 

மத்திமம் . மனைமுடியாது 
கழுதை மத்திமம் . மனை முடியாது 

முடிந்தாலும் பாழ் அடையும் 


சுப 


. 


. 


33 


யானை 


12 


32 


8 


2 


158 


மனை நூல் 


2. மனைக்கு உரியவனுக்கு வரவு 

மொத்தக்குழியை எட்டால் பெருக்கிப் பெருக்குத் தொகை 
யைப் பன்னிரண்டால் வகுக்க வந்த மீதி 

வகுக்க வந்த மீதி வரவு எனப்படும் . 
கவ்வரவு : 
1 

செல்வம் உண்டாகும் . 


ஆனால் 


> 


- 


. 


2 . 


> 


. 


. 


3 


ப 


2 
3 

புகழும் எல்லா நலமும் உண்டு . 
4 
5 

மத்திமபலன்- தானியபலன் உண்டு . 
6 ஆனால் 

மத்திமபலன் - தானியபலன் உண்டு . 
7 

மங்களமும் சிறந்த அறிவும் உண்டு . 
8 
9 

எல்லாச் சுகமும் அனுபவிப்பான் . 
10 

எல்லாச் செயலும் வசியமாகும் . 

கருணை உள்ளமும் செல்வமும் உண்டாகும் . 
12 

எல்லாம் உத்தமப் பலனாய் நடக்கும் . 
பன்னிரண்டால் வகுக்க மீதி இல்லையானால் 12 மீதி எனக் 
கொண்டு பலன் காணவும் . இதேபோல பின்னால் எல்லா எண் 
களுக்கும் வகுக்கும் எண்ணை இறுதியாகக் கொண்டு 

பலன் 
காணவும் . 
3. செலவு 

மொத்தக்குழியை ஒன்பதால் பெருக்கிப் பெருக்கி வந்த 
தொகையைப் பத்தால் வகுக்க மிகுந்த எண் செலவு ஆகும் . 
அச்செலவு- (மிகுதி ) 
1 வந்தால் உள்ள செல்வம் எல்லாம் குறைந்து போகும் 
2 

வீடுதீப்படும் - மரணபயம் உண்டாகும் 
3 

குடும்பம் உயர்வு அடையும் 
4 

மத்திமம் - புத்திரப்பேறு மிகும் 
5 

சுபம் - மிகுந்தசெலவு உண்டாகும் 
6 

மத்திபம் - நலம் உண்டாகும் 
7 

வறுமை - மனவருத்தம் உண்டாகும் 
8 

செல்வம் பெருகும் 
9 

புத்திர நாசம் ஏற்படும் 
10 

உத்தமம் 


3 


- 


. 


வ 


. 





பொருத்தம் 


159 


வரவு அதிக எண்ணாகவும் , செலவு குறைந்த எண்ணாகவும் 
வருவது நல்லது . 


4. பிறப்புப் பொருத்தப் பலன் 


மொத்தக்குழியை மூன்றால் பெருக்கிப் பெருக்கி வந்த 
தொகையை எட்டால் வகுக்க மிகுதியாக நின்ற எண் பிறப்பு 
( யோனி ) எனப்படும் . 


. 


. 


1 மிகுந்தால் கருடப்பிறப்பு - இந்திரன் - கிழக்கு - குறைவற்ற 

செல்வம் உண்டாம் 
2 பூனைப்பிறப்பு - அக்கினி - தென்கிழக்கு - கலகம் 

விளையும் 
3 சிங்கப்பிறப்பு இமயன் - தெற்கு - வெற்றி 

உண்டாகும் 
4 | சுவானப் - பிறப்பு நிருதி - தென்மேற்கு- நோய் 

உறவினர்பகை உண்டாம் 
5 ) பாம்புப்பிறப்பு - வருணன் - மேற்கு - செல்வம் 

உறவினர் சேர்க்கை உண்டாகும் 
6 எலிப்பிறப்பு - வாயு.வடமேற்கு- செல்வம் அற்றுப் 

போகும் 
7 யானைப்பிறப்பு - குபேரன் - வடக்கு - எல்லா நன் 

மையும் உண்டாகும் 
8 முயல் பிறப்பு - ஈசானியன் -வடகிழக்கு - நோயும் 

வருத்தமும்மிகும் 


. 


33 


- 


5. நட்சத்திர பலன் 


மொத்தக்குழியினை எட்டால் பெருக்கிப் பெருக்குத்தொகை 
யினை 27 ஆல் வகுக்க மிகுந்த எண் நட்சத்திரம் ஆகும் , 


1 மிகுந்தால் அசுவினி 


வெற்றி உண்டாம் . 


2 


3 
4 
5 


பரணி 

வீடுகட்டி முடியுமுன் தலைவன் 

இறப்பான் 
கார்த்திகை தீயினால் பயம் உண்டாகும் 
ரோகிணி வெற்றி உண்டாகும் 
மிருகசீரிடம் மங்களம் உண்டாகும் 


11 . 


160 


மனை நூல் 


- 


. 


11 


நாள் 


. 


. 


. 


6 மிகுந்தால் திருவாதிரை மத்திமபலனாகவே இருக்கும் 
7 புனர்பூசம் புத்திரப்பேறு செல்வம் 

இவை 

உண்டு 
8 

பூசம் 
9 ஆயிலியம் 

மரணபயம் 
10 மகம் 

மத்திம பலன் 
பூரம் 
12 உத்திரம் நாளுக்கு 

மங்களகரம் 

உயரும் 
13 

அஸ்தம் சிலநாள் விருத்தி உண்டு . 
14 

சித்திரை மத்திமபலன் உண்டு 
151 

சுவாதி நல்லசுகம் தரும் 
16 

விசாகம் துன்பம் உண்டாகும் 
17 

அனுஷம் எல்லா நலமும் கல்வியும் உண்டாம் 
18 

கேட்டை அமங்கலம் , பகை உண்டாகும் 
19 

மூலம் நோய் , மத்திமபலன் 
20 பூராடம் நோய் உண்டாகும் . மனை பாழ் 

அடையும் 
21 

உத்திராடம் மங்களம் பெருகும் 
22 திருவோணம் புத்திரப்பேறு உண்டு . பிற மத்திம 

பலனாகவே இருக்கும் 
23 அவிட்டம் கட்டியவர் சில காலமே அனுப 

விப்பவர் 
24 சதயம் செல்வம் நிறையும் . 

எல்லா 

வெற்றியும் உண்டு 
25 பூரட்டாதி புத்திரப்பேறு இல்லை . பிறமத்திம . 

பலன் 
26 ) 

உத்திரட்டாதி செல்வம் நிறையும் - மங்களம் 
27 

ரேவதி எந்நாளும் நோய் உண்டாகும் . 


2, 


. 


. 


. 


2 , 


6 , திதிபலன் 

பரப்பளவாகிய குழியினை ஒன்பதால் பெருக்கிப் பெருக்கி 
வந்த தொகையை முப்பதால் வகுக்க மிகுந்த எண் திதி ஆகும் . 

அந்த மிகுதியில் ஒன்று முதல் பதினைந்து முடிய உள்ளவை 
வளர்பிறைத்திதிகளாகும் . 16 முதல் 30 முடிய உள்ளவை தேய் 
பிறைத்திதிகள் எனப்படும் . 


பொருத்தம் 


161 


3 


12 


வளர்பிறை தேய்பிறை 

பலன் 
மீதி 1 க்கு பிரதமை 16 க்கு பிரதமை நன்மை தரும் 

2 க்கு த்விதியை 17 க்கு த்விதியை 
3 க்கு திருதியை 18 க்கு திருதியை வெற்றி உண்டு 
4 க்கு சதுர்த்தி 19 க்கு சதுர்த்தி எதிலும் தோல்வி 

யடையும் 
5 க்கு பஞ்சமி 20 க்கு பஞ்சமி புத்திரப்பேறு 

உண்டு 
6 க்கு சஷ்டி 21 க்கு சஷ்டி 
7 க்கு சப்தமி 224 கு சப்தமி 

நன்மை 

உண்டாகும் 
8 க்கு அஷ்டமி 23 க்கு அஷ்டமி பிணி உண்டாகும் 
9 க்கு நவமி 24 க்கு நவமி 

மனை நசித்துப் 

போகும் 
10 க்கு தசமி 25 க்கு தசமி 

மங்களம் நிலவும் 
11 க்கு ஏகாதசி 26 க்கு ஏகாதசி தீமை உண்டாகும் 
12 க்கு துவாதசி 27 க்கு துவாதசி உணவு உடைக்குக் 

குறைவு இராது 
1 , 13 ,, திரையோதசி 28 க்கு திரையோதசி செல்வம் பெருகும் 
14 > , சதுர்த்தசி 29 க்கு சதுர்த்தசி மனை பாழ் 

அடையும் 
15 3 , பூரணை 30 க்கு அமாவாசை பூரணபலன்கள் 

உண்டாகும் . 


இருவகைத் திதிகளுக்கும் ஒரே மாதிரிபலன் கூறப்பட்டாலும் 
சிறப்பாக வளர்பிறைத் திதிகளுக்கே முழுமையாகப் பொருந்தும் . 
நல்ல செயல்களுக்கு வளர்பிறைத் திதிகளே மிகவும் நன்மை தரு 
பவை . தேய்பிறையில் பஞ்சமித் திதிவரை உள்ள நன்மைகளே 
ஏற்றுக்கொள்ளலாம் . பிற ஏற்கத் தக்கவை அல்ல . 


7. நாள் பொருத்தமும் பலனும் 

மொத்தக்குழியினை ஒன்பதால் பெருக்கிப் பெருக்கி வந்த 
தொகையை ஏழால் வகுக்க மீதிவரும் எண் நாள் ஆகும் . 
மீதி 1 ஆனால் ஞாயிறு பயன் தராது 
2 

திங்கள் நலம் பெருகும் 
3 

செவ்வாய் தீமை பயக்கும் 
4 

புதன் செல்வம் நிரம்பியிருக்கும் 
5 

வியாழன் புத்திரப்பேறும் செல்வமும்உண்டாகும் 
6 

வெள்ளி அதிக நலம் தரும் 
7 சணி 

கலகம் உண்டாகும் 
மனை -11 


. 


> 


162 


மனை நூல் 


2 
3 


8. இலக்கினப் பொருத்தமும் பலனும் 

மொத்தக்குழியினை நாலால் பெருக்கிப் பெருக்கி வந்த 
தொகையைப் பன்னிரண்டால் வகுக்க மீதம் வரும் எண் இலக் 
சினம் ஆகும் . 
இலக்கினம் 
1 ஆனால் மேஷம் குடும்ப விருத்தி உண்டு . ஆனால் பிணிகள் 

உண்டாகும் 
ரிஷபம் பெருமையும் புண்ணியமும் பெருகும் 
மிதுனம் செல்வம் உண்டு . யாவும் மத்திம பலனா 

கவே நடக்கும் . 
4 கடகம் மங்களம் , வெற்றி , பூரண ஆயுள் 

உண்டாகும் 
5 ஆனால் சிம்மம் கவர்ச்சியும் செல்வமும் பெருகும் 
6 கன்னி 

அறிவும் ஆயுளும் வளரும் 
7 

எல்லாவகை செல்வமும் உண்டு 
8 விருச்சிகம் எல்லா நன்மையும் உண்டு . ஆனால் 

ஒன்றுக்கொன்று பொருந்தாமலே நடக்கும் 
9 தனுசு 

மங்களமும் செல்வமும் சமமாக இருக்கும் 
10 

பொருளும் புத்திரப்பேறும் பெருகும் 
11 கும்பம் செல்வம் உண்டு . ஆயினும் துன்பம் நிலைத் 

திருக்கும் 
12 மீனம் வெற்றிஉண்டு. ஆனால் தாமதமாய் 

நடக்கும் 


12 


துலாம் 


22 


மகரம் 


9. இனப் பொருத்தமும் பலனும் 

மொத்தக் குழியினை ஒன்பதால் பெருக்கி , வந்த தொகையை 
நாலால் வகுக்க நின்றமீதி இனம் ஆகும் . 


மீதி 1 ஆனால் அந்தண இனம் 


நல்லபலனும் 


மங்களகரமும் 

நிலைக்கும் 


2 


3 


அரச இனம் வெற்றி உண்டாகும் 
வைசிய இனம் 

செல்வம் பெருகும் 
வேளாள இனம் தானியம் பெருகும் 

பெருகும் மத்திம 

பலனே 


4 


பொருத்தம் 


163 


10. அமிசப் பொருத்தமும் பலனும் 

மொத்தப்பரப்பளவாகிய குழியை நாலால் பெருக்கி , வந்த 
தொகையை ஒன்பதால் வகுக்க வரும் மிகுதி அமிசம் ஆகும் . 


1 வந்தால் தடகர அமிசம் எப்போதும் துன்பம் ஏற்படும் 


2 


சோமகர 


3 


எல்லாப்பேறுகளும் உண்டாகும் 
ஒழுக்கம் உண்டாகும் 
தானியம் பெருகும் 
இலாபம் உண்டாகும் .. 


4 


4 


புஷ்கர 


5 


. 


. 


6 


சுக்கிர 


அரச வாழ்வு கிடைக்கும் 


7 


சனி 


கலகம் , மக்கட்பகை இவை 

உண்டாகும் 


8 


இராகு 


எதிலும் மத்திம பலன் 


. 


9 


கேது 


எல்லா நன்மைகளும் உண்டாகும் 


11 , வயதுப் பொருத்தமும் பலனும் 

மொத்தக் குழியை இருபத்து ஏழால் பெருக்கி , வந்த 
தொகையை நூறால்வகுக்க மிகுந்த எண் மனையின் வயது ஆகும் . 


வயது 45 க்கு மேல் வருவது நல்லது . 
வயது 60 க்குமேல் வருவது மிகவும் நன்மை தரும் . 
வயது எண் அதிகமாக அதிகமாக நன்மை பெருகும் . 


12. பார்வையும் பலனும் 


1. ஞாயிற்றுக் கிழமைக்கு 

ரோகிணிமுதல் ஒன்பதும் ஒன்றைக்கண் 
அஸ்தம் முதல் பன்னிரண்டும் இரட்டைக்கண் 
பூரட்டாதி முதல் ஆறும் குருட்டுக்கண் 


2. திங்கட் கிழமைக்கு 

புனர் பூசம் முதல் ஒன்பதும் ஒற்றைக்கண் 
விசாகம் முதல் பன்னிரண்டும் இரட்டைக்கண் 
அசுவினி முதல் ஆறும் குருட்டுக்கண் 


164 


மனை நூல் 


3. செவ்வாய்க் கிழமைக்கு 

மகரம் முதல் ஒன்பதும் ஒற்றைக்கண் 
மூலம் முதல் பன்னிரண்டும் இரட்டைக்கண் 

ரோகிணி முதல் ஆறும் குருட்டுக்கண் 
4. புதன் கிழமைக்கு 

அஸ்தம் முதல் ஒன்பதும் ஒற்றைக்கண் 
திருவோணம் முதல் பன்னிரண்டும் இரட்டைக்கண் 

புனர் பூசம் முதல் ஆறும் குருட்டுக்கண் . 
5. வியாழக் கிழமைக்கு 

விசாகம் முதல் ஒன்பதும் ஒற்றைக்கண் 
பூரட்டாதி முதல் பன்னிரண்டும் இரட்டைக்கண் 

மகம் முதல் ஆறும் குருட்டுக்கண் . 
6. வெள்ளி கிழமைக்கு 

மூலம் முதல் ஒன்பதும் ஒற்றைக்கண் 
அசுவனி முதல் பன்னிரண்டும் இரட்டைக்கண் 

அஸ்தம் முதல் ஆறும் குருட்டுக்கண் . 
7. சனிக் கிழமைக்கு 

திருவோணம் முதல் ஒன்பதும் ஒற்றைக்கண் 
ரோகிணி முதல் பன்னிரண்டும் இரட்டைக்கண் 
விசாகம் முதல் ஆறும் குருட்டுக்கண் . 
இவற்றுள் 
ஒற்றைக்கண் - சமபலன் தரும் . 
இரட்டைக்கண் - எல்லாபலன்களையும் கொடுக்கும் 
குருட்டுக்கண் - தீமையே உண்டாக்கும் . 


13. கணம் - அவற்றின் பலன் 
1. அசுவனி , மிருக சீரிடம் 

புனர்பூசம் , பூசம் 
அஸ்தம் , அனுஷம் 
திருவோணம் , இரேவதி 

சுவாதி - இவை ஒன்பதும் ‘ தேவகணம் 
2. மூலம் , அவிட்டம் 

சித்திரை , சதயம் 
கேட்டை , மகம் 


165 


பொருத்தம் 


ஆயிலியம் , விசாகம் 

கார்த்திகை - இவை ஒன்பதும் இராட்சச கணம் 
3. உத்திரம் , உத்திராடம் 

உத்திரட்டாதி , ரோகிணி 
திருவாதிரை , பரணி 
பூரம் , பூராடம் 
பூரட்டாதி இவை ஒன்பதும் மனித கணம் 


பலன் 


இராட்சச கணமும் மனித கணமும் உண்டாகில் மரணம் 

உண்டாம் . 
தேவ கணமும் மனித கணமும் செல்வ முண்டாம் . 
தேவ கணமும் தேவ கணமும் உத்தமம் . 
தேவ கணமும் இராட்சச கணமும் ஆகாது . 
மனித கணமும் மனித கணமும் நல்லது . 
இராட்சச கணமும் இராட்சச கணமும் நல்லது . 


மற்ற சுபகாரியம் குறைபட்டதற்குக் கணம் அறிய 
பூர்வ பட்சம் : - பிரதமை , துவிதியை , திருதியை , சதுர்த்தி ஆகிய 
நான்கும் குருடு . 
பஞ்சமி , சஷ்டி , சப்தமி , ஆகிய மூன்றும் ஒற்றைக் கணம் . 
அஷ்டமி , நவமி , தசமி , ஏகாதசி , துவாதசி , திரியோதசி ஆகிய 
ஆறும் இரட்டைக்கணம் . 
சதுர்த்தசி , பவறளை ; பிரதமை ஆகிய மூன்றும் ஒன்றைக் கணம் 
அமர பட்சம் : - துவிதியை , திருதியை , சதுர்த்தி பஞ்சமி , சஷ்டி , 
சப்தமி ஆகிய ஆறும் இரட்டைக் கணம் . 
அஷ்டமி , நவமி , தசமி , ஆகிய மூன்றும் ஒற்றைக் கணம் . 
ஏககதசி , துவாதசி , திரியோதசி , சதுர்த்தசசி , அமாவாசை ஆகிய 
ஐந்தும் குருடு . 


பலன் 


இவற்றுள் - 

ஒற்றைக்கணம் - நன்மை தரும் . 
இரட்டைக்கணம் - மிகவும் உயர்வு தரும் . 
குருட்டுக்கணம் - தீமைவிளைவிக்கும் . 


166 


மனை நூல் 


14. சூத்திர பலன் 

மனையின் மொத்தக் குழியினை ஏழால் பெருக்கி , வந்த 
தொகையை ஐந்தால் வகுக்க வந்த மீதி எண் சூத்திரம் ஆகும் . 
மீதி 


1 ஆனால் 
2 


3 


பால சூத்திரம் உத்தமம் . 
குமார சூத்திரம் நன்று . 
அரச சூத்திரம் நன்று . 
விருத்த சூத்திரம் மத்திமம் . 
மரண சூத்திரம் தீயது . 


. 


4 
5 


15 பூத பலன் 

மொத்தக் குழியை மூன்றால் பெருக்கி , வந்த தொகையை 
ஐந்தால் வகுக்க மிகுந்த எண் பூதம் . 
மிகுந்த எண் 1 ஆனால் பூ தத்துவம் செல்வம் பெருகும் . 
2 

தத்துவம் மகிழ்ச்சிமிகும் . 
3 அக்கினி தத்துவம் பகைவரால் பயம் 

உண்டாகும் 
4 

வாய்வு தத்துவம் சுகம் உண்டாகும் . 
5 

ஆகாச தத்துவம் வறுமை ஏற்படும் . 


உதக 


3 


33 


2 . 


16. இராசி சூல நிர்ணயம் 

மொத்தக் குழியை ஒன்பதால் பெருக்கி , வந்த தொகையைப் 
பன்னிரண்டால் வகுக்க வந்த மிகுதி இராசி சூலம் எனப்படும் . 
மிகுதி 1 ஆனால் மேஷம் 
2 

ரிஷபம் 
3 

மிதுனம் 

கடகம் 
5 

சிம்மம் 
6 

கன்னி 
7 

துலாம் 
8 

விருச்சிகம் 
9 

தனுசு 

மகரம் 
11 

கும்பம் 
12 

மீனம் 


- 


. 


. 


10 


2 


பொருத்தம் 


167 


சனற்குமார வாஸ்து சொல்லியது 
341. தருமதி நாலாம் காலில் தழல் அருள் முதல்கால் தன்னில் 

பரிதிதான் நிற்கும் போது பாவக நாளது ஆகும் 
மரமய சினையே செம்பொன் மண்ணினால் 

மனைகள் 

செய்யில் 
எரியருந் திடுதல் உண்மை எனச்சனற்குமாரர் சொன்னார் . 


மனைக்கு ஆயகம் , வயது , வரவு , செலவு , இலட்சணம் 
342. திருவளர் மனையை அகமது செய்யச் 

சீர்மயன் நூல்தனைக் கேளீர் 
உரிய நன் மனையை உடையவன் கையால் 

கொண்டுசாண் எனும் முழக் கோலால் 
மருவிய மனையை நாற்றிசை அளந்து 

மகிழ்ச்சியாய்க் குழி தனைப் பெருக்கி 
அருமையாம் குழியை எட்டினுக்கு ஈய 

ஆயமாய் அடவுடன் சொல்லே . 


கலிவிருத்தம் 
343. பூமலி நான்குசாண் பொலிந்த கோலினை 

தேமலி மனை தனக்கு எல்லை தேடிய 
தாமலி பூருவம் தழைத்த உத்தமம் 
காமலி ஆயமாம் 

கணக்கின் சீரதே . 
இ - ள் : - யசமான் சாணாவ் நாலு சாண் கோல் கொண்டு கிழக்கு , 
மேற்கு , வடக்கு , தெற்கு இந்நான்கு திக்கையும் அளந்து இரு 
தொகையும் குழிமாறிய தொகையை ஆயமாய் வைத்துக் 
கொண்டு திசைப் பொருத்தம் பார்க்க வேண்டியது எ - று . 


கோ ணாம 


வெண்பா 
344. சாண் நான்கு கோல் கொண்டு தப்பாமல் நான்கு எல்லை 

லே அளந்து 

குழிமாறி - பூண்ஆர்ந்து 
இப்புவியின் மாதே இருநான்கிற் கீவீரேல் 

கற்பக் கிரகங்கோல் ஆம் . 
345. இட்ட எட்டுடன் பன்னிரண்டு ஆக்கமாம் 

ஏற்கும் ஒன்பதோடு ஈரைந்து அழிவதாம் 
முட்டி மூன்றுடன் எட்டுமே யோனியாம் 
மொழிந்த எட்டுடன் மூஒன்பான் நாளதாம் . 


168 


மனை நூல் 


346. வட்ட நான்குடன் முப்பது பக்கமாம் 

வவரும் ஒன்பதோடு ஏழும் கிழமையாம் 
மட்டல் ஏழுடன் ஈராறு இராசியாம் 
மற்ற ஒன்பதும் நால்வகை வருணமாம் 
ஒட்டு நான்குடன் ஒன்பது அங்கமாம் 
ஓங்கு மூஒன்பது ஓக்கு நூறு ஆயுளே . 


மயன் , சனற்குமார வாஸ்து , கடக வாஸ்து , சுரமாலை , உள்ள 
முனடயான் , காலாமிர்தம் இவைகளில் தேவர்கள் அடி ஒன்றுக்கு 
இப்போது வழங்கி வரும் அங்குலம் 34 என்றும் 32 என்றும் 324 
என்றும் மனைக்குரியவன் வீடுகட்டினால் தன்கை சாணென்றும் 
முழமென்றும் ...... வாஸ்தமாகப் பலவாறாகச் சொல்லி 
இருப்பதை யோசிக்கில் , ஒவ்வாமையால் இப்போது அரசரால் 
நியமிக்கப்பட்டு தேசங்கள் தோறும் மனை முதலிய காணிகளுக்கு 
வழங்கி வருவது , சாதி அடி ஆகையால் அதை முதன்மையாக 
வைத்துக் கொண்டு மேற்படி மனையில் எவ்வளவு விஸ்தாரமுள்ள 
கட்டடம் கட்ட வேண்டுமோ அந்த மனைக் கட்டடத்துக்குட்பட 
அகல நீள அளவை கிழக்கு , மேற்கு , தெற்கு , வடக்கு , இவ்வள 
வென்று அளவிட்டு ஒன்றுக்கொன்று மாறிய குழித் தொகை 
யைத் துருவ பதமாக வைத்துக் கொண்டு அத்தொகையை 
எட்டிற்கு சய்ந்து மீந்த தொகைமனைக்குக் கற்பகர ஆயகம் . 


ஆயம் - ஆதாயம் முதலியன அறிய 


347. அஞ்சுகோல் ஆதி யாக அதற்கது இரண்டு ஏற்றி 

இஞ்சித அகல நீளம் இதற்குழி பெருக்கி எட்டில் 
மிஞ்சிய மூன்றும் ஐந்தும் மிகுந்த ஏழா மிகவும் நன்றாம் 
வஞ்சமாம் இரண்டும் நான்கும் வறுமை ஆறு எட்டும் தீதே . 


ஆதாயம் 


348. எட்டினில் பன்னிரண்டு 

இகழ ஒன்பதில் பத்து தீதாம் ( விரயம் ) 
திட்ட மூன்று எட்டில் யோனி 

திறனுமெட் டினில் மூவொன் பான் நான் 
வட்டமொன் பதிலே வாரம் 

வளரவோர் நான்கும் ஒன்பது அங்கிசம் 
திட்டமொன் பதில்நாலு சாதி 

திதிஒன்பரன் முப்ப தாமே ,. 


பொருத்தம் 


169 


349. ஆய்ந்தெழு பன்னிரண்டு வளகிய 

இராசியாம் இராசியாகும் 
வாய்ந்த முன் பெருக்கிப் பின்னில் 

வருவதற்கு ஈய்ந்த சேஷம் 
ஈய்ந்தது பலன் அதாகும் 

விரும்புவார் மறிந்தோ மையால் 
வாய்ந்தவேல் விழியி னாளே 

வயது தான் சொல்ல லுற்றேன் . 


350. மனையில்வந் திசமம் எட்டும் 

மாமுதல் நாலுக்கு ஈய்ந்து 
இனியதனால் பெருக்கி நூறில் 
ஏறிட வயது 

ஆகும் 
அனைவரும் மயனார் சொன்ன 

அருந்தமிழ் சிற்பி நூலே . 


351. அங்கிசத்துக்கு முதலெட்டு மூணுபருந்து பூனை 

அறிகணங்கள் நாக்கு மூணு 
கருப்பை கரிமுயல் யோனி நால்வாய் 

எண்டிசைக்கு மேந்த சக்கரன் உளன் 
சத்திவினை வோடரசு மிகுமிடராய நோய்ச் 

சோகம் சுகத்தோடன் பதுவும் 
செல்லயெட் டேழாச் சென்றே . 


352. சாதியாதினு யெனுமை நன்மை தரும் 

யோனி ஒற்றை நன்றாம் 
பேதியாய் இரட்டை தீதாம் 

பெற்றிடும் நாள் ஏது என்னில் 
கோதில் நால் ஐந்துக் குன்னலா 

குறைந்திடில் மிகப் பொல்லாது 
தாதுசேர் குழலாய் பத்துப் 

பொருத்தமும் தானும் பாரே . 


353. ஒன்றினாங் கிரண்டும் எட்டு 

ஒன்பது பதினான்கா காது 
நின்றிலப் பக்க தீதான் 

நிலவன் கொண்ட பக்கம் 


| 


170 


மனை நூல் 


கண்டிடில் மிகவும் தீதாம் 

கலைவாறப் பக்கத் தோனும் 
சென்றபிற் பக்கத் தோரும் 

செப்பியீ றெட்டைத் தீதாம் . 
354. சாற்றிய உதய ராசி 

தன்னை நீ பரிந்து காணில் 
போற்றிய மகரம் தீதாம் 

புகழ மத்தெல் லாம் 
மாற்றிடும் மகரம் தன்னில் 

மனையினால் உத்தரையில் 
ஆற்றிடும் மனை தான் நன்று 

அறிந்தறிந் தன ராசி நூலே . 


வாரம் 
355. வாரந்தான் கொள்ளும் போது 

மதிபுதன் வியாழன் வெள்ளி 
சீரிய சிறப்புஉண் டாகும் 

செயசனி இரவி வந்தால் 
பாரினில் அர்த்த நாசம் 

பல்பிணி கலகம் சாவு 
கூரிய சோம வாரம் 

ஆகிடில் குணம்உண் டாமே . 
256. பார்க்குமங் கிசத்துக்குக் கொடியாகும் 

பகரும் தென்கிழக்கு அதுவாம் 
தெற்குத் தெற்குச் சிங்கமதாம் 

தென்மேல் மூலை நாயாகும் 
மேற்கு இடபம் வடமேற்கு 

மொன்று கழுதை வடக்கானை 
ஏற்கும் வடகீழ்கற் கடகமிது 

யோனி யெட்டும் வரும்வாறே . 
357. கொடியே ஆகில் திருவாகும் 

கொலைலயே காட்டும் பகையாகில் 
நெடிய சிங்கம் வெற்றியதாம் 

நின்றால் நாயே குற்றம் தாம் 
இடபம் ஆகில் மிக நன்மை 

மின்னுங் கழுதை நோ யாமே 
கடகம் யானை நலமுண்டு 

காகம் பொல்லாது எனவுரையே . 


பொருத்தம் 


171 


358. தாள காம உள்ளசத்தி 

வினை வோடாய சுக்குமிடா 
னோயவக் கிறகம் உள்ள சத்தி 

தானியம் அரசு நீள 
சுகமும் திக்கினி செய்யும் 

மனையினுக் கங்குஞ் செப்புகவே . 


359. அண்டி பதினொன்றின் சொல் 

அருக்கற கேள் யெட்டிலை கட்கும் 
மென்றி கிடைசெய கோனை 

மானிரசசு தென்னரை மால் 
நீறுபொன கொடுமாகும் 

சந்தணி புகறகறக முக்கால் 
கண்டிய சுள்ளி கண்ணுசனிக் 

கஞ்சில் கயற் புருட்டே . 


360. செப்பிய குதிரை யானை 

ஆடுநீர் நாகம் சாரை 
தப்பில்லாப் பெண் நாய் பெண்பூனை 

தகறான பூனைஎலி யானை 
பேடையே பெருத்த எருமை வேங்கை 

கிடாய் புலி யோடு புல்வாய் 
கொம்பறு கலை நாய் வல்லன் 

குரங்கு வானம் பசுங்குரங்கே . 


361. குறமிதுர் மனை ஊர் பெண்டிற் 

குருதையிற் பெட்டைக் கூறு 
நறகமிற் புருஷன் நல்ல 

பால்பசுப் பிடியீ றாக 
இருபத்து யேழு நாளும் 

யோனி பாய பரியென் 
றுறகமேதை யாகச் 

சொல்லிடுந் துடியே அன்னாய் . 


362. காஞ்சிறை நெல்லி அத்தி 

நாவல் தினங்கருங் காலியாகும் 
ஆனசண் பகமே புன்னை 

ஆல்வகை அரசு வென்னில் 


172 


மனை நூல் 


தீஞ்சுனைப் பலா எருக்கு 

மாதுளைச் சிறந்த விளாம் 
பூஞ்சுனை மருதாழம் மகிழம் 

மூங்கில் பொழிலதே மரமே . 
363. பொழிலஞ்சி பலாவும் வன்னி 

யாம் புளிவேம்பு இலுப்பைப் 
பழுதன்றிப் பறிமுன் காண 

பால்மரம் பலாசு புன்னை 
எழுசாம பூமகிழ்பலா மாவிலுப்பை 

சண்பகம் எருக்கு மகிள 
வஞ்சியால் சாலத்தி மாதுளை 

இவையாம் மற்றே . 


364. குட...திசை ஏரும் பார்க்கும் 

குன்றிசை கொடியைப் பார்க்கும் 
வடதிசை வேழம் பார்க்கும் 

மடங்கல் தென் திசையைப் பார்க்கும் 
திடம் முள்ளும் மூலிகாக 

மதின்கையுமக் கழுதை யெல்லாம் 
மடவரல் அருளாலே 

பார்ப்பது வார மாமே . 
365. பொல்லாத நாள்கள் வாரம் 

பொருந்தாத இராசி மாதம் 
சொல்லாத வெள்ளிப் பாடு 

தியாச்சியம் இராகு காலம் 
எல்லாம் நன்மை வாஸ்து 

எழுந்திருக் கின்ற வேளை 
வல்லாண்மை 

உடையோர் எல்லாம் 
மனைதனைக் கோல நன்றே . 


366. சிங்கமும் பருந்து பூனை 

சிறந்திடும் திக்கி லே தான் 
அங்கொரு குணமுண் டாகில் 

அதன் கொடி மனைக்கு ஆகாரம் 
தாங்கிய கன்னி மேற்கு 

தனுமதிக்கு ஈசன் திக்கில் 
மங்கைகேள் கொளத்துக் கோடி 

மனையினில் வாழ்வு நன்மை . 


பொருத்தம் 


173 


367 : கண்டது அக்கினி பால 

கள்ளமாய்க் குழிக்கணங்கள் 
உண்டெனில் அடியாள் சாவாள் 

உயிருடன் பொருளும் போகும் 
தெண் திறை எமனார் திக்கில் 

சிறப்பில்லை மிடிய தாகும் 
தண்டி கொடியா திக்கில் 

சம்பந்தம் பொருள்வந் தெய்தும் . 
368. வண் தமிழ் மேற்குச் செல்வம் 

மத்திபம் வடமேற் காக 
ஆம்பொருள் கிழக்குச் சோமன் 

அஸ்தமுங் கல்வி தானம் 
தான் முதல் பலவுஞ் சேரும் 

தய்யல்கேள் ஈசன் திக்கில் 
மேன்படு மதியில் பட்டு 

மிக்கநோய் வறுமை காணும் . 
369. சித்திரை மூன்று மாதம் 

சித்தெலி பூனை யாகும் 
மற்றொரு மூன்று மாதம் 

வருமுயல் நோயே வெல்லும் 
ஐப்பசி மூன்று மாதம் 

அத்தியு அறியே வெல்லும் 
மற்றொரு மூன்று மாதம் 

சர்ப்பமும் கருடன் ஆமே . 
முதலாவது மனைக்கு வந்த குழியைத் துருவமாக்கி எட்டில் 
கழித்தது கற்பகரம் ஆயகம் . 
2 ஆவது எட்டால் பெருக்கி 12 - ல் கழித்து மிகுந்த மிச்சம் சேடம் 

ஆதாயம் 
3 

9 ஆல் பெருக்கி 10 - ல் கழித்து மிகுந்தசேடம் விரையம் 
4 3 8 - ல் 

மிகுந்த சேடம் யோனி 
5 8 27 - ல் மிகுந்த சேடம் நட்சத் 

திரம் 
6 4 3 ) ல் 

மிகுந்த சேடம் திதி 
7 9 7 - ல் 

மிகுந்த சேடம் வாரம் 
8 7 12 - ல் 

மிகுந்த சேடம் இராகி 
9 

4 - ல் 

மிகுந்த சேடம் வமிசம் 
10 4 9 - ல் 

மிகுந்த சேடம் அமிசம் 
11 27 

100 - ல் மிகுந்த சேடம் வயது. 


- 


9 


, 2 


. 


3 , 


22 


22 


12 


33 


. 


9 


174 


மனை நூல் 


ஆயகம் 


ஆகப்பொருத்தம் 11 - க்கு 

மீறாமல் போனால் 8 வைத்துக்கொள்ளவும் . 
ஆதாயம் மீறாமல் போனால் 12 வைத்துக்கொள்ளவும் . 
விரையம் மீறாமல் போனால் 10 வைத்துக்கொள்ளவும் . 
யோனி மீறாமல் போனால் 8 வைத்துக்கொள்ளவும் . 
நாள் மீறாமல் போனால் 27 வைத்துக்கொள்ளவும் . 
திதி மீறாமல் போனால் 30 வைத்துக்கொள்ளவும் . 
வாரம் மீறாமல் போனால் 7 வைத்துக்கொள்ளவும் . 
இராசி மீறாமல் போனால் 12 வைத்துக்கொள்ளவும் . 
வமிசம் மீறாமல் போனால் 4 வைத்துக்கொள்ளவும் . 
ஆங்கிசம் மீறாமல் போனால் 9 வைத்துக் கொள்ளவும் . 

வயது மீறாமல் போனால் 100 வைத்துக் கொள்ளவும் . 
ஆதாயம் அதிகப்பட்டு விரையம் குறைவாய் இருந்தால் வீட்டுக்கு 
உடையவன் தனவான் ஆவான் . 
ஆதாயம் குறைவாய் இருந்து விரையம் அதிகமாய் இருந்தால் 
தரித்திரன் ஆவான் . 
ஆதாயமும் விரையமும் சரியாய் இருக்கில் சமனாய் இருக்கும் . 
முதல்பதம் என்கிற துருவம் ஆயத்தை எட்டில் கொடுக்க மிகுந்த 
தொகையை வைத்துக் கொண்டு முதல் : 
1 வந்தால் துவசாயம் இந்திரன் 
2 

தூமாயம் அக்கினி 
3 

சிம்மாயம் யமன் 
4 

சிவனாயம் நிருதி 
5 

ரிஷபாயம் வருணன் 
6 

தானாயம் வாய்வு 
7 

கெசாயம் குபேரன் 
8 

காகாயம் - ஈசானியன் 
துவசாயத்துக்கு வடக்கே கட்டலாம் . சிம்மாயத்துக்கும் , கெசாயத் 
துக்கும் மேற்கே கட்டலாம் . ரிஷபாயம் மேற்கே அல்லாமல் மற்ற 
படங்களில் கட்டக் கூடாது . 
துவசாயம் அக்கினி மூலையில் கட்டக் கூடாது . மற்ற எந்த் திக் 
கிலும் கட்டக் கூடாது . மற்ற எந்த திக்கிலே கட்டி இருக்கிறதோ 
அந்தப் பிரகாரமே இருக்கலாம் . மற்றொரு இடங்களிலும் 
கட்டக்கூடாது . 


33 


- 


3 , 


23 


பொருத்தம் 


175 


- 


துவசாயம் , ரிஷபாயம் , சிம்மாயம் , பிராமணர்களுக்கும் க்ஷத்திரி 
யர்களுக்கும் ஆகும் . 
கெசாயம் , ரிஷபாயம் , வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் 
ஆகும் . 
துவசாயம் 

நல்ல புண்ணிய வானாவான் . 
தூமாயம் 

மிருத்துப்பிரதம் . 
சிம்மாயப் 

விஷப்பிரதம் . 
சிவனாயம் 

ரோகப்பிரதம் . 
ரிஷபாயம் இராட்சதப்பிரதம் . 
கெசாயம் 

சுபப்பிரதம் . 
காகாயம் 

நிஷ்பலம் , 
காகாயத்துக்கும் இந்த ஆயங்களில் குணந்தெரிவதற்கு ஆயங்கள் 
நிர்ணயம் பணணும் போது ஒரு அங்குலம் அதிகமானால் பூரண 
ஆயுள் பலன் அறியவும் . சேஷமாய் இருந்தால் சமபலனாய் 
இருக்கும் . அங்குலம் குறைவாய் இருந்தால் குணஸ்தன் என்று 
அறியவும் . 
ந்த ஆபங்களில் ருணங்கள் தெரிந்து கொள்வதற்கு 

விபரம் 


ருணம் 
ருணம் 


ருணம் 
ருணம் 7 
ருணம் 


திதிபலன் . 
தூமாயத்துக்கு 

6 
சிம்மாயத்துக்கு 

1 
சிவனாயத்துக்கு 

4 
ரிஷபாயத்துக்கு 
கெசாயத்துக்கு 

5 
காகாயத்துக்கு 

8 
இந்த ஆயங்களுக்கும் ருணங்களுக்கும் ஏற்றக் குறைவு இல்லை . 
அமாவாசை அதற்கு மறுநாள் பிரதமை துக்கப்பிரதம் . சதுர்த்தி 
நவமி - சதுர்த்தசி இம்மூன்றும் வீட்டைப்பாழ் பண்ணும் . 
அமாவாசை கர்த்தனுக்கு மித்துரு பயம் உண்டாக்கும் . 


ருணம் 


முதலாவது ஆயகம் வெண்பா. 
370. அஞ்சில் அரசாள்வர் ஆறில் இருந்துயரம் 

மிஞ்சிய மூன்று ஒன்றும் வேள்வியாம் துஞ்சாமல் 
நாலெட்டு இரண்டு நாசமாம் மனைக்கு 
மேல் எட்டே சொல்ல விதி . 


176 


மனை நூல் 


இ - ள் : - கெற்பநிலை அறியும் படி 

யசமானுடைய சாணால் நாலுசாண் நீளக்கோலால் கிழக்கு , 
மேற்கு , வடக்கு , தெற்கு கோணாமல் அளந்து இரண்டு தொகை 
யும் குழிமாறி வந்த தொகையை எட்டில் கழிக்க. 


ஐந்து வந்தால் சுபகற்பம் . அதற்குச் சகல காரியமும் செய்து 
பொருந்தி நடக்கும் . 

ஆறு வந்தால் காக்கை கற்பம் . அது மத்திபம் . நீச்சனுக்கு 
இருக்க வேண்டியது . 

ஒன்று வந்தால் கருட கற்பம் . நால்வகைச் சாதிக்கும் 
பொருந்தி இருக்கும் . 

மூன்று வந்தால் சிங்க கற்பம் . அது உத்தமம் .. 
ஏழு வந்தால் கஜகற்பம் . அது சுபம் . 

இரண்டு வந்தால் புறாகற்பம் . அது மத்திபம் . வேடனுக்கு 
ஆகும் . 

நான்கு வந்தால் சுவானகற்பம் . அது மத்திபம் . குறவர் , இலம் 
பாடிகளுக்கு ஆகும் . 


எட்டு வந்தால் கழுதை கற்பம் . அது மத்திபம் . மனைமுடி 
யாது . அல்லது ஒரு வேளை முடிந்தாலும் அந்த மனை பாழ 
டைந்து போம் . அது தொம்பரவாள் குடுகுடுப்பைக் காரர்களுக் 
கும் இலமான் இவர்களுக்குப் பொருந்திய மனையாகும் எ - று . 


இரண்டாவது ஆதாயம் 


சீர்பெறு மாயத்தைச் 


...... 


இ.ள் : - முன் ஆயத்தை எட்டிற் பெருக்கி வந்த தொகையைப் 

பன்னிரண்டில் கழிக்க மிகுந்தது ஆதாயம் எ - று . 


371. மேவிய ஒன்றிரண்டு ஏக போகமாம் 

மேவிய திரிசதுர் கீர்த்தி சௌரியம் 
தாவும் ஐந்து ஆறினில் தானி யம்தனம் 
மேவும் ஏழு எட்டினில் சுகமெய்ஞ் ஞானமே . 


பொருத்தம் 


177 


இ.ள் : - ஆதாயம் ஒன்று இரண்டு வந்தால் ஏகபோக பாக்கிய 

முண்டாம் . 


மூன்று , நான்கு வந்தால் கீர்த்தியும் சௌகரியமும் உண்டாம் 
ஐந்து , ஆறு வந்தால் தன தானியம் உண்டாம் . 

ஏழு , எட்டு 
வந்தால் சுபமும் மெய்ஞ்ஞானமும் உண்டாம் எ - று . 


372. எட்டுடன் ஒன்றினிற்கு இயன்ற போகமாம் 

வட்டரும் தசம் தனில் வசியம் மன்னுமே 
எட்டுடன் மூன்றுமே னினிய தன்மமாம் 

சட்டமாம் துவாதசம் சமஸ்த நன்மையே . 
இ.ள் : - ஒன்பது வந்தால் மிகுந்த போகபாக்கியம் . பத்து வந்தால் 
சகலகாரியங்களும் வசியமாகும் . பதினொன்று வந்தால் தரும 
சிந்தை உண்டாகும் . பன்னிரண்டு வந்தால் சமஸ்தமும் 
உத்தம பலனாய் நடக்கும் எ - று . 


மூன்றாவது விரையம் 


373. நன்மையாம் ஆயத்தை நவத்தில் தாக்கியே 

பொன்னிய பத்தினில் பொருந்தி நீக்கினால் 
அந்நிலை சிலவதாம் அறியல் ஒன்றினில் 

குன்னிய அல்இரண்டு ஏத்தம் குன்றுமே . 
இ.ள் : - முன் ஆயத்தை ஒன்பதில் பெருக்கிப் பத்தில்கழிக்கப் 
பத்துக்குள்ளாக வந்தால் செலவு . 


ஒன்று மிகுந்தால் செல்வம் குன்றிப்போம் . 
இரண்டிற்கு வீடு தீப்படும் . எ - று . 


374. குன்றிட மூன்றினில் குலவும் நற்சுகம் 

வென்றிசேர் நாலினில் விளங்கும் புத்திரர் 
ஒன்றிவை ஐந்தினில் ஓங்கு நற்சயம் 
என்றனர் தரித்திரம் ஏழுக்கு என்னவே . 


வ் : - மூன்று வந்தால் குடும்ப விருத்தியுண்டாம் . நாலு வரு 
மாகில் புத்திர விருத்தியுண்டாம் . ஐந்துவரில் விருதாவான 
செலவு நேரிடும் . ஆறு மிகுந்தால் ஆரோக்கியம் உண்டாம் . 
ஏழுவரில் தரித்திரம் உண்டாம் எ - று . 
மனை -12 


178 


மனை நூல் 


375 . 


எண்ணவே எட்டினில் இலக்குமி வாசமாம் 
பன்னிய நலத்தினிற் பாலர் ஆவிபோம் 
முன்னிய தசமதில் உத்த மம் தரும் 
மின்னும் எம் கோன் எனக்கு எடுத்து உரைத்ததே . 


இ.ள் : - எட்டு வந்தால் இலட்சுமி வாசமாய் இருப்பாள் . ஒன்பது 
வந்தால் புத்திர நாசமாகும் . பத்து வந்தால் உத்தமம் எ - று . 
இந்த ஆதாயத்திக்கும் விரையத்திற்கும் விபரம் : 


ஆதாயத்திற்கு விரையம் அதிகப்படில் கெடுதி . விரையத் 
திற்கு ஆதாயம் அதிகப்படில் நன்மை . ஆதாயமும் விரையமும் 
சமனாய் இருக்கில் சமபலன் . 


நான்காவது யோனிப் பொருத்தம் 


376. உரைத்தஆயத்தையும் உரைத்து மூன்றினில் 

பொருத்தமாத் திரை அட்ட மத்திற் போக்கிட 
விருத்தியாய் நின்றது விளங்கும் யோனியாம் 
பொருத்திடும் வேலினைப் போன்ற கண்ணியே , 


இ.ள் : - முன் ஆயத்தை மூன்றில் பெருக்கி எட்டுக்குள்ளாக 
நின்றது அஷ்டம யோனி யென்றறியவும் எ - று . 


377. சொற்றதில் ஏகமாம் சுப்பிர பாக்கியம் 

மாற்றிரண்டு அதனில் மா கனகம் மன்னுமே 
சுத்தமூன் றினில் சயம் துலங்கு நாலினில் 

கத்துசுவா னம்பிணி காட்டும் என்பரே . 
இள் : - யோனி ஒன்று மிகுந்தால் இந்திரன் -கிழக்கு . அது கருட 
யோனி எந்நாளும் குறைவில்லாப் பாக்கியம் உண்டாம் . இரண்டு 
மிகுந்தால் தென்கிழக்கு அக்கினி. அது பூனையோனி. அதற்குக் 
கசைம் , 


மூன்று மிகுந்தால் தெற்கு- யமன் . அது சிங்கயோனி. செயம் 
பொருந்தும் . 


நான்கு மிகுந்தால் தென்மேற்கு - நிருதி , சுவான யோனி , எந் 
நாளும் பிணியாய் இருக்கும் எ - று . 


பொருத்தம் 


179 


378. காட்டிய ஐந்தினில் கற்பம் கனதனம் 

பூட்டிய ஆறினில் பொலியும் பொக்கிஷம் 
கூட்டிய வேழகசங்கு உலவும் நற்சுகம் 
நீட்டிய வாயசம் எட்டில் நிஷ்பலம் . 


கனம் 


இ.ள் : - ஐந்துக்கு மேற்கு- வருணன் . சர்ப்பயோனி . 
பொருந்திய தனம் பெருகும் . 
ஆறுவருமாகில் வடமேற்கு - வாய்வு . எலியோனி . எல்லாப்பொரு 
ளும் அற்று நிர்ப்பாக்கியம் ஆகும் . 
ஏழுவருமாகில் வடக்கு - குபேரன் . யானையோனி . அந்த குடும்பம் 
சுபிட்சமாய் இருக்கும் . 
எட்டு வருமாகில் வடகிழக்கு - ஈசானியன் . முயல் யோனி . அதற்கு 
ஒன்றுமில்லாமல் நிர்ப்பாக்கியமாகி விடும் எ - று . 


ஐந்தாவது நட்சத்திர பலன் 


ரோகிணி , ரேவதி , பூசம் , அஸ்தம் , மிரு சீரிஷம் , அனுஷம் , 
உத்திரம் , உத்திராடம் , உத்திரட்டாதி இவை 9 - ம் உத்தமம் . 
சித்திரை , புனர்பூசம் , மூலம் , அவிட்டம் , சுவாதி , சதயம் இவை 6 - ம் 
பொது மிசிரம் . அசுவினி , பரணி , திருவாதிரை , ஆயிலியம் , கார்த்தி 
கை , மகம் , பூரம் , விசாகம் , கேட்டை , பூராடம் , திருவோணம் , 
பூரட்டாதி இப்பன்னிரண்டும் மத்திமம் ஆகாது . 


ஆறாவது திதிபலன் 


இதில் பூர்வபட்சம் நன்று . 
அமரபட்சம் மத்திபம் . 
அஷ்டமி , உவா , இருத்தை மத்தியத்திலும் மத்திபம் . 


ஏழாவது வாரப் பொருத்தம் 


379. சாருமுன் வரவு அதைத் தனித்த ஒன்பதில் 

ஏரவ பெருக்கி ஏழுக்கு ஈந்த மீதியை 
வாரமாம் தினகரன் வரக்கு ரோதமே 
சேரவே சோ மனில் செழிப்புண் டாகுமே . 


இ.ள் : - முன் ஆயத்தை ஒன்பதில் பெருக்கி ஏழுக்கு ஈய்ந்த மிகுதி 
வாரம் . 
ஒன்றுக்கு ஆதிவாரம் நின்றால் அந்த மனையில் எந்நாளும் 
குரோதம் உண்டாம் . 
இரண்டிற்கு சோமவாரம் நின்றால் நாளுக்குநாள் செழித்து 
அதிக சந்தோஷம் உண்டாம் 


எ - று . 


380. ஆகும் அங் காரகன் அர்த்த நாசமாம் 

சேகரம் புந்தியில் சேர சௌக்கியம் 
பாகமாம் குருவினின் மன்னும் புத்திரர் 

சோகநீர் சுங்கனிற் சொல்லும் நன்மையே . 
இ.ள் : - மூன்றில் மங்கள வாரம் நின்றால் பழம்பொருளும் புதுப் 
பொருளும் இல்லாமல் அற்றுப்போகும் . 
நாலில் புதவாரம் நின்றால் அதனால் இலட்சுமி வாசமாய் இருப் 
பாள் . 
ஐந்தில் குருவாரம் நின்றால் அதனால் புத்திர சம்பத்து உண்டாய் 
இருக்கும் . 
ஆறில் சுக்கிரவாரம் நின்றால் அதனால் சகலகாரியமும் நன்மை 
யாய் நடக்கும் . 
ஏழில் சனிவாரம் நின்றால் கலகமும் சோரபயமும் உண்டாம் எ - று . 


எட்டாவது இராசிப் பொருத்தம் 
ரிஷபம் , சிங்கம் , விருச்சிகம் , கும்பம் இந்த நான்கும் ஸ்திர 
ராசி , இவைகள் நன்னமயைத் தரும் . 

மிதுனம் , கன்னி , தனுசு , மீனம் இந்த நாலும் உபயராகி . 
உத்தமம் . 

மேஷம் , கர்க்கடகம் , துலாம் , மகரம் இந்த நான்கும் சரராசி . 
இது மத்திபம் . 


ஒன்பதாவது சாதிகள் பொருத்தம் 
பிராமணன் பொது 
க்ஷத்திரியன் நன்று 
வைசியன் நன்று 
சூத்திரன் - மத்திபம் . 


பொருத்தம் 


181 


பத்தாவது அங்கிஷப் பொருத்தம் 


1 க்கு 
2 க்கு 
3 க்கு 


4 க்கு 
5 க்கு 
6 க்கு 


தடகர அங்கிஷம் 
சோமகர அங்கிஷம் பாக்கியம் 
சத்தி அங்கிஷம் நன்மையுண்டாகும் 
புஷ்கர அங்கிஷம் தானியங்கள் விருத்தியுண்டாம் 
குரு அங்கிஷம் இராச்சிய பரிபாலனம் உண்டு 
சுக்கிர அங்கிஷம் யோகபலன் 
சனி அங்கிஷம் 

நோயுண்டாம் , தீது 
இராகு அங்கிஷம் தரித்திரம் , தீது 
கேது அங்கிஷம் சகலமும் நன்மை . 


7 க்கு 
8 க்கு 


9 க்கு 


பதினொன்றாவது மனைக்கு வயது 


60 வருஷத்துக்கு மேற்பட்ட தொகை நன்மை . 


60 வருஷத்துக்குக் குறையில் அந்த மனை பொல்லாது . 


இவைகளில் ஆயகம் , சிலும்பு வரினும் , ஆக்கம் சிறுத்து அறிவு 
பெருகினும் அங்கிஷம் நாள் , பக்கம் , யோனி , வாரம் , இராசி 
பொல்லாதவை வரினும் ஆயுசு குறையினும் மனைக்கு ஆகாது . 


மனைக்கு வந்த வாரத்தின் மேல் நேத்திரம் அறிவது 


இ.ள் : - மனைக்கு எந்த வாரமோ அந்த வாரம்முதல் ஆதிவாரம் 

வரைக்கும் எண்ண எத்தனை வந்ததோ அந்த தொகையை 
3 ஆல் பெருக்கி , வந்த தொகை எத்தனையோ அத்தனையும் 
கணக்குக்கு அசுவனி முதலாகத்தள்ளி நின்ற நாள் 9 
வரைக்கும் ஒருகண் . அதற்குமேல் 12 நாள் இரண்டு கண் , 
அதற்குமேல் 6 நாள் குருடு . இப்படி மனை நட்சத்திரத்திற்குள் 
துன்னுள்ள தென்பது . 


மனைக்கு - பால , யவ்வன , மூப்பு , மரணபருவம் அறிவது 


மனைக்கு வந்த அங்கிசத்தொகையை ஏழில் பெருக்கி ஐந்திலே 
கழிக்க வந்தது . 


182 


மனை நூல் 


1 க்கு பாலன் 
2 

யவ்வனம் 


3 


4 


கௌமாரம் 
மூப்பு 
மரணம் என்பது . 


- 


5 


தாரகால பலன் 


எசமான் நட்சத்திரத்திற்கும் 
மனை நட்சத்திரத்திற்கும் 
கண்ட தொகையை ஒன்பதில் கழித்து 
மிஞ்சினதிற்குப் பலன் . 


1 க்கு சென்ம தாரே திரேகநாசம் 
2 க்கு சம்ப தாரே சம்பத்துண்டாம் 
3 விபதாரே 

விபத்துண்டாம் 
4 சேமதாரே தன விருத்தியாம் 
5 பரிதற்தாரே காரிய நாசம் 
6 

சதகதாரே சருவ சித்தியாம் 

வாத தாரே தனநாசம் 
8 விரதிய தாரே 

சருவ சித்தியாம் 
9 . 

பரமதேர தாரே அயிரோகயம் . 


7 


1 , 


இந்தப்படி பொருத்தம் பார்த்துச் செய்யவும் . 


பஞ்சகம் பார்க்கிறது 


திதி , வாரம் , நட்சத்திரம் , இலக்கிளம் 
இந்நாலுங் கூட்டி ஒன்பதில் கழித்து 
நின்ற சேடத்திற்குப் பலன் . 


1 க்கு மிருது பஞ்சகம் ஆகாது 
2 அக்கினி 

ஆகாது 
3 நிலப் பஞ்சகம் நல்லது 
4 * இராசப் பஞ்சகம் தீது 


183 


பொருத்தம் 


5 க்கு நிஷ் பஞ்சகம் 
6 சோர 
7 நிஷ் 
8 . ரோக 
9 நிஷ் 


நல்லது 
ஆகாது 
நல்லது 
ஆகாது 
நல்லது . 


. 


29 


பஞ்சகம் வராவிட்டால் துருவம் சேர்த்துப் பார்க்க 


மனைக்கு வருகிற வாரம் எந்த வாரம் 
வருகிறதோ அதற்கு விபரம் 


ஞாயிறு 15 
திங்கள் 10 
செவ்வாய் 12 
புதன் 

4 
வியாழன் 8 
வெள்ளி 8 
சனி 

4 சேர்த்துப் பார்க்கவும் . 


மிறத்தி யோகம் அறிய 
அருக்கன் 17 அனுசம் அம்புலி 21 உத்திராடம் 
முருக்கமுடன் செவ்வாய் 24 சதையம் - செருத்த புதன் 
அமுத நாளாம் அவதி செம்பொன் அயதாம 
மிருகசீரிடம் வெள்ளி நவமாம் ஆயிலியம் சனி 
அஸ்தம் இவ்வாறு மிரிதியோகம் . 


மனை - பொருத்தத்தின் விவரம் 
கர்ப்பம் புத்திர விருத்தி 
ஆதாயம் அங்கம் 
செலவு 

பிராணன் 
யோனி 

வாகனம் 
நட்சத்திரம் சிரசு 
சூஸ்திரம் தயவு 
வாரம் 
அங்குசம் கை 
பஞ்சமுக 


முகம் 


குணம் 


184 


மனை நூல் 


இராசி 
சாதி 
நேத்திரம் 
கணம் 


பாசம் 
வருநாச்சாரம் 
யோகம் 
தேவதைவாசம் . 


பூராடம் 


3 


18 


> 


A 


ஷ நட்சத்திரம் பார்க்கும் விவரம் 
1 க்கு பூசம் 

15 க்கு உத்திரம் 
2 க்கு விசாகம் 

16 
சதயம் 

17 

அசுவனி 
4 மிருக சீரிடம் 

ஆயிலியம் 
5 அஸ்தம் 

19 

அனுஷம் 
6 உத்திராடம் 

20 

பூரட்டாதி 
7 பரணி 

21 

திருவாதிரை 
8 மகம் 

22 சித்திரை 
9 கேட்டை 

23 திருவோணம் 
10 உத்திரட்டாதி 

24 கார்த்திகை 
11 புனர் பூசம் 

25 
12 சுவாதி 

26 
13 அவிட்டம் 

27 ரேவதி 
14 ரோகினி . 


பூரம் 
மூலம் 


காலாமிர்த சுலோகத்தின் கருத்து 

வீடுகட்ட நிச்சயிக்கும் போது , நட்சத்திரங்கள் நிற்கும் 
நிலை , வீடு அஸ்திவார முகூர்த்தம் , ஸ்தம்ப பிரதிஷ்டைக்கும் : 

சூரியன் - கார்த்திகை, பரணி 4 - ஆம் பாதம் , ரோகணி முதற் 
பாதம் இவற்றில் இருக்கினும் 


மேற்படி சந்திரன் - கார்த்திகையிலிருக்கினும் 


மேற்படி செவ்வாய் - கார்த்திகை, மகம் , ரேவதி ,உத்திராடம் , 
அஸ்தம் , மூலம் , பூசம் , இந்த ஏழு நாளிலும் இருந்தால் கிரகபதி 
யாகிய எசமானுக்கு அத்தியந்த துக்கம் உண்டாம் . அந்த 
வீடானது அக்கினியில் பஸ்பமாய்ப் போகும் . 


மேற்படி சனி - அனுஷம் , கேட்டை , சுவாதி , பூரட்டாதி , 
உத்திரட்டாதி , பரணி இந்த ஆறு நாளிலே இருக்க எந்த வீடு 
கட்டினாலும் அந்த வீடு சீக்கிரமாய்ப் பிரம்ம ராட்சச பூதங்கள் 
வாசம் பண்ணும் , 


பொருத்தம் 


185 


மேற்படி சுபக்கிரகமானாலும் , பாபக்கிரகமானாலும் சத்துரு 
க்ஷேத்திரத்திலிருந்து லக்கினத்துக்குப் பத்திலாவது ஏழிலாவது 
இருந்தால் அந்த வீடு பராதீனமாய் விடும் . 

மேற்படி புதன் - சித்திரை , அசுவினி , உத்திரம் , அஸ்தம் , 
மிருக சீரிஷம் , ரோகணி , இந்த ஆறிலும் இருந்தால் எசமானுக்கு 
ஐசுவரியம் உண்டாம் . 


குரு- ரோகணி , பூசம் , மிருகசீரிஷம் ஆயிலியம் , திருவோணம் , 
உத்திரம் மூன்று , பூராடம் இந்த ஒன்பதும் பத்திலும் இருந்தால் 
புத்திரப் பிரதம் . 

மேற்படி சுக்கிரன் - திருவாதிரை , புனர்பூசம் , அவிட்டம் , 
விசாகம் , சதையம் , சித்திரை , இந்த ஆறிலும் இருந்தால் 
தானியப் பிரதம் , 

ஏழாம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் தானிய விருத்தி உண் 
டாம் . 


கோள சக்கர நிலை 


ஈசானியம் முதல்- மீனம் ஆதியாய் வைத்துப் பன்னிரண்டு 
இராசியையும் இந்த சக்கிரத்தில் பிரதட்சணமாய் எழுதி கர்த்தன் 
இராசிக்கு விடப்படுகிற இடத்தை எண்ணிக் கொண்டு வரும் 
சக்கரமாகையால் கர்த்தன் நாம இராசியிலும் , ஐந்தாம் இராசி 
யிலும் வீடு கட்டினால் பந்துக்களைப் பொசிப்பான் . அவன் இரா 
சிக்கு 3 , 7 , 11 இந்த இராசியில் வீடுகட்டினால் அன்னியரைப் 
பொசிப்பான் . 2 , 6 , 10 இராசியில் வீடுகட்டினால் நாசம் ஆம் . 


மீனம் 


மேஷம் 


ரிஷபம் 


மிதுனம் 


கும்பம் 


கடகம் 


மீனம் முதல் 
வைத்துப் பார்க்கவும் 


மகரம் 


சிம்மம் 


தனுசு 


| விருச்சிகம் 


துலாம் 


கன்னி 


186 


மனை நூ 


பூதபலன் 


மேற் சொல்லிய துருவ பதத்தை மூன்றில் பெருக்கி ஐந்தில் 
கொடுக்க : 


1 மிகுந்தால் பூ தத்துவம் . இதன் பலன் பாக்கியப் பிரதம் . 


2 மிகுந்தால் உதக தத்துவம் . இதன்பலன் சந்தோஷம் . 
3 மிகுந்தால் அக்கினி தத்துவம்- இதன் பலன் மிருத்வு பயம் . 


4 மிகுந்தால் வாய்வு தத்துவம் . இதன் பலன் சுகம் . 
5 மிகுந்தால் ஆகாச தத்துவம் . இதன்பலன் தரித்திரம் . 


11. அருக்கன் நிலை 


அருக்கன் நிற்கும் நோமும் திசையும் 
நாள் , நேரம் . 

திசை 
சனி - இரவு 30 நாழிகை 
ஞாயிறு - பகல் 30 நாழிகை 

தெற்கு 


2 . 


தென்மேற்கு 


3 . 


ஞாயிறு - இரவு 30 நாழிகை 
திங்கள் - பகல் , இரவு - 60 
செவ்வாய் - பகல் 30 நாழிகை 

முன் இரவு 10 
செவ்வாய் - இரவு மிகுதி 20 நரழிகை 
புதன் - பகல் 30 


மேற்கு 


2 


4 . 


வடமேற்கு 


5 .. 


புதன் - இரவு 30 நாழிகை 
வியாழன் - பகல் 30 
வியாழன் - முன் இரவு 10 நாழிகை 
வியாழன் - இரவு மிகுதி 20 நாழிகை 
வெள்ளி - பகல் , இரவு 60 


வடக்கு 


6 . 


வடகிழக்கு 


7 . 


சனி - பகல் 30 நாழிகை 


கிழக்கு 


8 . 


பாழ் 


தென்கிழக்கு 


188 


மனை நூல் 


யானை 


வடக்கு 


முயல் 


எலி 
வடமேற்கு 


வடகிழக்கு 


செவ் 
. இர 
.. 
20 
, 
புத.பக 
, 
30 
. 


புதன்இரவு30,விபா.பால்39: 


வியா.இரவு10. 


வியாழன் , இரவு 20, வெள்ளி 
பகல், இரவு 60. 


செவ்.பகல் 30 , இரவு 10 . 


சனியகல் . 30 . 


பேற்கு 
பாம்பு 


கிழக்கு 
கருடல் 


ஞாயி . இரவு 30. 
திங். பகல் இரவு 60 . 


சனி,இரவு30,ஞாயி,பக.10. 


தென்மேற்கு 
நாய் 


தென் கிழக்கு 

பூனை 


தெற்கு 
சிங்கம் 


மனை கோலல் , கால் நாட்டல் , கூரைவேய் தல் , குடிபுகுதல் போல் 
வனவாகிய நல்ல செயல்களுக்கும் , பிரயாணம் செய்தல் போன்ற 
பிறசெயல்களுக்கும் மேற்கூறிய அருக்கன் நிற்கும் நிலை , நாள் , 
நேரம் , திசை முதலியன அறிந்து - அதற்கு எதிர் திசையில் 
நிற்கும் பகைப்பொருளின் வன்மை , மென்மை அறிந்து அவற்றிற்கு 
ஏற்ப அச்செயலைத் தொடங்தகுலோ விடுதலோ 

செய்ய 
வேண்டும் . 


இச் செயலுக்கான முழு விளக்கம் 
1. சனி இரவு , ஞாயிறு பகல் - இக்காலங்களில் ஒரு செயலைத் 
தொடங்கினால் : 
இந்நாட்களுக்குரிய திசை தெற்கு - பிறப்பு - சிங்கம் . எதிர் திசை 
வடக்கு . அதற்குரிய பிறப்பு - யானை . இவற்றில் யானை இரை 
யாகும் மிருகமாதலின் சிங்கம் யானையை நோக்கிச் செல்லலாம் , 
எனவே இந்நாட்களில் நல்ல செயல் களுக்காகத் தெற்கிலிருந்து 


அருக்கன் நிலை 


189 


வடக்கு நோக்சிச் செல்லலாம் . பிற திசைகளிலும் சிங்கத்திற்குப் 
பகை இல்லை . ஆதலின் பிறதிசைகளை நோக்கியும் செல்லலாம் . 


2. ஞாயிறு இரவு , திங்கள் பகல் , இரவு இக்காலங்களில் செல்ல 
விரும்பினால் : 


இந்நாட்களுக்குரிய திசை - தென்மேற்கு - பிறப்பு - நாய் . எதிர் 
திசை - வடகிழக்கு - அத்திசைக்குரிய பிறப்பு முயல் . இவற்றிலும் 
முயல் இரையாகும் மிருகம் ஆதலின் இந்நாட்களில் வடசிழக்கு 
நோக்கிச் செல்லலாம் . பிறதிசைகளிலும் நாய்க்கு எதிர் பகை 
எதுவும் இல்லை . அத்திசைகளிலும் செல்லாம் . 


3 . செவ்வாய் பகல் முதல் , இரவு 10 நாழிவரை ஆகிய காலத்தில் 
தொடங்கினால் : 


எதிர் திசை - கிழக்கு - பிறப்பு - கருடன் . இவற்றில் , கருடன் இரை 
எடுக்கும் பிறப்பு ஆதலின் செவ்வாய்க் கிழமைக்குரிய மேற்கி 
லிருந்து ( பாம்புத் திசையிலிருந்து ) கருட திசையாகிய கிழக்கு 
நோக்கிச் செல்லலாகாது . பிறதிசைகளில் செல்லலாம் . 


4. செவ்வாய் இரவு மிகுதி 20 நாழிகை, புதன் பகல் 30 நாழிகை 
ஆகிய இந்தக்காலத்தில் ஓரு செயலைத் தொடங்கு வதானால் : 
இக்காலத்திற்கு உரிய திசை - வடமேற்கு - பிறப்பு - எலி 
எதிர் திசை - தென்கிழக்கு , 

- பூனை 


32 


இவற்றில் எதிர் திசையிலுள்ள பூனை இரை எடுக்கும் பிறப்பு 
ஆதலின் செவ்வாய் , புதன் ஆகிய மேற் குறித்த நாட்சளுக்குரிய 
வடமேற்குத் திசையிலிருந்து ( எலித்திசையிலிருந்து ) பூனைத்திசை 
யாகிய தென்கிழக்கு நோக்கிச் செல்லுதல் கூடாது . பிறதிசை 
களில் செல்லலாம் . 


5. புதன் இரவு 30 நாழிகை -வியாழன் பகல் முதல் , முன் இரவு 10 
நாழிகை ஆகிய இந்த காலத்தில் ஒரு செயலைத் தொடங்குவதா 
னால் : 


இக்காலத்திற்குரிய திசை - வடக்கு - பிறப்பு - யானை 
எதிர்திசை - தெற்கு - 

சிங்கம் 
இவற்றிலும் எதிர் திசையிலுள்ள சிங்கம் இரை எடுக்கும் பிறப்பு 
ஆதலின் புதன் இரவு , வியாழன் பகல் , இரவு 10 நாழிகை வரை 


190 


மனை நூல் 


யுள்ள காலத்தில் அதற்குரிய திசையாகிய வடக்குத் திசையிலிருந்து 
சிங்கத் திசையாகிய தெற்கு நோக்கிச் செல்லலாகாது . பிறதிசை 
களில் செல்லலாம் . 


6. வியாழன் இரவு பின் 20 நாழிகை 

வெள்ளி பகல் , இரவு ஆகிய காலத்தில் 
ஒரு நல்ல செயலைச் செய்யத் தொடங்குவதானால் 
இக்காலத்திற்குரியதிசை - வடகிழக்கு - பிறப்பு - முயல் 

எதிர்திசை - தென்மேற்கு 
இவற்றிலும் எதிர் திசையிலுள்ள நாய் இரை எடுக்கும் பிறப்பு 
ஆதலின் மேற்கண்ட வியாழன் , வெள்ளி நாட்களுக்குரிய 
கிழக்குத்திசையிலிருந்து நாய்த்திசையாகிய தென்மேற்குத் 
திசைக்குச் செல்லக்கூடாது . பிற திசைகளில் செல்லலாம் . 


- நாய் 


ஆகிய காலத்தில் ஒரு செயலைத் 


7. சனி- பகல் 30 நாழிகை 
தொடங்குவதானால் : 


இக்காலத்திற் குரியதிசை கிழக்கு பிறப்பு 

கருடன் 
எதிர் திசை மேற்கு 

பாம்பு 
இவற்றில் எதிர்திசையிலுள்ள பாம்பு இரையாகும் பிறப்பு 
ஆதலின் சனிக்கிழமை கிழக்குத்திசையிலிருந்து பாம்புத்திசை 
யாகிய மேற்கு நோக்கிச் செல்லலாம் . பிற திசைகளுக்கும் தடை 
இல்லை . 


8. பூனைத்திசையாகிய தென் கிழக்குத் திசையிலிருந்து எலித் 
திசையாகிய வடமேற்கு நோக்கி எப்போதும் செல்லலாம் . பிற 
திசைகளுக்குச் செல்லவும் தடை இல்லை . மேலும் 


இப்பகுதியில் 
1. திருமணம் முதலிய நல்ல செயல்களுக்கு ஆகாத இராசிகள் 
மட்டும் தனியே எடுத்துக் காட்டப்பட்டுள்ளன . 


2. இதே போல நல்ல செயல்களுக்கு உரிய தலைவனின் இராசிச் 
சக்கரத்தில் எந்த இடம் சுத்தமாய் இருக்கவேண்டும் என்ற எண் 
களும் கொடுக்கப்பட்டுள்ளன . 


3. எந்த எந்த நாட்கள் , எந்த எந்த செயலுக்கு ஏற்றவை என்பது 
அட்டவணை இட்டுக் காட்டப்பட்டுள்ளது . 


அருக்கன் நிலை 


191 


குற்றமுடைய நாட்கள் 
வளர்பிறை சதுர்த்தசியில் ஐந்தாம்சாமம் 

மேற்கு 
அஷ்டமியில் 

இரண்டாவது சாமம் தென்கிழக்கு 
ஏகாதசியில் ஏழாம் சாமம் 

வடக்கு 
பூரணையில் நான்காம் சாமம் தென்மேற்கு 
தேய்பிறை 

திருதியையில் ஒன்பதாம் சாமம் வடமேற்கு 
சப்தமியில் மூன்றாம் சாமம் 

தெற்கு 
தசமியில் 

எட்டாம் சாமம் வடக்கு 
சதுர்த்தசியில் முதற்சாமம் 

கிழக்கு 
ஆகிய நேரங்கள் குற்றம் ( தோஷம் ) உடையனவாகும் . எனவே 
இந்தநேரங்களில் நல்லசெயல்கள் செய்வதைத் தவிர்க்கவேண்டும் . 
இந்த திசைகளில் பயணம் செய்வதையும் இந்த நேரங்களில் 
தவிர்க்கவேண்டும் . 


நின்ற 


பஞ்ச கோள்கள் 
1. சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு 7 , 10 , 15 , 21 ஆகிய நட்சத் 

திரங்கள் 
2. செவ்வாய் நின்ற நட்சத்திரத்திற்கு 7 , 10 , 15 , 21 
3. புதன் 

8 , 18 , 24 
4. வியாழன் நின்ற 
5. வெள்ளி நின்ற 

7,9 
6. சனி நின்ற 

5 , 6 , 10, 11 , 20 
7. இராகு , கேது ஆகியவற்றிற்கு ஏழாம் நட்சத்திரம் ஆகிய 
வற்றில் நல்ல செயல்கள் எவற்றையும் செய்யக்கூடாது . 


7, 9 


. , 


3 , 


கரி நாள் 

பன்னிரண்டு மாதங்களிலும் கரிநாட்கள் வரும் தேதிகள் 
உள்ளே முறைப்படுத்திக் கொடுக்கப் பட்டுள்ளன . 
கட்டாயம் நீக்கவேண்டிய நேரங்கள் 
ஞாயிறு மாலை மணி 6.48 க்கு மேல் 1 மணி 30 நிமிடம் நீக்கவும் 
திங்கள் இரவு 

10.48 க்கு , 
செவ்வாய் மாலை மணி 6.24 க்கு , 
புதன் இரவுமணி 10.48 க்கு 
வியாழன் மாலை மணி 6.24 க்கு 
வெள்ளி பிற்பகல் மணி 2 24 
சனி பகல் மணி 11.36 ,, 


. 


. 


1 . 


11 


5, 


1921 


மனை நூல் 


குளிகை காலம் 

பகல் குளிகை 
ஞாயிறு - ஏழாம் முகூர்த்தநேரம் அதாவது 221 நாழிமுதல் 26 } 
நாழிமுடிய . 

( மாலை 3.00 மணி முதல் 4.30 மணி முடிய ) 
திங்கள் - ஆறாம் முகூர்த்த நேரம் -அதாவது 18 ) நாழி முதல் 221 
நாழி முடிய . 

( பிற்பகல் 1.30 மணி முதல் - 3.00 மணி முடிய ) . 
செவ்வாய் - ஐந்தாம் முகூர்த்தநேரம்- 15 நாழி முதல் 18 நாழி 
முடிய . 

( பகல் 12.00 மணி முதல் 1. 30 மணி முடிய ) 


புதன் - நான்காம் முகூர்த்த நேரம் . 11 , நாழிமுதல் 15 நாழிமுடிய 

( முற்பகல் 10.30 மணிமுதல் 12. 00 மணி முடிய ) 
வியாழன் - மூன்றாம் முகூர்த்த நேரம்- 7 ) நாழிமுதல்- 111 நாழி 
முடிய . 

( காலை 9.00 மணிமுதல் 10.30 மணிமுடிய ) 
வெள்ளி- இரண்டாம் முகூர்த்தநேரம்-3 நாழிமுதல் 7 நாழிமுடிய . 

( காலை 7.30 மணிமுதல் -9.00 மணி முடிய ) 
சனி - முதல் முகூர்த்த நேரம் - காலை முதல் 3 நாழிமுடிய . 

(காலை 6.00மணி முதல் 1.30மணி முடிய ) 


ரவு குளிகை 


ஞாயிறு மூன்றாம் முகூர்த்தம் நாழி 71-114 இரவு 

9.00-10.30 
திங்கள் இரண்டாம் 

33-7 , 

7.30-9.00 
செவ்வாய் முதல் 

0-3 பின் மாலை 

6.00-7.30 ) 
புதன் ஏழாம் 

221-26 , விடியல் 

3.00-4.30 
வியாழன் ஆறாம் 

18--22 , இரவு 

1.30-3-00 
வெள்ளி ஐந்தாம் 

15-18 * நள்ளிரவு 

12.00-1.30 
சனி நான்காம் 

11-15 

10.30-12.00 


. 


மனை 


அருக்கன் நிலை 

193 
இக்குளிகை கால நேரங்களில் 

கோலுதல் கால் 
நாட்டுதல் , குடிபுகுதல் , பயணம் தொடங்குதல் போன்ற எல்லா 
வகையான நல்ல செயல்களையும் மேற்கொள்ள நன்மை 
உண்டாகும் . 


X X X | 


அருக்க நிலை 
1. சனிக்கிழமை இரவு 30 நாழிகையும் 
ஞாயிற்றுக்கிழமை பகல் 

தெற்கிலும் 
2. ஞாயிற்றுக்கிழமை இரவு 30 நாழிகையும் 
திங்கட்கிழமை 

60 நாழிகையும் தென்மேற்கிலும் 
3. செவ்வாய்க்கிழமை பகல் 30 நாழிகையும் 

இரவு 10 நாழிகையும் மேற்கிலும் 
4. செவ்வாய்க்கிழமை இரவு மற்ற 20 நாழிகையும் 
புதன்கிழமை 

பகல் 30 நாழிகையும் வடமேற்கிலும் 
5 , புதன்கிழமை இரவு 30 நாழிகையும் 
வியாழக்கிழமை 

பகல் 

30 
இரவு 10 

; வடக்கிலும் 
6. வியாழக்கிழமை இரவு மற்ற 20 நாழிகையும் 
வெள்ளிக்கிழமை 

60 நாழிகையும் வடகிழக்கிலும் 
7. சனிக்கிழமை 

பகல் 30 நாழிகையும் கிழக்கிலும் 
அருக்கனிருக்கும் ; 
8. அக்கினி மூலை - 

பாழ் 

திசையோனி நிலை 
1. கருடன் - கிழக்கு 
2. சிங்கம் தெற்கு 
3. பாம்பு - மேற்கு 
4 . யானை வடக்கு 
5. பூனை 

தென்கிழக்கு 
6. நாய் தென் மேற்கு 
7. எலி - வடமேற்கு 
8. முயல் 

வடகிழக்கு 


- 


அருக்கனில் கருடனை வைத்து முறையே பார்க்கும்போது எதி 
ருக்கு எதிர் பகையோனி நிற்கும் . அவைகளுள் 

மனை -13 


194 


மனை நூல் 


கருடன் திசையிலிருந்து பாம்பு திசைக்குப் போகலாம் ; 

பாம்புத் திசையிலிருந்து கருடன் திசைக்குப் போகலாகாது 
ஏன் எனில் 

கருடன் இரை எடுக்கப்போகும் . 
பாம்பு இரையாக வரும் , ஆதலால் என்க . 

ஒருவன் யாத்திரைக்குப் பட்சி முதலிய சகுனங்கள் பார்க்கிற 
போது , 

இரையாகும் யோனித்திசையிலிருந்து 

இரையெடுக்கும் யோனித்திசைக்கு அவை போகலாகாது . 
381. அருக்கன் நிலை யில்கருடன் ஆனதொரு பூனை 

நெருக்கிய நல் சிங்கமொடு நின்றிலகு நேர் நாய் 
தருக்கமுடன் நாகம்எலி யானைமுயல் எட்டும் 
இருக்குமுதல் இந்திரன்நே ராம்பகை எதிர்த்தே . 


விவாகத்துக்கு 
திதிகொடுக்க 
யாத்திரைக்கு 
மரம்வைக்க 
குருவைக்காண 
புணர்ச்சிக்கு 
வீடுகட்ட 
உழவுக்கு 
கிணறுவெட்ட 


இராசி விசேஷம் 
மேஷம் 
ரிஷபம் 
மிதுனம் 
கர்க்கடகம் 
சிங்கம் 


கன்னி 


துலாம் 


விருச்சிகம் 


தனுசு 


கப்பல்யாத்திரைக்கு மகரம் 
மயிர் கழிக்க 

கும்பம் 
வித்தியாரம் பத்துக்கு- மீனம் ஆகாது . 


குடிபுக 
அன்னப் பிராசனத்துக்கு 


மடசுத்தம் 
12 முடிசூட்ட 
10 மயிர்கழிக்க 


11 
9 


195 


அருக்கன் நிலை 


8 


7 


உபநயனத்துக்கு 
கோடியுடுக்க 
வித்தியாரம்பத்துக்கு 


6 


விவாகத்துக்கு 
யாத்திரைக்கு 
பொன் பூண 


5 


4 


2 


நிஷேகத்துக்கு இலக்கினம் சுத்தமாக இருக்கவேண்டும் . 


வாரபலன் 
சுக்கிரவாரம் , சோம வாரம் - சுப கரம் 
புதன் , வியாழன் 

தனப்பிரதம் 
ஆதிவாரம் , மங்கள வாரம் துக்கப்பிரதம் 
சனிவாரம் 

சோரபயம் 


இவ்வாரங்களுக்குக் கரணம் அறிய 
ஆதிவாரத்துக்கு 

வனிகரணம் 
சோம வாரத்துக்கு 

கரகரணம் 
மங்கள வாரத்துக்கு 

தைதுலாம் 
புத வாரத்துக்கு 

கௌலவம் 
குருவாரம் , சுக்கிரவாரத்துக்கு பவம் 
சனி வாரத்துக்கு 

பத்திரை . 


ஞாயிறு 
திங்கள் 
செவ்வாய் 
புதன் 
வியாழன் 
வெள்ளி 
சனி 


வார விசேஷம் 
உத்தியோகம் செய்ய 
விதை விதைக்க 
போர் செய்ய 
வித்தியாரம்பஞ் செய்ய 
விவாஹஞ் செய்ய 
மயிர் கழிக்க 
தவஞ் செய்ய 

உத்தமம் . 


கவி 


382. மன்னுமுதல் சதுர்த்தியின் ஐந்தாஞ் சாமம் 

மருவிய அட் டமி இரண்டு பதினொன்று ஏழாம் 
முன்னில் உவா நாற்சாமம் பின்பக் கத்தின் 
மூன்றிலிரு மூன்று ஏழில் மூன்றாம் சாமம் 


196 


மனை நூல் 


பன்னியபின் பத்தினிலே எட்டாஞ் சாமம் 

பதினான்கின் முதல்சாமம் பகர்ந்த விஷ்டி 
இன்னதனை யச்சாமம் என்றும் மற்றை 
இரவி முதல் திசைகள் தீது என்னு மாமே . 


, 


33 


விஷ்டிதோஷம் 
பூர்வபட்ச 
சதுர்த்தசியில் ஐந்தாம் சாமம் மேற்கிலேயும் 
அஷ்டமியில் இரண்டாம் 

தென்கிழக்கிலேயும் 
ஏகாதசியில் ஏழாம் 

வடக்கிலேயும் 
பூரணையில் நான்காம் 

தென்மேற்கிலே யும் 
அமரபட்ச 
திருதியையில் ஒன்பதாம் சாமம் வடமேற்கிலேயும் 
சப்தமியில் மூன்றாம் சாமம் 

தெற்கிலேயும் 
தசமியில் 

எட்டாம் சாமம் வடக்கிலேயும் 
சதுர்த்தசியில் முதற்சாமம் 

கிழக்கிலேயும் 


8. 


விஷ்டியுண்டு . ஆதலால் இச்சாமங்களில் சுபகாரியங்களும் 
திசையில் யாத்திரையுஞ் செய்யலாகாது . 


பஞ்ச கோள் நின்ற தோவும் 
சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு - 
ஏழாம் நட்சத்திரம் உற்பாத மென்றும் 
பத்தாம் நட்சத்திரம் தாரக மென்றும் 
பதினைந்தாம் நட்சத்திரம் பிரம தண்ட மென்றும் 
இருபத்து ஒன்றாம் நட்சத்திரம் காலனென்று பேராம் . 

செவ்வாய் நின்ற நட்சத்திரத்துக்கு ஏழாம் நட்சத்திரம் சூ 
மென்றும் , 

பத்தாம் நட்சத்திரம் சக்கர மென்றும் 
பதினைந்தாம் நட்சத்திரம் கண்டமென்றும் 
இருபத்து ஒன்றாம் நட்சத்திரம் காலனென்றும் பேராம் . 

புதன் நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாம் நட்சத்திரமும் பதி 
னெட்டாம் நட்சத்திரமும் இருபத்து நான்காம் நட்சத்திரமும் 
கண்டமென்றும் பேராம் - 


197 


அருக்கன் நிலை 


சுக்கிரன் நின்ற நட்சத்திரத்துக்கு ஏழாம் நட்சத்திரமும் 
ஒன்பதாம் நட்சத்திரமும் , வியாழன் நின்ற நட்சத்திரத்துக்கு 
ஏழாம் நட்சத்திரமும் ஒன்பதாம் நட்சத்திரமும் கொடுமை 
யென்றும் பேராம் . 


சனிநின்ற நட்சத்திரத்திற்கு ஐந்தாம் நட்சத்திரமும் ஆறாம் 
நட்சத்திரமும் பத்தாம் நட்சத்திரமும் பதினோராம் நட்சத் 
திரமும் இருபதாம் நட்சத்திரமூம் பந்தம் என்றும் பேராம் . 

ராகு , கேது நின்ற நட்சத்திரத்திற்கு ஏழாம் நட்சத்திரம 
பரிகம் என்றும் பேராம் . 


இவை சுபகாரியங்களுக்கு ஆகாவாம் . 


கரி நாள் வரும் தேதிகள் 

கவி 
383. இன்பமுறு மேடமதில் ஆறுபதி னைந்தாம் 

ஏறதனில் ஆறுபதி னாறுபதி னேழாம் 
அன்புமிகும் ஆனிஒன்றும் ஆறு அலவன் இரண்டோடு 

ஐயிரண்டும ஐநான்கும் ஆவணி இரண்டும் 
ஒன்பது எழு நான்கும் கன்னி யுற்றபதி னாறு 

ஒன்றொழிமுப் பான்துலையில் ஒர் ஆறு இரு பான்தேளில் 
முன்சோம வாரமொன்று பத்துபதி னேழாம் 
முனியாறும் ஒன்பதும்பதி னொன்றும் உத வாநாள் . 


384. உதவாத நாள்கலையின் ஒன்றிரண்டு மூன்றும் 

ஒருபதுடன் ஒன்றுபதி னேழதுவும் ஆகா 
துதிபெருகு மாசிபதி னைந்துபதி னாறும் 

சொல்லுபதி னேழுகடை மாதமதில் ஆறும் 
பதினைந்தும் ஒன்றொழிஐந் நான்கும்மிகு தீதாம் 

பகர்ந்தமா தந்தோறும் தெய்தியெனக் கொண்டு 
கதிதருநள் பொதியவரை முனிவன்உரைத் திட்ட 
கறி நாள்முப் பா நான்குங் கண்டறிகு வீரே . 


சித்திரை மீ 
வைகாசி 


6 , 15 ) 
6 , 16 , 17 
1 , 6 
2 , 10 , 20 


ஆனி 


198 


மனை நூல் 


ஆவணி 

2 , 9 , 28 
புரட்டாசி 16 , 29 
ஐப்பசி 

6 , 20 
கார்த்திகை முதற் சோம வாரமும் 1 , 10 , 17 
மார்கழி 

6 , 9 , 11 

1 , 2 , 3 , 11 , 17 
மாசி 

15 , 16 , 17 
பங்குனி 

6 , 15 , 19 


தை 


வாரத்தியாச்சியம் 


385. ஞாயிறு நாலெட்டாம் நல்திங்கள் ஏழாறாம் 

தீய செவ்வாய் பொன்முப்பத்து ஒன்றாகும் - ஏயபுதன் 
நாற்பத் திரண்டாகும் நல்லவெள்ளி மூவேழாம் 
காற்சனியீர் ஏழுவிஷங் காண் . 


ஞாயிறுக்கு 32 நாழிகைக்கு மேலும் 
திங்கள் புதனுக்கு 42 க்கு மேலும் 
செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் 31 க்கு மேலும் 
வெள்ளிக்கு 21 க்கு மேலும் 
சனிக்கு 14 க்கு மேலும் 
34 நாழிகை தியாச்சியம் . 


24 


40 


நட்சத்திரத்தியாச்சிய துருவம் ஆவன 
அசுவினி 

50 பரணி 
கார்த்திகை 

30 ரோகணி 
மிருகசீரிஷம் 

14 திருவாதிரை 
புனர்பூசம் 

30 

பூசம் 
ஆயிலியம் 

32 மகம் 
உத்திரம் 

18 அஸ்தம் 


11,21 


20 


30 


22 


சித்திரை 


20 


சோதி 


14 


விசாகம் 


14 


10 


அனுஷம் 
மூலம் 


கேட்டை 


14 


20,56 


அருக்கன் நிலை 


199 


24 


201 


உத்திராடம் 
அவிட்டம் 


10 


10 


பூராடம் 
திருவோணம் 
சதையம் 
உத்திரட்டாதி 


18 


16 


பூரட்டாதி 
ரேவதி 


24 


30 


இலக்கின தியாச்சியம் 


இந்நாழிகைக்கு மேல் 4 நாழிகை தியாச்சியம் . 


மேஷம் , ரிஷபம் , கன்னி , தனுசு ஆக நான்குக்கும் முதலில் இ 
நாழிசையும் 


மிதுனம் , சிம்மம் , துலாம் , கும்பம் , ஆக நான்குக்கும் நடுவில் 
இ - நாழிகையும் 


கடகம் , விருச்சிகம் , மகரம் , மீனம் ஆக நான்குக்கும் கடையில் 
இ - நாழிகையுமாம் . 


சரராசி யாவன 


மேஷம் , கர்க்கடகம் , துலாம் , மகரம் ஆக நான்கும் . 


ஸ்திர ராசியாவன 


ரிஷபம் , சிம்மம் , விருச்சிகம் , கும்பம் ஆக நான்கும் . 


உபய ராசி 


மேஷம் , மிதுனம் , - சிம்மம் , துலாம் , தனுசு , கும்பம் ஆக 
ஆறும் . 


இராகு காலக் கவி 


அகியிரு பத்தா றேகால் அம்புலி மூன்றே முக்கால் 
எரிவண்ணன் இருப தோடு இரண்டரை புதன் மூ வைந்து 
குருபதி னெட்டே முக்கால் குளிர் வெள்ளி பதினொன்றே 

முக்கால் 
கரியன் ஏழரை இராகு காலம் என்று அறிந்து கொள்ளே . 


2001 


மனை நூல் 


தொடங்கி 


இராகுகாலம் 


- 


ஞாயிறு 
திங்கள் 
செவ்வாய் 
புதன் 
வியாழன் 
வெள்ளி 
சனி 


264 நாழிகை 
3 , 
225 
15 
18 
114 
7 , 


2 


. 


. 


39 


32 


. 


. 


1 , 


பகற்குளிகன் 
386. ஞாயிறுமுகூர்த்தம் ஏழாம் நன்மதிக்கு ஆறாம் செவ்வாய்க்கு 

ஏயஐந்து ஆகும் புந்திக்கு ஈரிரண்டு ஆம்பொன் மூன்றாம் 
தூய நல் புகர்க்கு இரண்டாம் சுன்னினுக்கு ஒன்ற தாகும் 
ஆயஇம் முகூர்த்தத் தோடே அற்றிடும் குளிகம் எல்லில் 

இராக் குளிகன் 
387. கதிரவன் தனக்கு மூன்றாம் கவின் மதிக்கு இரண்ட தாகும் 

சதிபெறு செவ்வாய்க்கு ஒன்றாம் சாற்றிய புதற்கு ஏழாகும் 
மதிவளர்பொன்னுக்கு ஆறாம்மன்புகர்க்கு ஐந்தாம் நான்கு 
கதிர் மகற்கு ஆம்முகூர்த்தம்காட்டிய பகல்போல் கொள்ளே . 


223 


>> 


cx 


2 


43 


1 , 


சனி 


பகல் 

இரவு 
குளிகன் பகல் இரவு 

புதன் 15 

261 
ஞாயிறு 26 நாழி 

111 வியாழன் 11+ 221 
திங்கள் 

7 } வெள்ளி 73 18 
செவ்வாய் 18 , 3 * 

15 
பார்வையின் அளவு 
388. சேரு முதலாம் ஏழிடங்கள் முழுநோக்கு ஒன்பான் எட்டும் 

அரை 
பாரீர் ஐந்தோ அரை நோக்காம் பத்து நான்கும் கால் 

நோக்காம் 
ஆறு மூன்றும் பதினொன்றும் அரைக்கால் நோக்காம் 

ஆறுடனே 
நாரி இரண்டும் பன்னிரண்டும் நாட்டம் இல்லை நல 

கோட்கே . 


1,7 முழுப் பார்வை 
8,9 முக்கால் பார்வை 
5 ஆரைப் பார்வை 


4,10 கால் பார்வை 
3,11 அரைக்கால் பார்வை . 


12. ஆரூடம் முதலியன 


இப்பகுதியில் ஆரூடம் சொல்லும் முறை விரிவாகக் கூறப்பட் 
டுள்ளது . நட்சத்திரம் என்ற பகுதியில் அட்டவணை இட்டுக் 
காட்டப்பட்டுள்ளவற்றில் மனைக்கு உரிய தலைவன் 

பெயரின் 
முதல் எழுத்திற்கு ஏற்பப் பிறப்பு நடசத்திரத்தினை அறிந்து , 
அதனை அடிப்படையாகக் கொண்டு பிற பலன்களைக் கூறும் 
முறை உரைநடையில் விளக்கப்பட்டுள்ளது . 


அதேபோல தூண் நிறுத்துவதற்கான நாட்களும் இராசிகளும் 
தரப்பட்டுள்ளன . 


கன அளவு பழைய முறைக்கு ஏற்றதாக 


சுவர் வைக்கும் 
அமைந்துள்ளது . 


மனையில் பிற இடங்கள் அமைத்தல் 

கிழக்கு - வெளியே குப்பைக்குழி , வெளியே ஆட்டுக்கொட்டில் , 
குளிக்கும் அறை 

தென்கிழக்கு- பணப்பேழைவைக்கும் அறை , சமையல் அறை 
தெற்கு - படுக்கை அறை 

தென் - மேற்குவெளியே வைக்கோல் போர் , தோப்பு , நூல்கள் 
வைக்கும் அறை 

மேற்கு - வெளிப்புறம் எருமைத்தொழுவம் , சாப்பிடும் இடம் 
வடமேற்கு - தானியக் களஞ்சியம் 
வடக்கு - வெளிப்புறம் பசுத்தொழுவம் 
வடகிழக்கு - ரமையல் பொருள் அறை , பூசை அறை . 


202 


மனை நூல் 


தண்ணீர் ஓட்டம் 

வீட்டுத்தண்ணீர் கிழக்கு , வடக்குத் திசைகளில் ஓடுமாறு 
கால்வாய் அமைத்தல் வேண்டும் . வடகிழக்கு மூலை நோக்கி ஓடு 
மாறும் அமைக்கலாம் . 


கிணறு அமைத்தல் 
இராசிகளுக்குரிய பலன் 
1. மேஷராசியில் கிணறு எடுத்தால் கற்பாறை விழும் 
2. ரிஷப ராசியில் 

தண்ணீர் கிடைக்கும் 
3. மிதுன ராசியில் 

கடற்கரை ஏற்படும் 
4 . கடக ராசியில் 

தண்ணீர் மிகுதியாக ஓடும் 
5. சிங்க ராசியில் 

கற்பாறை விழும் 
6. கன்னியாராசியில் 

பெருமளவு நீர் கிடைக்கும் 
7. துலா ராசியில் 

புற்று ஏற்படும் 
8 விருச்சிக ராசியில் 

பழங்கிணறு தோன்றும் 
9. தனுசு ராசியில் 

வெள்ளம் காணும் 
10. மகர ராசியில் 

இடிகரை காணும் 
11. கும்ப ராசியில் 

குடைக்கல் தோன்றும் 
12. மீனராசியில் 

கல்லும் தண்ணீரும்கிடைக்கும் . 


. 


1, 
, 


. 


9 , 


மேற்கண்ட ராசிகளில் கிணறு எடுக்கும் முறை 

கிணறு எடுக்கும் பகுதிக்கு உரிய மனையைப் பன்னிரண்டு 
பாகம் செய்து- (இடைப் பகுதியைப் பிரம்மஸ் தானமாக வைத்து 
மற்றபாகத்தைப் பன்னிரண்டு பாகம் செய்து ) 


வடமேற்குப் பாகம் மேடம் எனக் கொண்டு வலமிடமாக 1 
இராசிகளையும் அமைத்து அந்தந்த இராசிகள் அமையும் இடத் 
திற்கு ஏற்ற பலனை அறிதல் வேண்டும் . 

மேலும் இவர் றில் சந்திரனும் வெள்ளியும் நிற்கும் இடம் 
மிகுதியான நீர் உண்டு என அறியலாம் . 

சனி , ஞாயிறு , செவ்வாய் நிற்குமிடம் நீர் இருக்காது என்று 
அறியலாம் . 

இராகு , கேது நிற்குமிடம் பழங்கிணறு அமையும் . 

புதன் நிற்குமிடம் கற்பாறை யாகிவிடும் . கீழ்நீர் சிறிது 
தோன்றும் . 


வியாழன் நிற்குமிடம் சிறிது நீர் கிடைக்கும் . 


203 


ஆருடம் 


கிணறு எடுக்கும் திசை 


வருணதிசையாகிய மேற்குத் திசையில் நல்ல நீர் தோன்றும் 
என்பது பொதுவிதி ஆயினும் கட்டப்பட்ட வீட்டின் அல்லது 
மனையின் 


செல்வம் பெருகும் 


வடகிழக்கில் எடுத்தால் 
பிரம்மத்தானமாகிய நடுப் 

பாகத்தில் எடுத்தால் 
வடக்கு , வடமேற்கில் எடுத்தால் 
என்பன திசைக்குரிய பலன்களாகும் . 


எல்லா நன்மையும் உண்டு 
தானியம் பெருகும் . 


கிணறு வெட்டும் மாதம் முதலியன 
மாதம் : சித்திரை , வைகாசி , ஆனி இம் மாதங்களில் கிணறு 
வெட்டினால் எப்போதும் நீர் பெருகி இருக்கும் . 


நட்சத்திரம் : - பரணி , கார்த்திகை, ஆயிலியம் , மகம் , பூரம் 
விசாகம் , மூலம் , பூராடம் , பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் 
கிணறு வெட்ட , விரும்பிய பலன் கிடைக்கும் . இந்த நட்சத்திரங் 
களில் முதல் சாமம் உத்தமம் . 


தொடுகுறி இலக்கணம் 

கிணறு வெட்டத் தொடங்கு முன் விநாயகபூசை செய்து , அவ் 
விடத்தில் ஒரு சிறுவனைக் கிழக்கு முகமாக நிறுத்தி , அவன் உடலில் 
வேறு ஒரு சிறுவனை விட்டுத் தொடச் சொல்லி தொட்ட உறுப் 
பிற்கு ஏற்பப் பலன்களையும் சொல்லாம் . 


தொடும் உறுப்பு 

பலன் 
1. தலை , தோள் - வடமேற்கு மூலையில் 7 முழத்தில் தண்ணீர் 

கிடைக்கும் 


2. முகம் , கண் 

,,, 6 முழத்தில் ,, 
3. கழுத்து , நெற்றி , வலக்கால் 11 முழத்தில் ,, 
தென்கிழக்கு மூலையில் அதி ஆழத்தில் தண்ணீர் 

கிடைக்கும் 


4. மார்பு 


5. விரல் 


- 


9 முழத்தில் 


6. இடுப்பு , பாதம் - நீரில்லை . 


204 


மனை நூல் 


க்ஷேத்திர ஆரூடம் 
இந்தத் திக்கில் வீடு கட்டினால் நல்லதா ? என்று கேட்கும் 
போது , அந்த திக்கிலிருப்பவர்க்கு எதுவோ அந்த கணக்கை , வலப் 
பக்கத்தில் வைத்து கர்த்தனாமாதி அச்சரவர்க்கும் இதுவே 
அந்த கணக்கு இடப்பாகத்தில் வைத்து எட்டுப் பேருக்குக் 
கொடுக்க மிகுந்தது தனம் . 

முன் வலப்பாகத்திலிருந்த கணக்கை இடப்பாகத்தில் வைத்து 
எட்டுப் பேருக்குக் கொடுக்க மிகுந்தது ருணம் . 


தனம் அதிகமாய் இருந்து ருணம் குறைவாய் இருந்தால் 
நல்லது . 

ருணம் அதிகமாய் இருந்து தனம் குறைவாய் இருந்தால் 
நல்ல தல்ல . 


தனமும் ருணமும் சரியாய் இருந்தால் ஆதாயமும்விரையமும் 
சமமாய் இருக்கும் . 


ஜென்ம நட்சத்திரம் பார்க்கும் நிலை 

சென்ம நட்சத்திரமுதல் கடைசி நட்சத்திரம் வரைக்கும் 
எண்ணின தொகையை நாலில் பெருக்கித் திதிவாரம் கூட்டி , நவக் 
கிரகத்தில் கிழக்கே நின்றது 

ஆதித்தன் , சோமன் இலாபயோகம் 
அங்காரகன் , மிருத்தியு , புதன் , பிரகஸ்பதி இலாபம் 
சுக்கிரன் சௌக்கியம் 


சனி மகா பாண்டம் 


இராகு காத பாதம் 


கேது மகதயன் இது நித்தியபலன் . இலக்கினத்தில் பிரகஸ்பதி 
யிருந்தாலும் சுக்கிரன் இருந்தாலும் அப்போது வீடுகட்டினால் 
ஐந்நூறு வருஷம் சுகமேயிருப்பார்கள் . 

இலக்கினத்தில் புதன் இருந்தால் ஐம்பது வருஷம் 


இலக்கினத்தில் புதனும் , சுக்கிரனும் பிரகஸ்பதியும் இருந்தால் 
ஐம்பது வருஷம் ஸ்தம்பப் பிரதிஷ்டை . 

இலக்கினத்தில் பிரகஸ்பதி நாலில் சந்திரனும் , அங்காரகனும் , 
சனியும் 11 இல் இருக்க நாற்பது வருஷம் சுபமாக விருக்கும் . 


ஆருடம் 


205 


இலக்கினத்தில் சுக்கிரன் இருக்க நூறுவருஷம் . சிங்கம் , கன்னி 
துலாம் இந்த மூன்று இராசியிலும் சூரியன் இருக்க ஈசானியத்தில் 
ஸ்தம்பப் பிரதிஷ்டை செய்ய வேணும் . கும்பம் , மேஷம் இந்த 
இரண்டு இராசியிலும் சூரியன் இருக்க நிருதி மூலையில் ஸ்தம்பப் 
பிரதிஷ்டை செய்ய வேணும் . 


ரிஷபம் , கடகம் , மிதுனம் இந்தப் மூன்று இராசியிலும் சூரியன் 
இருக்க அக்கினி மூலையில் ஸ்தம்பப் பிரதிஷ்டை செய்யவேணும் 
இந்தப்படிக்கு விவாகம் 

முதலானதற்கும் ஸ்தம்பப் 
பிரதிஷ்டை செய்யவேணும் . 


இப்படிப்பார்த்துச் செய்யாமல் அன்னியமாகச் செய்தால் 
தரித்திரமும் துக்கமும் வரும் . புருஷனுக்கு ஆனியாம் . 


389 . 


பூமி சல்லியம் 
களத்திரத் தானம் தன்னிற் கனியொடும் உமி எலும்பும் 
வளத்துடன் மனையில் நின்றால் மனையவள் மரணமாவாள் 
விளைந்திடும் துன்மை மேலாம் வியாதியாம் சங்கை பீடை 
கிளைத்திடும் குலங்கள் மாயுங் கெடுதியாம் மயன் சொன் 

னாரே . 


இள்: 


உதய ஆரூட இராசி ஏழாம் இடத்தில் கிரகங்கள் நிற்கு 
மாகில் 

அதற்கு ஒன்று , நான்கு , ஏழு சந்திரன் நின்றால் 
சல்லியம் இருக்கிறது என்று நிச்சயமாய்ச் சொல்லப்படும் . 
அதன் பலன் ஸ்திரீகளைக் கொல்லும் ; குலத்துக்குக் கெடுதி 
வரும் ; பொருட்சேதமும் உயிர்ச் சேதமும் உண்டாம் ; அம் 
மனையில் சௌக்கியமில்லை எ - று . 


390. சாம்பலோடு எலும்பு கூடித்தழைத்திடும் மனையில் நின்றால் 

சோம்பலே மிகஉண்டாகும் சுகமதற்கு இல்லை கண்டாய் 
பாம்பினால் அச்சம் உண்டாம் பாரியாள் விரோதம் உண்டு 
நாம்பல நூல்கள் பார்த்து ஞாயமாய் வகுத்த வாறே . 


இ.ள் : 

உதய ஆரூடங்களில் கிரகங்கள் நிற்கில் . அதற்குக் கேந்தி 
ரங்களில் சந்திரன் நின்றால் அந்த மனையில் சாம்பலும் 
எலும்புமிருக்குது என்று அறியவேண்டும் . 

அதற்குப்பலன் 
சோம்பலும் , பாம்பினால் அச்சமும் உண்டு. பாரியாள் 
விரோதம் , சம்பத்து நசிக்கும் . சங்கை , பீடை என்று சொல்ல 
வேண்டும் எ- று . 


206 


மனை நூல் 


391. புத்திரத் தானம் தன்னில் பொருந்திய சல்லி யங்கள் 

சத்துவ மான கல்லும் தரித்திட மரங்கள் கட்டை 
பெற்றிட எலும்பும் கூடிப் பெரிய அம் மனையில் நின்றால் 

அற்றிடும் குலங்கள் என்று ஐயனாம் மயன் சொன் னாரே . 
இ.ள் : உதய ஆரூடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் கிரகங்கள் 

நின்று அதற்குக் கேந்திரங்களில் சந்திரன் நின்றால் கருங் 
கல்லும் மரமும் கட்டையும் எலும்பும் இருக்கிறது என்று 
சொல்ல வேண்டும் . அதற்குப்பலன் குலமல்லாத புருஷா 
களை அடுக்கும் எ - று . 


392. உயிர தற்கு இரண்டி டத்தில் உற்றதோர் சல்லி யங்கள் 

மயிர் முளை கூடி நின்றால் மன்னவர் தமக்கும் ஆகா 
தைரியம் பலன் சம் பத்து தானதும் அழியும் என்றே 
குயின்மொழி உடைய மாதே குறிப்புடன் மயன்சொன் 

னாரே . 


இ.ள் : - உயிர் என்பது ஆருட லக்கினம் சந்திர லக்கினம் இதற்கு 
இரண்டாமிடத்தில் சந்திரன் நின்றால் அது சல்லியமென்று 
அறிவது . 

அதற்குப்பலன் : அந்த வீட்டு யசமானுக்கு ஆகாது . தைரியம் 
பலன் சம்பத்து இவைகளெல்லாம் அழியும் எ - று . 


393. கருங்கல்லோடு எலும்பு கூடிக் காரியத் தானம் தன்னில் 
இரும்பொடு துராவும் கட்டை ஈயம்பித் தளைதான் 

சேர்ந்தால் 
அரும்பொருள் நாசம் ஆகும் அம்மனை யழியும் என்றே 

தகுந்திருப் புவன மாதே சாபித்திர மயன்சொன் னாரே . 
இ.ள் : - காரியத்தானத்திற்குப் பத்தாம் இடத்தில் கிரககங்கள் 

நின்றால் கருங்கல் , எலும்பு , துறா , ஈயம் , பித்தளை இவை 
களில் ஒன்று இருக்கும் . 

அதற்குப்பலன் : - பொருள் அழிந்து மனிதர் சேதமாகி அந்த 
மனை எடுபட்டுப்போம் . அருட்டி சொர்ப்பன முண்டாம் எ - று . 


394. ஆறு எட்டுப் பன்னி ரண்டில் ஆனதோர் சல்லி யங்கள் 

கூறிட்டு நின்றது ஆனால் குற்றமே இல்லை நன்மை 
வீறிட்ட லாபம் ஏழு வித்தைசேர் மூன்றில் நின்றால் 
பேரிட்ட சல்லியங்கள் பெரும் பிணி மிகவுண் டாமே . 


ஆருடம் 


207 


இ.ள் : - ஆறாம் இடம் , எட்டாம் இடம் , பன்னிரண்டாம் இடம் 

இவைகளில் கிரகங்கள் நின்றால் சல்லியம் உண்டு ; பெரும் 
பிணியாகிய கர்ம வியாதியுண்டாகும் எ - று . 


395. சாடியோடு எலும்பு கூடித் தழைத்திடும் மனையில் நின்றால் . 

ஓடிய கப்பல் ஆழி உடைந்தது போலே யோகங் 
கூடியே மனையில் நின்றால் குலந்தனை நாசஞ் செய்யும் 
பாடியேமயனார்சொன் னார் பயன் அறிந்து உரைத்தவாறே . 


இ.ள் : - சாடியோடு எலும்பு யிருக்குதென்று உதய லக்கினத்தில் 

கிரகங்கள் நின்றால் அதற்குக் கேந்திரங்களில் சந்திரன் 

நின்றால் சல்லியம் உண்டு என்று அறியவும் . 
அதற்குப்பலன் : - ஓடி வருகிற கப்பல் சமுத்திரத்தில் உடைந்தாற் 

போல யோகமானது ஸ்திரீகளை மரணமாக்கும் ; குலத்துக் 
கெல்லாம் கேடு நேரிடும் எ - று. 


395. ஆருடந் தன்னில் இராகு வரற்கு நாலு ஏழு பத்தில் 

காரியும் மதியும் நின்றால் கரியொடு உமி எலும்பு 
வீரியமுடனே காணும் மேல் அதன் இரண்டில் மூன்றில் 

சூரியன் மதியும் நின்றால் ஆனியும் இருக்குந் தானே . 
இ - ள் : - ஆருடராசிகளில் உதயத்தில் இராகு நின்றாலும் 7,4,10 - ல் 

சனியும் சந்திரனும் நின்றாலும் , கரி , ஓடு , எலும்பு இவைகள் 
இருக்கின்றன என்று சொல்ல வேண்டியது . 


2 , 3 - இல் சந்திரனும் சூரியனுங் கூடி நிற்கில் சிலைக் கருங்கல் 
காணும் . 


செவ்வாய் கூடி நின்றால் வெண்கலம் , பித்தளை , ஓடு , எலும்பு 
ஈயம் , இவைகளிருக்குதென்று சொல்வது எ - று . 


397. உதய ஆரூடந்தன்னில் உடல் உயிர் அறிய வேண்டில் 

மதியமாய் வந்த நாட்கள் வரும் முழு நாள்கள் தன்னிற் 
புதியதாய் உடலிதென்றும் பிரபல்லிய மாக வெண்ணிப் 
பதியவே பலன்கள் சொல்வாய் பகர்ந்தனம் அறையு மாதே 


இ - ள் : - உதய ஆரூடராசியில் சந்திரன் நின்ற இராசியில் உடல் 

என்றும் உதய ஆரூடம் உயிர் இரண்டும் இந்த ராசிகளில் முழு 
நாளை எண்ணிப் பலன் சொல்லும் . 


208 


மனை நூல் 


398. தொட்டலக் கினத்தில் காரி சூரியன் செவ்வாய் இராகு 

திட்ட நாலு ஏழு பத்திற் சீரண மதியே சேர்ந்தாற் 
பட்டிடும் மரங்கள் கட்டை பானையோடு எலும்பு சாம்பல் 
சட்டமாய் இருக்குது என்றே தார்சடை முனிசொன்னாரே . 


இ.ள் : - யாரேனும் ஒருவர் கேட்கவரில் அவரை ஒரு ராசியைத் 

தொடச்சொல்லி அந்த ராசிக்குச் சனி , சூரியன் , செவ்வாய் , 
இராகுநான்காம் இடம் , ஏழாம் இடம் , பத்தாம் இடம் அமர 
பக்கம் சந்திரனுங் கூடி இருந்தால் பட்ட மரமும் பானை 
யோடும் எலும்பும் சாம்பலும் இருக்கிறது என்று சொல்ல 
வேண்டும் . 


399. மதிக்கு நாலு ஏழுபத்தில் மந்திரி புந்தி கூடி 

அதற்கு மூன்று எட்டில் ஆறில் ஆதித்தன் வலமதாகி 
இதற்கு ஓர் பத்தினாலே இருந்தவன் பலவான் ஆகில் 
நிதிக்குளோர் பயனே சொல்லும் நிச்சயம் மயன் சொன் 

னாரே . 


இ - ள் : - சந்திரனுக்கு 4 , 7 , 10 ஆம் இடம் இராசனாகிலும் புதனா 

கிலும் நிற்கில் அதற்கு 3,6,8 இல் சூரியன்இருந்தால் நிதியுண்டு 
என்று சொல்ல வேண்டும் . 


400. சுக்கிரனுக்கு எதிரே புந்தி தோன்றிய காரி மன்னன் 

வக்கிரம் இல்லாது இருந்தால் மன்னவர்க்கு ஆறில் மந்தன் 
நிக்கவே திரவியங்கள் நிலந்தன்னில் உள்ள தாகும் 
பக்குவ மான வெள்ளி பாரினில் மிகவுண் டாமே . 


இ.ள் : - சுக்கிரனும் புதனும் கூடி அதற்கு எதிர் இராசன் இருக்க , 

இவர்கள் வக்கிரம் இல்லாதிருக்க இராசனுக்கு ஆறில் சனி 
இருக்க அந்த பூமியில் திரவியம் உண்டு ; அது இல்லா விடில் 
வெள்ளியாகிலுமிருக்கும் என்று சொல்ல வேண்டும் எ - று . 


இலக்கின சுபகிரக இராசி நிர்ணயம் 


4 ஆம் இராசி , 10 ஆம் இராசி , 7 ஆம் இராசி , 9 ஆம் இராசி 
5 ஆம் இராசி , இவைகளில் சுபக்கிரகம் இருந்தாலும் சுபக்கிரகம் 
இலக்கினத்தைப் பார்த்தாலும் சுபக்கிரகம் உச்சத்திலிருந்தாலும் 
பாவக்கிரகம் 6 ஆம் இராசி , 3 ஆம் இராசி , 11 ஆம் இராசியில் 
இருக்க ஸ்தம்பப் பிரதிட்டை செய்யில் சுபகரம் உண்டாம் . 


ஆருடம் 


209 


மாதங்களில் காலசர்ப்ப கதி இலட்சணம் 


கால சர்ப்பகதி : 

ரிஷபம் , மிதுனம் , கடகம் இந்த மூன்று சங்கராந்தியிலும் 
கால சர்ப்பம் . 


ஈசானியத்தில் சிரமும் 
வாய்வு மூலையில் இடுப்பும் 
நிருதி மூலையில் வாலும் 
இதன் பின்பக்கமாய் வந்து 
சிம்மம் , கன்னி , துலாம் இந்த மூன்று சங்கராந்தியிலும் , 
வாய்வு மூலையில் சிரசும் 
நிருதி மூலையில் இடுப்பும் 
அக்சினி மூலையில் வாலும் 
இதன் பக்கமாய் வந்து 
விருச்சிகம் , தனுசு மகரம் இந்த மூன்று சங்கராந்திலும் 
நிருதி மூலையில் சிரசும் 
அக்கினி மூலையில் இடுப்பும் 
ஈசான்ய மூலையில் வாலும் 
இதன் பக்கம் வந்து 
கும்பம் , மீனம் , மேஷம் இந்த மூன்று சங்கராந்தியிலும் 
அக்கினி மூலையில் சிரசும் 
ஈசானிய மூலையில் இடுப்பும் 
வாய்வு மூலையில் வாலும் 

இவ்விதமாய் இருக்க ஸ்தம்பப் பிரதிஷ்டை செய்யில் சுபப் 
பிரதம் . 

சிரசில் செய்யில் மிருத்துபயம் . 
முதுகின் மேல் செய்யில் கெடுதி உண்டாம் . 
வாலின் மேல் செய்யில் சலனம் . 

இப்படி இருக்கிற ஸ்தம்பப் பிரஷ்டை செய்யில் சம்பத்து 
உண்டாம் . 


சூசிகா சங்கராந்தி நிர்ணயம் 


ரிஷபம் , கடகம் , மிதுனம் இந்த சங்கராந்தியில் சூரி பன் 
இருக்க , 

மனை -14 


210 


மனை நூல் 


கன்னி , சிம்மம் , துலாம் இதில் சம்பந்தம் ஆனாலும் உத்திரம் , 
அஸ்தம் , சித்திரை இந்த மூன்று நட்சத்திரத்திலும் சந்திரன் 
இருக்க அக்கினி மூலையில் ஸ்தம்பப்பிரதிஷ்டை செய்யலாம் . 

கும்பம் , மீனம் , மேஷம் இந்த சங்கராந்தியில் சூரியன் இருக்க 
ரிஷபம் , மிதுனம் , கடகம் இதில் சம்பந்தம் ஆனாலும் 

ரோகிணி , மிருகசீரிடம் , புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரத் 
திலும் சந்திரன் இருக்க நிருதி மூலையில் ஸ்தம்பப் பிரதிஷ்டை 
செய்யவும் . 

இந்தப் படிக்குப் பிர தம ஸ்தம்பப் பிரதிஷ்டை செய்யலாம் 
சுபப்பிரதம அன்னிய மார்க்கத்தில் செய்தால் கேடு வரும் . 
வீட்டுக்கு இலக்கின கேந்திர கிரகபலன் 

பிரகஸ்பதி இருக்கும் இலக்கினத்தில் ஸ்தம்பப் பிரதிஷ்டை 
பண்ணி , 

புதன் இருக்கிற இலக்கினத்தில் தூலம் ஏற்றிச் கக்கிர 
இருக்கிற இலக்கினத்தில் ஓடு மூடினால் அந்த வீட்டுக்கு அக்கினி 
பயம் , சோரபயம் இராசபயம் ஆகியவை இல்லை . 

சலராசியில் சந்திரன் இருக்கவாகிலும் 5 - இல் , 9 இல் சந்திரன் 
இருக்க சுக்கிர வாரத்தில் வீடு கட்டினால் சம்பத்து உண்டாம் 

இப்பால் ராஜயோகம் . 

குருலாரத்தில் , கடகம் , மீனம் , தனுசு இந்த இலக்கினங்களில் 
பிரகஸ்பதியானாலும் சுக்கிரனானாலும் இருக்க வீடு கட்டினால் 
அந்த வீட்டில் சௌக்கியமாய் ராஜாதியாய் , புத்திர சம்பத்துண் 
டாகி சுகமேயிருப்பார்கள் . 

சுபக்கிரகம் 10 இல் இருந்தாலும் இலக்கினத்தைப் பார்த்துக் 
கொண்டிருந்தாலும் , அப்படிப்பட்ட வேளையில் ஸ்தம்பப் பிர 
திஷ்டை செய்தால் சுபப்பிரதமாகும் 

மீன இலக்கினத்தில் சுக்கிரன் இருக்க வானாலும் 4 - இல் பிர 
கஸ்பதி இருக்கவானாலும் 10- இல் , 2 இல் உச்சதானமாய் இருந்த 
சனி 1 இல் இருந்தாலும் அப்படிப்பட்ட இலக்கினத்தில் ஸ்தம்பப் 
பிரதிஷ்டை செய்தால் சுபம் உண்டாகும் . 
மாதாமாதம் சூரியன் இருக்கும் நிலை 

வெண்பா 
401. சித்திரையும் ஐப்பசியும் சீரொக்கும் சித்திரையின் 

அத்திங்கள் ஐந்தும் அருகுஏறும் - பத்திப் 
பின் ஐந்து மாதம் பிசகாமல் அறாவேறும் 
முன்னே விடுபூ முடி . 


ஆருடம் 


211 


சுவர்கனம் உயர்வு இலட்சணம் 
ஒரு முழ அகலப் பிரமாணத்திற்கு இரண்டு முழப் பிரமாணம் 
சுவர் வைக்கவேண்டும் . பத்து சாண் உயரம் உள்ள சுவர் அரசர் 
களுக்கும் பிராமணர்களுக்கும் ஆம் . ஒன்பது சாண் உயரம் உள்ள 
சுவர் வைசியர்க்கும் , சூத்திரருக்கும் ஆம் . எட்டு சாண் உயரம் 
உள்ள சுவர் சங்கமசாதிகளுக்கு ஆகும் . இந்த கணக்கிற்குக் குறை 
வாய் இருக்கக் கூடாது . இதை அறிந்து செய்ய வேண்டியது . 

சுவர் வைக்கும் போது விழுந்தால் சோரபயம் . வெளிப்பக்க 
மாய் விழுந்தால் கலகம் . உட்புறம் விழுந்தால் வீட்டுக்கு உடைய 
வனுக்கு ஆகாது . 

வாரபலன் 


ஆதிவாரம் அக்கினிபயம் 
சோமவாரம் கலகம் 
மங்களவாரம் மித்துருபயம் 
புதன் , வியாழன் , வெள்ளி இந்த மூன்று வாரங்களில் 
செய்யில் சுபம் உண்டாகும் . 
சனிவாரம் புத்திர ஆனி . 


நட்சத்திர பலன் 
அஸ்தம் , ரேவதி , அசுவினி , சதயம் , அவிட்டம் , பூசம் , திரு 
வோணம் , புனர்பூசம் , ரோகிணி , சித்திரை , அனுஷம் , உத்திரம் 
உத்திராடம் , உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிரதிஷ்டை 
செய்யில் தனமும் புத்திர சுகமும் உண்டாகும் . 


வளவு கட்டும் இலட்சணம் 
402 தெற்கிலிடு குப்பைதிகழ் நிருதியிடு வைக்கோல் 

இக்குட திசைக்குளெரு மைந்தொழு வியற்று 
மற்கொள்வட மேற்குமலி கூடுணவு கட்டு 

பற்புகழ் வடக்கது பசுத்தொழு வியற்றே . 
இ - ள் : - இருந்த மனைக்குத் தெற்கில் குப்பை கொட்டவும் , தென் 

மேற்கு மூலையில் வைக்கோல் போர் கட்டவும் , மேற்கில் 
எருமைத் தொழுவம் இயற்றவும் , வடமேற்கில் தானியதி 
தொம்பை யமைக்கவும் , வடக்கில் பசுத்தொழுவம் கட்டவும் 
உத்தமம் எ - று . 


212 


மனை நூல் 


கட்ட ராஜ 


403 இயற்றுவட கீழ்த்திசை யடுக்களை யமைப்பாம் 

பயிற்றரு கிழக்கதனில் ஆடுகள பரப்பாம் 
செயிற்றெறிய அங்கியினில் வைகுமது சேமம் 

பயிற்றப்பட மொழிந்தபடி பார்த்திடுதல் நன்றே . 
இ - ள் : - வடகிழக்கில் அடுக்களை வீடுகட்டவும் , கிழக்கில் ஆட்டுக் 

கொட்டிலமைக்கவும் , தென்கிழக்கில் பொக்கிஷ வீடு 
இயற்றவும் உத்தமம் . கிழக்குத்திக்கில் குளிக்கு மிடமும் , 
அக்கினிமூலையில் சமையல் பண்ணுமிடமும் , தெற்கில் 
சயனஸ்தலமும் , நிருதி மூலையில் சாஸ்திர முதலானதும் 
வைக்குமிடமும் , மேற்கில் போசனம் புசிக்கும் வீடும் , வாய்வு 
மூலையில் பசுத்தொழுவமும் , வடக்கில் தனதானிய வீடும் , 
ஈசானிய மூலையில் பூசை வீடும் 

யோக 
முண்டாம் எ - று . 
404. நண்ணாம் கிழக்கு முதலெட்டும் மடநல்லான் தொழுக் 

குப்பைக் 
குன்றாம் படப்பை எருமை நிலை தொழு நெல் கூடு 
தண்ணீரட்ட சால நன்றாம் மனைக்கு கிணறு கீழ்சன்மத்தி 

நீரெளிருக்கிவை 
தன்றான கதிர் மேல் நீட்டி எதிராக வைத்து இடங்கீழ்தான் 

கிடக்கும் . 
மனையில் சருக்க மூலைக்கு மிடங்கள் 

மனைக்குக் கிழக்கே ஆட்டுத் தொழு , தென் கிழக்கு பசுத் 
தொழு , தெற்கு குப்பை , தென் மேற்கு தோப்பு , மேற்கு எருமைத் 
தொழு , வடமேற்கு நெல் கூடு, வடக்கு உண்ணுமிடம் , வடகிழக்கு 
விடுதி . வடகிழக்கு இன்பம் . வடக்கு விளைவு . வடமேற்கு 
ஆயிழையாள் மரணம் , மேற்கு சம்பத்து , தென்மேற்கு மிரத்தி , 
தெற்கு ஸ்திரி மரணம் , தென் கிழக்கு ஆயுத ஆனியும் , புத்திர 
ஆனியும் என்று சொல்வது . 
சலதாரை இலட்சணம் 

அண்டை வீட்டுத் தண்ணீர் தன் வீட்டுக்கு வரக்கூடாது . 
நமது வீட்டுத் தண்ணீர் கிழக்கே போனால் உத்தமம் . 
அக்கினி மூலையில் போனால் எசமானனுக்கு ஆகாது . 
வாய்வு மூலையில் போனால் பசுக்கள் நஷ்டமாகும் . 
வடக்கே போனால் தனமுண்டு . 
ஈசானிய மூலையில் போனால் சுபக்ரகம் உண்டாகும் . 
தன் வீட்டில் தானே தண்ணீர் இருந்தால் நாசமாம் . 


213 


கிணறு எடுக்கும் இலட்சணம் 

கலிவிருத்தம் 
405. ஆன மேஷம் அறையுங்கற் பாறையாம் 

வான ரிஷபம் வரையும் தண்ணீர் ஆகும் 
பான மிதுனம் பகரும் கடற்கரை 

மான கர்க்கடகம் மதிக்க ஆறு ஓடுமே . 
406. வேந்தன் சிங்கம் விரும்பும்கற் பாறையாம் 

ஏந்து கன்னி இசைந்ததோர் தெற்குமுன் 
போந்த கல்லும் புகழும் வடக்கதாம் 

கூந்தல் மோழை குமுற வருகுமே . 
407. ஆயபுற்று அமையும் துலாம் இடம் 

தூய விருச்சிகம் தோன்றும் பழங்கிணறு 
ஏய வேதனு சுக்குவாய் மட்டமுன் 

பாய வேகிழக் கும்படு மோழையே . 
408. ஆன கர்மம் அறையும் இழக்கரை 

தான கும்பம் தடுக்கும் குடலைக்கல் 
மீனம் தெற்கு மிசைந்த கல்வடக்கு 
ஊனம் இல்லா உயர்ந்த தண்ணீராமே . 
மேஷம் கற்பாறை 
ரிஷபம் 

தண்ணீர் 
மிதுனம் கடற்கரை 
கடகம் ஆறோடும் 
சிங்கம் கற்பாறை 

தெற்கு , வடக்கு மோழை வரும் 

புற்று 
விருச்சிகம் பழங்கிணறு தங்கியது 
தனுசு வாய்வு மட்டத்துக்குக் கிழக்கில் மோழை கர்மம் 
மகரம் 

இடிகரை 
கும்பம் குடலைக்கல்லு 
மீனம் தெற்குக்கல்லு , வடக்குத்தண்ணீர் . 

சுக்கிரபலன் 
409. சுக்கிர பலனெதிரே யாகில் 

தொல்குடி சாவு கேடாம் 
சுக்கிரன் லக்கின னாகில் 

தோண்டிய பொருளுங் கேடாம் 


கன்னி 


துலாம் 


214 


மனை நூல் 


சுக்கிரன் பின்னே யாகில் 

சுசமுடன் வாழ்வ தாகும் 
சுக்கிரன் இடக்கண் ணாகில் 

துறக்க மொன் றில்லை யென்றே . 


நால் 


நின்ற வேட்ட தறட 

செய்யுமிடத்தில் 
சதுரமாக மெழுகி விநாயகன் வைத்து பாக்கு வெற்றிலை , 
தட்சிணை தீப தூபமும் கொடுத்து , பூசை பண்ணி , அவ்விடத்தி 
லொருவனைக் கிழக்கு முகமாக நிற்கச் சொல்லி அவன் அங்கத்திலே 
ஒருவனை விட்டுத்தொடச் சொல்லி தொடுகுறி பார்த்துச் 
சொல்லுவது . 


தலையைத் தொடில் நாலு 

முழத்திற்குக் கீழ் வடமேல் 
மூலையில் வெகு வெள்ளங்காணும் . அந்த ஊத்துக்கண் அடைபடும் 
அதற்கும் கீழ் மூன்று முழம் வெட்டினால் வெகுதண்ணீர் காணும் . 


முகத்தைத் தொடில் ஆறு முழத்தில் தண்ணீர் காணும் . 
கழுத்தைத் தொடில் பதினொரு முழத்தில் தண்ணீர் காணும் . 


கண்ணைத்தொடில் ஆறுமுழத்தில் நல்ல தண்ணீர் காணும் . 


நெற்றியைத்தொட்டால் வலக்காலு பதினோரு முழத்தில் 
அற்பமாய் ஊற்றுகாணும் . வாயைத் தொட்டால் நாலு முழத்தில் 
தண்ணீர் காணும் . மிகுதமாய் கல்லும் காணும் . தோளைத் 
தொட்டால் ஏழு முழத்தில் வெகு வெள்வங்காணும் . 


மார்பைத் தொட்டால் வெகு பாறையும் , அதிலிருந்து மூன்று 
முழம் வெட்டினால் தென் கிழக்கு மூலையில் தண்ணீர் காணும் . 


விரலைத் தொட்டால் ஒன்பது முழத்தில் கீழோடும் நீராய் 
வெகு வெள்ளங்காணும் . உதரம் தொடில் பழையனென் றிளைய 
தென்ற பத்து முழத்துக்குக் கீழ் கொஞ்சந் தண்ணீர் காணும் . 


அரையைத் தொடில் நீரில்லை . தொடையைத் தொடில் ஆறு 
முழத்துக்குக் கீழ் பெருவெள்ளங்காணும் . 


காலைத்தொடில் அஞ்சு முழத்தில் இருந்த தண்ணீர் காணும் 
பாதந்தொடில் நீரில்லை . 
இந்தப்படி தொடுகுறி பார்த்துச் சொல்லுவது . 


ஆருடம் 


215 


வெண்பா 


410. முல்லை கரிசல் முனாபாதம் தான் வெளுப்பு 

செல்லாக் குறிஞ்சி செவப்பாகும் - நல்ல 
பருதம் பெருபணலாம் வாநெய்தல் நிற்க சிலாம் 
கருதும் படிவோர்க் கருது . 


என்பது முல்லை நிலமாவது - கரிசல் . இதில் வரும்படியிலும் மிடசு , 
முல்லை , தென்னை , யிலுப்பை , பிரண்டை , புத்து இதற்கு 
தண்ணீர் காண்பது சாண் 24. இதில் மணல் சாண் 8 . சுக்காம் 
பாறையும் காக்கைப்பொன்னும் , கல்லும் நீலக்கால் மண்சாண் 4 
கோலப்பாறை , அடுக்குப் பாறை மண் சாண் 8 சாண் 24 . 


பாலை நிலமாவது - இளஞ்செவ்வல் தரை . இதற்குத் தண்ணீர் 
சிறிதுமண் பின்னிலத்துக்குத் தண்ணீர் காண்பது . இந்நிலத்துக்குத் 
தண்ணீர் காண்பது சாண் 32. இதில் மண்ணும் கல்லும் சாண் 8 
சுக்காம் பாறையும் , பல நிறக் கல்லும் காக்கைப்பொன்னும் 
காண்பது சாண் 26 . 


குறிஞ்சி நிலம் - கடும் செல்வ ல்தரை . கருவறியும்படி கல் 
புத்து , சாரணத்தி , அத்திக்கால் , இவற்றில் பூவாயெருக்கலை 
அடுக்குப் பாறையும் , மகரும் பாறையும் மண்ணு சான் 1 ஆக 
சாண் 12 . 


நெய்தல் நிலம் - உப்புத்தரை , நீர்க்கசிவு . இதின் கருவறியும் 
படிச்குடப்புத்துச் சேறி நீராத்தி . இதற்கு மட்டஞ் சாண் 25 
ல் தில் மண்ணும் கல்லும் சுக்காம் பாறையும் , காக்கைப் பொன் 
கல்லும் , சாரக்கல்லும் சாண் 16 ஆக சாண் 2 . 


மருதநிலம் - பெருமணல் தரை - இதில் கருவறியும்படி 
எலும்பின் புத்து யேளிலை . 

பாலை வில்வம் பூளை , சாரனத்திக் கொறந்தைக் கல்லும் 
சாண் 12. அடுக்குப் பாறையும் , கொடும் பாறையும் சேரும் 
மண்ணும் சாண் 4. நீர்வாளி கல்லும் அடுக்குப்பாறையும் சான் . 
சுக்காம் பாறை பலநிறக்கல்லு.காக்கைப் பொன்கல் , சேறு சுரண்டி 
அடுக்குப்பாறையும் கொடும்பாறையும் கல்லும் சேறும் சாண் 62 
பருகுநாணல் , கள்ளி , மாதுளை , 

பூலா , ஆத்தி , 

வெள்ளருகு 
இலந்தை . இதற்குத் தண்ணீர் மட்டம் இதற்கு சாண் 18. இதில் 
முன் சான் 3 . 


216 


மனை நூல் 


துரவுகள் எடுக்க 
( அகலம் , நீளம் , சுற்றுமுழம் அறியவும் ) 
4 அடி துரவுக்கு நீவம் அடி -10 
5 

-15 
6 

-18 
7 

-21 
-24 


1 


> 


00 


. 


கிணறுவெட்ட , கரைகட்ட 


ஐப்பசி மாதம் : - நடுப் பத்திலே . 
உத்திரம் மூன்றும் , 

கேட்டை , ரேடிதி , சித்திரை , ரோகணி , திருவோணம் 
அஸ்தம் , மிரு சீரிடம் , பூராடம் , மகம் , பஞ்சமி சத்தமி , திரிதியை 
ஏகாதசி , திரியோதசி , பிரதமை , கும்பம் , மீனம் , மகரம் , ரிஷபம் 
கற்கடகம் சுப வாரங்களும் உத்தமம் . 

சித்திரை நடுபத்தில் முன் சொன்னபடியே கூடிய சுபதினத்தில் 
கரைகட்ட உத்தமம் . 


சாயல் மாத விலக்கம் 
மேவுவை காசியோடு மிகுபுரட்டாசி இரண்டும் 
தாவ அவச் சாயல் இல்லை சாற்றுவேன் இனிது கேளும் 
ஆவணி ஆனி யோடும் ஐப்பசி சித்திரை மாதம் 
மேவிய சாயல் இரண்டும் உண்மை அங் குலம் என்று ஓதே . 
வைகாசி , புரட்டாசி இவ்விரண்டு மாதத்திற்கும் விலக்கம் 
ல்லை . ஆவணி , ஆனி , ஐப்பசி , சித்திரை இந்நான்கு மாதத் 
திற்கும் இரண்டங்குலம் விலக்கம் . 
412. ஆடிகார்த் திகைபங் குனி அங்குலம் நான்கு சாயல் 

நீடுமார் கழியும் மாசி நிறைவிரல் ஆறு சாயல் 
தேடுதை மாதம் எட்டும் திறமை அங் குலம்சா யல்தான் 
பாடலாம் புகழைக் கூறப் பண்பிது பகரு வேனே . 


ஆடி , சார்த்திகை , பங்குனி இம்மூன்று மாதத்திற்கும் நாலு 
அங்குலஞ் சாயல் . 

மார்கழி , மாகி இவ்விரண்டு மாதத்திற்கும் ஆறு அங்குலஞ் 
சாயல் . 

தைமாதம் எட்டு அங்குலஞ் சாயல் எ - று . 


217 


கீழ்விடு , மேல்வீடு , உயரம் குறைச்சலுக்குப் பாட்டு 
413. ஓதிய கீழ்வீட் டுக்குச் சந்தோரம் மேல வீடு 

நீதியாய் உசரு மாகில் நிச்சயம் இரண்டும் வாழும் 
ஆதியாய் மேலவீடு அளவுடன் குறையு மாகில் 
சேதியாய் உயிர்கள் போகும் தீப்படும் மனையும் பாழாம் . 


414. நேருடன் சூரிய வாஸ்து நெருங்கவே வீடு நின்றால் 

சீருடன் பாரில் என்றும் சிறக்குமே னாகம் பாழாம் 
ஆருடன் கருட வாஸ்து அதிகமே சிங்கம் பாரதி 
பாருடன் ஆனை பாழாம் பண்புடன் மயனு ரைத்தார் . 


415. கலங்காத வீரியா னாலும் போகின்ற காலம் வந்தால் 

நலங்காமலே வெல்ல மாட்டுவரோ விந் நானிலத்தில் 
ஜலங்காணும் கோட்டை மதிலேழ் தலைபத்துந்தானிருந்தும் 
இலங்காபுரி நின்றதோ வெள்ளை நாவலிருப்பவனே . 


பாட்டுக்கு மாத்திரம் நல்லோரைப் பாடிப் பதம் பெறலாம் . 


சூல நிர்ணயம் 


மேற்படி துருவபதத் தொகையை ஒன்பதால் பெருக்கி 12 - இல் 
கொடுக்க: 

1 மிகுந்தால் மேஷம் 2 மிகுந்தால் ரிஷபம் 
3 மிகுந்தால் மிதுனம் 4 மீ குந்தால் கடகம் 
5 மிகுந்தால் சிங்கம் 6 மிகுந்தால் கன்னி 
7 மிகுந்தால் துலாம் 8 மிகுந்தால் விருச்சிகம் 
9 மிகுந்தால் தனுசு 

10 மிகுந்தால் மகரம் 
11 மிகுந்தால் குமபம் 12 மிகுந்தால் மீனம் 

இதில் எந்தத் தொகை வருமோ அத்தொகை நாலு பாத 
முள்ள நட்சத்திரத்திற்குப் பின் இராசியாகும் . 


மனையடி சாஸ்திரம் முற்றுப்பெற்றது . 


நட்சத்திரங்களுக்குஏற்ப-கிழமைகளுக்குரியயோகங்கள் 


வ.எண 


நட்சத்திரம் 


ஞாயிறு 


திங்கள் 


செவ்வாய் 


புதன் 


வியாழன் 


வெள்ளி 


சனி 


1 


அசுவனி 


சித்த 


சித்த 


சித்த 


மரண 


அமிர்த 


அமிர்த 


சித்த 


2 


பரணி 


மரண 


சித்த 


சித்த 


சித்த 


சித்த 


. 


கார்த்திகை 


சித்த 


மரண 


மரண 


அமிர்த 


மரண 


சித்த 


அமிர்த 


ரோகணி 


சித்த 


அமிர்த 


அமிர்த 


மரண 


மரண 


சித்த 


5 


மிருகசீரிடம்சித்த 


அமிர்த 


சித்த 


மரண 


மரண 


சித்த 


சித்த 


திருவாதிரைசித்த 


சித்த 


மரண 


சித்த 


மரண 


சித்த 


சித்த 


7 


புனர்பூசம் 


சித்த 


அமிர்த 


சித்த 


சித்த 


அமிர்த 


சித்த 


சித்த 


3 


பூசம் 


சித்த 


மரண 


சித்த 


அமிர்த 


மரண 


கித்த 


ஆயிலியம் 


மரண 


சித்த 


மரண 


மரனன 


10 


மகம் 


மரண 


மரண 


சித்த 


சித்த 


அமிர்த 


மரண 


அமிர்த 


11 


பூரம் 


மரண 


சித்த 


சித்த 


அமிர்த 


சித்த 


கித்த 


சித்த 


12 


உத்திரம் 


அமிர்த 


சித்த 


அமிர்த 


மரண 


சித்த 


2009do 


13 


அஸ்தம் 


அமிர்த 


சித்த 


மரண 


சித்த 


அமிர்த 


மரனை 


அமிர்த 
சித்த சித்த 
சித்த 


14 


மரண 


சித்த 


சித்த 


சித்த 


மரண 


15 


அமிர்த 


சித்த 


மரண 


அமிரீத 


மரண 


மரண 


16 17 


அமிர்த 
சித்த 
சித்த 


சித்த 


10000 


சித்த 


சித்த 
சித்த சித்த 


மரண 


18 


மரண 


மரண 


மரண 


19 


சித்திரைசித்த சுவாதி 

சித்த விசாகம் 

மரண அநுஷம் கேட்டை 

மரண 

அமிர்த பூராடம் 

சித்த உத்திராடம்அமிர்த திருவோணம்அமிர்த அவிட்டம் 

மரண சதயம் 


சித்த சித்த சித்த 
சித்த சித்த 


மூலம் 


சித்த சித்த 


அமிர்த 


மரண 


மரண 


அமிர்த 


20 


மரண 


சித்த 


அமிர்த 


சித்த 


மரண 


21 


மரண 


மரண 


அமிர்த 


சித்த 


சித்த 


22 


அமிர்த 


சித்த 


சித்த 


சித்த சித்த 
சித்த 


மரண 


மரண 


23 


சித்த 


மரண 


மரண 


சித்த 
சித்த 


24 


மரண 


மரண 


அமிர்த 


சித்த 
அமிர்த 


25 


மரண 


மரண 


மரண 


சித்த சித்த சித்த 
சித்த 
அமிர்த 


சித்த 
சித்த 


பூரட்டாதி 

சித்த உத்திரட்டாதிஅமிர்த 
ரேவதிஅமிர்த 


26 


சித்த 


சித்த 


சித்த 
சித்த 


அமிர்த சித்த 


21 


மரண 


மரண 


மரண 


220 


வல் 


பொருத்தப் பலன்கள் 
வீடு கட்டுவதில் மிக முக்கியமாகக் கவனித்து அறிய வேண்டி 
யவை மனைக்குரிய பொருத்தங்களே என்றோம் . அப் பொருத் 
தங்கள் அனைத்தையும் இப்பகுதியில் தொகுத்துக் கொடுத் 
திருக்கிறேன் . 


1 . முதல் வரிசையில் வீடுகட்டும் நிலப்பகுதியின் சதுரகஜமாகிய 
குழியின் அளவு 

3 , குழிமுதல் 300 குழிமுடிய அமைக்கப் 
பட்டுள்ளது . நூலினுள் 36 ஆம் பக்கத்தில் கொடுத்துள்ளவற்றில் 
நல்ல பலன் உடைய ஒரு அளவினை வீட்டிற்கு அகல அளவாகத் 
தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் . முழு அளவு குழி அமைப் 
பதற்கு ஏற்றபடி நீள அளவில் சிறிது கூடுதலாகவோ 
வாகவோ அமைத்து முழுக்குழியாக அமைத்துக் கொள்வது நலம் . 


சான்று 


அகலம் 16 அடி என்று எடுத்துக் கொள்ளுகிறோம் . நீளம் 20 
அடி என்று அமைத்தால் 35 5/9 குழி ஆகிறது . ( 20x ! 6 = 35 ) / 9 ) 

9 


எனவே நீளத்தில் 3 அங்குலம் கூடுதலாக எடுத்துக் கொண்டால் 
204x16 

= 36 குழி முழுமையாகிறது . 
9 


2 . குழி அளவிற்கு ஏற்ற 16 வகைப் பொருத்தங்களும் முறையே 
இரண்டாவது வரிசைமுதல் பதினேழாம் வரிசை முடிய அமைத் 
துக் காட்டப்பட்டுள்ளன . அவற்றுள் ஒவ்வொரு பொருத்தமும் 
காணும் முறைப்படி 

எண்ணால் பெருக்கி மற்றொரு 
எண்ணால் வகுக்க வரும் மிகுதி எண்ணும் அந்த எண்ணுக்குரிய 
பெயரும் முதல் வரியில் கொடுக்கப்பட்டுள்ளன . அதன் கீழ் 
அதற்குரிய பலன்களும் தரப்பட்டுள்ளன . 


சான்று 


38 குழி அளவில் வீடுகட்ட - அம்மனைக்குரிய நட்சத்திரப் 
பொருத்தம் காண வேண்டுமானால் நட்சத்திரப் பொருத்தம் 
அறியும் முறைப்படி வீட்டுக்குழி அளவினை எட்டால் பெருக்கி 
இருபத்தேழால் வகுக்க வரும் மிகுதியே அவ்வீட்டின் நட்சத்திரம் 
ஆகும் . அதன்படி 


ஆருடம் 


221 


38 x 8 % 27 - மிகுதி 7. இந்த மிகுதி எண் ஏழுக்கு உரிய 
நட்சத்திரம் புனர் பூசம் ; இதற்குரிய பலன் அவ்வீட்டில் செல்வம் 
பெருகும் என்பனவாகும் . இச்செய்திகளைக் 

குழி 38 க்கு நேரே ஆறாவது வரிசையில் உள்ள 


7. புனர்பூசம் 


செல்வம் 


என்னும் சொற்கள் எடுத்துக் காட்டுகின்றன . 

இவ் 
வாறே 16 பொருத்தங்களின் பலனையும் அறிதல் வேண்டும் . 


3. வரவு 


எண் 


கூடுதலாகவும் செலவு எண் குறைவாகவும் 
இருத்தல் வேண்டும் என்னும் பொதுவிதியினால் வரவு என்னும் 
வரிசையில் எண்மட்டும் கொடுத்து அதன் பலன் தரப்படவில்லை . 


இதேபோல வயது என்ற வரிசையிலும் பலன்கள் தரப்பட 
வில்லை . வயது 60 க்கு மேல் வருவதே சிறப்புடையது ; வயது எண் 
உயர , உயர நன்மை மிகுதியாகும் என்பன பொதுவிதிகள் . 


4. யோகம் , கணம் ஆகியவற்றின் பலன்கள் இடமின்மை 
யால் தர இயலவில்லை . 218 , 219 ஆம் பக்கங்களில் யோகம் 
அறியும் முறை பட்டியலிட்டுக் காட்டப்பட்டுள்ளது . மனையின் 
நட்சத்திரம் மனையின் வாரம் இரண்டிற்கும் ஏற்ப வரும் 
யோகத்தை அறிதல் வேண்டும் . 


5. இதேபோல 141 ஆம்பக்கத்தில் கொடுத்துள்ளபடி மனை 
யின் நட்சத்திரத்திற்கு ஏற்ற கணப் பொருத்தத்தை அறிதல் 
வேண்டும் . 


இவற்றுள் மரணயோகமும் அசுரகணமும் ஆகாது , பிற 
நன்மை தருவனவாகும் . 


பொருத்தப் பலன்களின் 


குழி கருப்பம் வரவு செலவு யோனி நட்சத்திரம் திதி வாரம் 


8 


34 புறா 

மத்திமம் 


6 6 எலி 2- பரணி 16 பிரத வியாழன் 
மத்திமம் அழிவு தீமை மத்திமம் செல்வம் 


4 


35 3 சிங்கம் 

நன்மை 


5 கருடன் 10 மகம் 20பஞ்சமி 7 சனி 
செலவு செல்வம் மத்திமம் நன்மை கலகம் 

4 4 நாய் 18 கேட் 24 நவமி 2 திங்கள் 
மத்திம பிணி 

பாழ் செழுமை 


12 


36 4 நாய் 

மத்திம 


8 


37 5 பசு 

நன்மை 


3 
சுபம் 


7 யானை 26உத்திரட் 28 திரை 4 புதன் 
இலாபம் சுபம் கல்வி செல்வம் 


38 6 - காகம் 4 2 2 பூனை 7 புனர்பூ 2 துவிதி 6 வெள்ளி 

மத்திமம் தீமை கலகம் செல்வம் இன்பம் நன்மை 
39 7 யானை 12 1 5 பாம்பு 15 சுவாதி செஷ்டி 1 ஞாயிறு 

நன்மை அழிவு செல்வம் சுகம் மத்திம 


40 8 கழுதை 8 

தீமை 


10 8 முயல் 
நன்மை அழிவு 


23 அவிட் 10 தசமி 3 செவ் 
தீமை நன்மை அழிவு 


41 கருடன் 4 9 3 சிங்கம் 4 ரோக 14சதுர்த் 5 வியா 

நன்மை தீமை வெற்றி வெற்றி பாழ் செல்வம் 
42 2 புறா 

12 8 . 6 எலி 12உத்திரம் 18 திரிதி 7 சன 
மத்திமம் 

செல்வம் அழிவு உயர்வு வெற்றி கலகம் 
43 3 சிங்கம் 8 7 1 கருடன் 20 பூராட 22 சப்த 2 திங்கள் 

நன்மை வறுமை செல்வம் அழிவு செல்வம் செழு 


44 4 நாய் 


4 


6 4 நாய் 
மத்திமம் பிணி 


1 அசுவனி 26 ஏகா 4 புதன் 
வெற்றி சிறுமை செல்வம் 


மத்திமம் 


45 5 பசு 


12 


5 7 யானை 9 ஆயிலியம் 30 அமா 6 வெள் 
செலவு இலாபம் பயம் உத்தமம் நன்மை 


நன்மை 


46 6 காகம் 8 4 . 2 பூனை 17 அனுஷ 4 சதுர்த் 1 ஞாயிறு 
மத்திமம் மத்திம கலகம் கலவி 

மத்திமம் 
47 7 யானை 4 3 5 பாம்பு 25 பூரட் 8 அஷ்ட 3 செவ்வா 
நன்மை 

சுபம் செல்வம் மததிம வியாதி அழிவு 
48 8 கழுதை 12 2 8 முயல் 6 திருவா 12 துவா 5 வியாழ 
தீமை தீமை அழிவு 

மத்திமம் 

கல்வி செல்வம் 


அட்டவணை 


அங்கிசம் வயது 


பார்வை பூதம் 


பருவம் 


இரட்டை 2 நீர் 3 குமரன் 
நன்மை மகிழ்ச்சி நன்மை 


10 மகர 2 அரசர் தடகரன் 18 
உயர்வு வெற்றி தீமை 
சிம்மம் 3 வைசியர் 5 குரு 45 
செல்வம் செல்வம் 

அரசு 


ஒற்றை 5 ஆகாயம் 5 மரணம் 
மத்திமம் வறுமை 

ஆகாது 


72 


12 மீனம் 4 வேளாளர் 9 கேது 
வெற்றி மத்திமம் நன்மை 


குருடு 3 நெருப்பு 2 வாலிபன் 
தீமை பயம் 

நன்மை 


7 துலாம் 1 அந்தணர் 4 புஷ்கரன் 99 
செல்வம் சுபம் உயர்வு 


இரட்டை 1 பூமி 4 கிழவன் 
நன்மை செல்வம் தீமை 
குருடு 4 காற்று 1 பாலன் 
தீமை நன்மை நன்மை 


26 


2 ரிஷபம் 2 அரசர் 8 இராகு 
உயர்வு வெற்றி வறுமை 


9 தனுசு 3 வைசியர் 3 சக்தி 53 இரட்டை 2 நீர் 3 குமரன் 
செல்வம் செல்வம் நன்மை 

நன்மை 

மகிழ்ச்சி நன்மை 
4 கடகம் 4 வேளாளர் 7சனி 80 ஒற்றை 5 ஆகாயம் 5 மரணம் 
வெற்றி மத்திமம் தீமை மத்திமம் 

வறுமை 

ஆகாது 
11 கும்மம் 1 அந்தணர் 2 சோமன் 7 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிபன் 
மத்திமம் சுபம் செல்வம் நன்மை பயம் 
6 கன்னி 2.அரசர் 6 சுக்கிரன் 34 ஒற்றை 1 பூமி 

4 கிழவன் 
கல்வி வெற்றி யோகம் 

மத்திமம் 

செல்வம் தீமை 
1மேஷம் 3 வைசியர் 1 தடகரன் 61 

குருடு 

1 பாலன் 
பிணி செல்வம் தீமை தீமை நன்மை நன்மை 


4 காற்து 


8 விசருசிகம் 4 வேளாளர் 5 குரு 88 இரட்டை 2 நீர் 3 குமரன் 
நனமை மத்திமம் 

அரசு நனமை 

மகிழ்ச்சி நனமை 


3 மிதுனம் அந்தணர் 9 கேது 15 குருடு 
மத்திமம் சுபம் 

நன்மை தீமை 


5 ஆகாயம் 5 மரணம் 
வறுமை 

ஆகாது 


10 மகரம் 2 அரசர் 4 புஷ்கரன் 42 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிபன் 
உயர்வு வெற்றி உயர்வு 

நன்மை 

பயம் 

நன்மை 
5 சிம்மம் 3 வைசியர் 8 இராகு 69 ஒற்றை பூமி 4 கிழவன் 
செல்வம் செல்வம் வறுமை 

மத்திமம் செல்வம் தீமை 
12 மீனம் 4 வேளாளர் 3 சக்தி 96 இரட்டை 4 காற்று பாலன் 
வெற்றி மத்திமம் நன்மை நன்மை தன்மை நன்மை 


224 


மனை நூல் 


குழி கருப்பம் வரவு செலவு யோனி நட்சத்திரம் திதி வராம் 


49 1 சருடன் 8 1 3 சிங்கம் 14 சித்திரை 16 பிரதமை 7 சனி 

நன்மை அழிவு வெற்றி மத்திமம் மத்திமம் கலகம் 


E0 2 புறா 


4 


மத்திமம் 


12 


51 3 சிங்கம் 

நன்மை 


10 6 எலி 22 திருவோ 20 பஞ்ச 2 திங்கள் 
நன்மை அழிவு மத்திமம் நன்மை செழுமை 

9 1 கருடன் 3 கார்த்தி 24 நவமி 4 புதன் 
தீமை செல்வம் தீபயம் பாழ் செல்வம் 

8 4 நாய் 11 பூரம் 28 திரையோ 6 வெள்ளி 
செல்வம் பிணி உத்தமம் செல்வம் நன்மை 


8 


52 4 நாய் 

மத்திமம் 


53 5 பசு 4 7 7 யானை 19 மூலம் 2 துகியை ஞாயிறு 

நன்மை வறுமை இலாபம் மத்திமம் இன்பம் பகை 
54 6 காகம் 12 6 2 பூனை 27 ரேவதி ( சஷ்டி 3 செவ்வா 

மத்திமம் மத்திமம் கலகம் பிணி மத்திமம் அழிவு 
55 7 யானை 8 . 5 5 பாம்பு 8 பூசம் 10 தசமி 5 வியாழன் 

நன்மை செலவு செல்வம் விருத்தி நன்மை செல்வம் 
56 8 சழுதை 4 4 8 முயல் 16 விசாகம் 14சதுர்த் 7சனி 
தீமை மத்திமம் அழிவு துன்பம் பாழ் 

கலகம் 


57 1 கருடன் . 12 

நன்மை 


3 3சிங்கம் 24 சதயம் 18 திரிதியை 2 திங்கள் 
சுபம் வெற்றி வெற்றி வெற்றி செழுமை 


58 2 புரா 


8 | 


மத்திமம் 


2 6 எலி 5 மிருகசீரிட 22 சப்தமி 4 புதன் 
தீமை அழிவு சுபம் செல்வம் செல்வம் 


4 


59 3சிங்கம் 

நன்மை 


1 1 கருடன் 13 அஸ்த 26 ஏகாதசி 6 வெள்ளி 
அழிவு செல்வம் விருத்தி சிறுமை நன்மை 


12 


60 4 நாய் 

மத்திமம் 


10 4 நாய் 21 உத்திரா 30 அமா 1 ஞாயிறு 
நன்மை பிணி சுபம் உத்தமம் பகை 


8 


61 5 பசு 

நன்மை 


9 7 யானை 2 பரணி 4 சதுர்த் 3 செவ்வா 
தீமை இலாபம் தீமை மத்திமம் அழிவு 


62 6 காகம் 

மத்திமம் 


4 8 2 பூனை 10 மகம் 8 அஷ்டமி 5 வியாழன் 
செல்வம் கலகம் மத்திமம் வியாதி செல்வம் 


63 7 யானை 
நன்மை 


12 7 5 பாம்பு 18 கேட்டை 12துவா 
வறுமை செல்வம் 

பனக கல்வி 


7சனி 
கலகம் 


பொருத்தப் பலன்கள் 


225 


சாதி 


அங்கிசம் வயது 


பார்வை பூதம் 


பருவம் 


7 துலாம் 1 அந்தணர் 7 சனி 

23 ஒற்றை 
செல்வம் சுபம் தீமை மத்திமம் 


2 நீர் 3 குமரன் 
மகிழ்ச்சி நன்மை 


உரிஷபம் 29.ரசர் 2 சோமன் 50 ஒற்றை 
உயர்வு வெற்றி செல்வம் 

மத்திமம் 


5 ஆகாயம் 5 மரணம் 
வறுமை ஆகாது 


9 தனுசு 3 வைசியர் 6 சுக்கிரன் 17 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிபன் 
செல்வம் செல்வம் யோகம் நன்மை பயம் நன்மை 


4 கடகம் 4 வேளாளர் தடகரன் 4 ஒற்றை 
வெற்றி மத்திமம் தீமை மத்திமம் 


பூமி 4 கிழவன் 
செல்வம் 

தீமை 


11 கும்பம் 1 அந்தணர் 5 குரு 31 இரட்டை 
மத்திமம் சுபம் அரசு நன்மை 


4 காற்று 1 பாலன் 
நன்மை நன்மை 


6 கன்னி 2 அரசர் 9 கேது 58 ஒற்றை 2 நீர் 3 குமரன் 
கல்வி வெற்றி நன்மை மத்திமம் மகிழ்ச்சி நன்மை 
மேஷம் 3 வைசியர் 4 புஷ்கரன் 85 குருடு 5 ஆகாயம் ) மரணம் 
பிணி செல்வம் உயர்வு தீமை வறுமை ஆகாது 


8 விருச்சிகம் 4 வேளாளர் 8 இராகு 12 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிபன் 
நன்மை மத்திமம் 

வறுமை நன்மை பயம் நன்மை 


3 மிதுனம் 1 அந்தணர் 
மத்திமம் சுபம் 


3 சக்தி 39 ஒற்றை பூமி 4 கிழவன் 
நன்மை மத்திமம் செல்வம் தீமை 


10 மகரம் 2 அரசர் 
உயர்வு வெற்றி 


7 சனி 66 இரட்டை 4 காற்று பாலன் 
தீமை நன்மை நன்மை நன்மை 


5 சிம்மம் 3 வைசியர் 2 சோமன் 93 ஒற்றை 2 நீர் 

3 குமரன் 
செல்வம் செல்வம் செல்வம் மத்திமம் மகிழ்ச்சி நன்மை 


12 மீனம் 4 வேளாளர் 6 சுக்கிரன் 20 இரட்டை 5 ஆகாயம் 5 மரணம் 
வெற்றி மத்திமம் யோகம் 

நன்மை வறுமை ஆகாது 


7 துலாம் 1 அந்தணர் ( தடகரன் 4 ! இரட்டை 3 நெருப்பு 2 வாலிபன் 
செல்வம் சுபம் தீமை 

நல்கன்மை பயம் நன்மை 


குருடு 


உரிஷபம் 2 அரசர் 
உயர்வு வெற்றி 


குரு 74 
அரசு 


பூமி 4 கிழவன் 
செல்வம் தீமை 


தீமை 


9 தனுசு 3 வைசியர் 
செல்வம் செல்வம் 

ம - 15 


9 கேது 1 இரட்டை 4 காற்று பாலன் 
நன்மை நன்மை நன்மை 

நன்மை 


226 


மனை நூல் 


குழி கருப்பம் வரவு செலவு யோனி நட்சத்திரம் திதி வாரம் 


64 8 கழுதை 

தீமை 


8 6 8 முயல் 26உத்திரட் 16 பிரத 2 திங்கள் 
மத்திம அழிவு சுபம் மத்திமம் செழுமை 


65 கருடன் 
நன்மை 


4 5 3 சிங்கம் 7 புனர்பூ 20 பஞ்சமி 4 புதன் 
செலவு வெற்றி செல்வம் நன்மை செல்வம் 


66 2 புறா 


12 


4 6 எலி 1.சுவாதி 24 நவமி 6 வெள்ளி 
மத்திமம் அழிவு சுகம் 

பாழ் 

நன்மை 


மத்திமம் 


8 


67 3சிங்கம் 

நன்மை 


3 கருட 23 அவிட் 28 திரயோ ஞாயிறு 
சுபம் செல்வம் தீமை கல்வி பகை 


68 4 நாய் 


4 


2 4 நாய் 4 ரோகணி துவிதி 3 செவ்வா 
தீமை பிணி வெற்றி இன்பம் அழிவு 


மத்திமம் 


12 


69 5 பசு 

நன்மை 


1 7 யானை 12உத்திர 6 சஷ்டி 5 வியாழன் 
அழிவு இலாபம் உயர்வு மத்திமம் செல்வம் 


8 


70 6 காகம் 

மத்திமம் 


10 7 பூனை 20 பூராடம் 10 தசமி 
நன்மை கலகம் அழிவு நன்மை 


7 சனி 
கலகம் 


4 


71 7 யானை 

நன்மை 


9 5 பாம்பு 15 சுவனி 14 ச துர்த் 2 திங்கள் 
தீமை செல்வம் வெற்றி பாழ் செழுமை 


12 


72 8 சழுதை 

தீமை 


8 | 8 முயல் 9 ஆயிலி 18 திரிதி 4 புதன் 
செல்வம் அழிவு பயம் வெற்றி செல்வம் 


8 . 


73 1 கருடன் 

நன்மை 


7 3 சிங்கம் 17 அனுஷ 22 சப்தமி 6 வெள் 
வறுமை வெற்றி கல்வி செல்வம் நன்மை 


74 புறா 

மத்திமம் 


4 6 6 எலி 25 பூரட் 26 ஏகா ஞாயிறு 
மத்திமம் அழிவு மத்திமம் சிறுமை பகை 


75 3 சிங்கம் 

நன்மை 


76 4 நாய் 


மத்திமம் 


12 5 கருடன் திருவா 30 அமா 3 செவ்வா 

செலவு செல்வம் மத்திம உத்தம அழிவு 
8 4 4 நாய் 14சித்தி 4 சதுர்த் 5 வியாழ 
மத்திம பிணி 

மத்திமம் மத்திம செல்வம் 
4 3 7 யானை 22திருவோ 8 அஷ்ட 7சனி 

சுபம் இலாபம் மத்திமம் வியாதி கலகம் 
12 

2 2 பூனை 3 கார்த்தி 12 துவா 2 திங்கள் 
தீமை கலகம் தீபயம் கல்வி செழுமை 


77 5 பசு 

நன்மை 
78 6 காகம் 

மத்திமம் 


227 


பொருத்தப் பலன்கள் 


சாதி 


அங்கிசம் வயது 


பார்வை 


பூதம் பருவம் 


4 கடகம் 4வேளாள 4 புஷ்கரன் 23 
வெற்றி மத்திமம் உயர்வு 


ஓற்றை 

2 நீர் 3 குமரன் 
மத்திமம் மகிழ்ச்சி நன்மை 


11 கும்பம் 1 அந்தணர் 8 இராகு 55 இரட்டை 5 ஆகாய 5 மரணம் 
மத்திமம் சுபம் வறுமை நன்மை 

வறுமை ஆகாது 


6 கன்னி 2.அரசர் 

வெற்றி 


3 சக்தி 


82 ஒற்றை 3 நெருப்பு 2 வாலியன் 

மத்திமம் பயம் நன்மை 


கல்வி 


நன்மை 


4 கிழவன் 


மேஷம் 

3 வைசியர் 7 சனி 
பிணி செல்வம் தீமை 


9 இரட்டை பூமி 
நன்மை செல்வம் 


தீமை 


8 விருச்சி 4 வேளாள 2 சோமன் 36 இரட்டை 4 காற்று 1 பாலன் 
நன்மை மத்திமம் செல்வம் நன்மை நன்மை நன்மை 


3 மிதுனம் 1 அந்தண 6 சுக்கிரன் 63 குருடு 
மத்திமம் சுபம் யோகம் தீமை 


2 நீர் 
மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


10 மகரம் 2 அரசர் தடகரன் 
உயர்வு வெற்றி தீமை 


90 இரட்டை 5 ஆகாய 5 மரணம் 
நன்மை வறுமை ஆகாது 


5 சிம்மம் 3 வைசியர் 5 குரு 
செல்வம் செல்வம் 

அரசு 


17 ஒற்றை 3 நெருப்பு 2 வாலிபன் 
மத்திமம் பயம் 

நன்மை 


2 மீனம் 4 வேளாளர் 9 கேது 
வெற்றி மத்திமம் நன்மை 


44 இரட்டை 1 பூமி 

4 கிழவன் 
நன்மை செல்வம் தீமை 


7 துலாம் 1 அந்தணர் 4 புஷ்கரன் 71 ஒற்றை 4 காற்று 
செல்வம் சுபம் உயர்வு 

மத்திமம் நன்மை 


பாலன் 
நன்மை 


98 


குருடு 


உரிஷபம் 2 அரசர் 3 இராகு 
உயர்வு வெற்றி வறுமை 


2 நீர் 
மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


தீமை 


9 தனசு 

3 வைசியர் 3 சக்தி 
செல்வம் செல்வம் நன்மை 


25 இரட்டை 5 ஆகாயம் 5 மரணம் 

நன்மை வறுமை ஆகாது 


4 கடகம் 4 வேளா 7 சனி 
வெற்றி மத்திமம் தீமை 


52 ஒற்றை 3 நெருப்பு 2 வாலிபன் 

மத்திமம் பயம் நன்மை 


11 கும்பம் ( அந்தண 2 சோமன் 79 இரட்டை 1 பூமி 4 கிழவன் 
மத்திமம் சுபம் செல்வம் நன்மை செல்வம் தீமை 


6 கன்னி 2 அரசர் 6 சுக்கிரன் 96 ஒற்றை 4 காற்று பாலன் 
கல்வி வெற்றி 

யோகம் மத்திமம் நன்மை நன்மை 


228 


மனை நூல் 


குழி கருப்பம் வரவு செலவு யோனி நட்சத்திரம் திதி வாரம் 


8 


19 யானை 
நன்மை 


1 5 பாம்பு 1 ] பூரம் 16 பிரத 4 புதன் 
அழிவு செல்வம் உத்தமம் மத்திம செல்வம் 


4 


80 8 சழுதை 

தீமை 


10 8 முயல் 19 மூலம் 2 (பஞ்ச 6 வெள்ளி 
நன்மை அழிவு மத்திமம் நன்மை நன்மை 


12 


81 கருடன் 

நன்மை 


9 சிங்கம் 27 ரேவதி 24 நவமி 1 ஞாயிறு 
தீமை வெற்றி பிணி பாழ் 


பகை 


82 2 புறா 


8 6 எலி பூசம் 28 திரயோ 3 செவ்வ 
செல்வம் அழிவு விருத்தி செல்வம் அழிவு 


மத்திமம் 


4 


83 3சிங்கம் 

நன்மை 


7 கருடன் 16 விசாக 2 துதி 5 வியாழன் 
வறுமை செல்வம் துன்பம் இன்பம் செல்வம் 


12 


84 4 நாய் 

மத்திமம் 


6 4 நாய் 24 சதயம் 6சஷ்டி 7 சனி 
மத்தியம் பிணி வெற்றி மத்திமம் கலகம் 


8 


85 5 பசு 

நன்மை 


5 7 யானை 5 மிரு & சீரி 10 தசமி 2 திங்க 
செலவு இலாபம் சுபம் நன்மை செழுமை 


4 


86 கொகம் 

மத்திமம் 


4 2 பூனன 13 அஸ்த 14 சதுர்த் 4 புதன் 
மத்திமம கலகம் விருத்தி பாழ் செல்வம் 


87 7 யானை 


12 


3 பாம்பு 21 உத்திரா 18 திரிதி 6 வெள் 
சுபம் செல்வம் சுபம் வெற்றி நன்மை 


நன்மை 


88 8 கழுதை 


8 


2 8 முயல் 2 பரணி 22 சப்த ஞாயிறு 
தீமை அழிவு தீமை செல்வம் 


தீமை 


4 


89 1 கருடன் 

நன்மை 


1 3சிங்கம் 1 மேகம் 26 ஏகா 3 செவ்வா 
அழிவு வெற்றி மத்திமம் சிறுமை அழிவு 


90 2 புறா 


12 


மத்திமம் 


10 6 எலி 18 கேட் 30 அமா 5 வியாழ 
நன்மை அழிவு பகை உத்தமம் செல்வம் 

9 கருட 26உத்திர 4 சதுர்த் 7 சனி 
தீமை செல்வம் சுபம் மத்திமம் கலகம் 


91 


8 | 


3 சிங்கம் 
நன்மை 


4 


92 4 நாய் 

மத்திமம் 


8 4 நாய் 7 புனர்பூ 84 ஷ்ட 2 திங்கள் 
செல்வ பிணி செல்வம் வியாதி செழுமை 


12 


93 பசு 

நன்மை 


7 7 யானை 15 சுவாதி 12 துவா 4 புதன் 
வறுமை இலாபம் சுகம் கல்வி செல்வம் 


பொருத்தப் பலன்கள் 


229 


சாதி 


அங்கிசம் 


வயது 


பார்வை பூதம் 


பருவம் 


1 மேஷம் வைசியர் 1 தடகரன் 33 குருடு 
பிணி செல்வம் தீமை 

தீமை 


2 நீர் 3 குமரன் 
( கிழ்ச்சி நன்மை 


8 விருச்சி 4 வேளா 5 குரு 
நன்மை மத்திமம் அரசு 


60 இரட்டை 5 ஆகாயம் 5 மரணம் 

நன்மை வறுமை ஆகாது 


87 


3 மிதுனம் 1 அந்தணர் 9 கேது 
மத்திமம் 

சுபம் 

நன்மை 


குருடு 
தீமை 


3 நெருப்பு 2 வாலிபன் 
பயம் நன்மை 


10 மகரம் 2 அரசர் 4 புஷ்கரன் 14 இரட்டை 1 பூமி 4 கிழவன் 
உயர்வு வெற்றி உயர்வு நன்மை செல்வம் தீமை 


1 பாலன் 


5சிம்மம் 3 வைசியர் 8 இராகு 41 ஒற்றை 4 காற்று 
செல்வம் செல்வம் வறுமை மத்திமம் நன்மை 


நன்மை 


12 மீனம் 4 வேளாளர் 3 சக்தி 68 இரட்டை 2 நீர் 
வெற்றி மத்திமம் நன்மை நன்மை மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


7 துலாம் 1 அந்தணர் 7 சனி 
செல்வம் சுபம் 

தீமை 


95 இரட்டை 5 ஆகாய 5 மரணம் 
நன்மை வறுமை 

ஆகாது 


உரிஷபம் 2 அரசர் 2 சோமன் 22 குருடு 3 நெருப்பு 
உயர்வு 

வெற்றி செல்வம் தீமை பயம் 


2 வாலிபன் 
நன்மை 


9 தனுசு 3 வைசியர் சுெக்கிரன் 49 இரட்டை பூமி 4 கிழவன் 
செல்வம் செல்வம் யோகம் நன்மை செல்வம் தீமை 


4 கடகம் 4 வேளா தடகரன் 76 
வெற்றி மத்திமம் தீமை 


குருதி 


4 காற்று 


பாலன் 
நன்மை 


தீமை 


நன்மை 


11 கும்ப 1 அந்தணர் குரு 
மத்திமம் சுபம் 

அரசு 


3 இரட்டை 

2 நீர் 
நன்மை மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


6 கன்னி 2 அரசர் 9 கேது 30 ஒற்றை 5 ஆகாயம் மரணம் 
கல்வி 

வெற்றி நன்மை மத்திமம் வறுமை ஆகாது 
மேஷம் 3 வைசியர் 4 புஷ்கர 57 இரட்டை 3 நெருப்பு வாலிபன் 
பிணி செல்வம் உயர்வு 

நன்மை பயம் 

நன்மை 
8 விருச்சிக 4 வேளா 8 இராகு 84 இரட்டை 1 பூமி 4 கிழவன் 
நன்னம மத்திமம் வறுமை 

நன்மை செல்வம் தீமை 
3 மிதுனம் 1 அந்தணர் 3 சக்தி குருடு 

4 காற்று 

1 பாலன் 
மத்திமம் சுபம் நன்மை தீமை நன்மை நன்மை 


220 


மனை நூல் 


குழி கருப்பம் வரவு செலவு யோனி நட்சத்திரம் திதி வாரம் 


8 


94 கொகம் 

மத்திமம் 


6 

2 பூனை 23 அவிட் 16 பிரத 6 வெள் 
மத்திம கலகம் தீமை மத்திமம் நன்மை 


4 


95 7 யானை 

நன்மை 


5 5 பாம்பு 4 ரோக 20பஞ்ச 1 ஞாயிறு 
செலவு செல்வ வெற்றி நன்மை பகை 


96 8 கழுதை 

தீமை 


12 4 8 முயல் 12உத்திர 24 நவமி 
மத்திமம் அழிவு உயர்வு பாழ் 


3 செவ் 
அழிவு 


8 


97 1 கருடன் 

நன்மை 


3 3 சிங்கம் 26 பூரா 28 திரயோ 5 வியாழ 
சுபம் வெற்றி அழிவு கல்வி செல்வம் 


98 புறா 


மத்திமம் 


4 2 6 எலி 1 ஆசுவனி 2 துவிதி 

7 சனி 
தீனம அழிவு வெற்றி இன்பம் கலகம் 


12 


99 3சிங்கம் 

நன்மை 


1 கருடன் 9 ஆயிலி 6சஷ்டி 2 திங்கள் 
அழிவு செல்வம் பயம் மத்திம செழுமை 


8 


100 4 நாய் 

மத்திமம் 


10 4 நாய் 17அனுஷ 10 தசமி 4 புதன் 
நன்மை பிணி கல்வி நன்மை செல்வம் 


4 


101 5 பசு 

நன்மை 


9 7 யானை 25 பூரட் 14 சதுர் 6 வெள்ளி 
தீமை இலாபம் மத்திமம் பாழ் நன்மை 


12 


102 6 காகம் 

மத்திமம் 


8 பூனை திருவா 18 திரிதி ஞாயிறு 
செல்வம் கலகம் மத்திம வெற்றி பகை 


8 


1 { 3 7 யானை 

நன்மை 


7 டாம்பு 14 சித்தி 22 சப்த 3 செவ் 
வறுமை செல்வம் மத்திம செல்வம் அழிவு 


4 


104 8 கழுதை 

தீமை 


6 8 முயல் 22 திருவோ 26 ரகா வியாழ 
மத்திமம் அழிவு மத்திமம் சிறுமை செல்வம் 


12 


105 1 கருடன் 

நன்மை 
106 2 புறா 

மத்திமம் 


5 3சிங்சம் 3 கார்த்தி 30 அமாவா 7 சனி 
செலவு வெற்றி தீபயம் உத்தமம் கலகம் 

4 6 எலி 11 பூரம் 4 சதுர்த் 2 திங்கள் 
மத்திம அழிவு உத்தம மத்திமம் செழுமை 


8 


107 3சிங்கம் 

நன்மை 


3 கருடன் 19 மூலம் & அஷ்டமி 4 புதன் 
சுபம் செல்வம் மத்திமம் வியாதி செல்வம் 


108 4 நாய் 


12 


மத்திமம் 


2 4 நாய் 27 ரேவதி 12 துவா 6 வெள்ளி 
தீமை பிணி 

பிணி கல்வி நன்மை 


பொருத்தப் பலன்கள் 


231 


சாதி 


அங்கிசம் வயது 


பார்வை 


பூதம் பருவம் 


10 மகரம் 2 அரசர் 
உயர்வு வெற்றி 


7 சனி 
தீமை 


38 இரட்டை 2 நீர் 
நன்மை மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


5 சிம்மம் 3 வைசியர் 2 சோமன் 65 ஒற்றை 5 ஆகாயம் 
செல்வம் செல்வம் செல்வம் மத்திமம் வறுமை 


5 மரணம் 
ஆகாது 


12 மீனம் 4 வேளாள 6 சுக்கிரன் 92 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிபன் 
வெற்றி மத்திமம் யோகம் நன்மை பயம் நன்மை 


7 துலாம் 1 அந்தண ! தடகரன் 19 ஒற்றை பூமி 4 கிழவன் 
செல்வம் சுபம் தீமை 

மத்திமம் செல்வம் தீமை 


4 காற்று 


ரிஷபம் 2 அரசர் 
உயர்வு வெற்றி 


5 குரு 
அரசு 


46 குருடு 

தீமை 


பாலன் 
நன்மை 


நன்மை 


9 தனசு 3 வைசியர் 9 கேது 
செல்வம் செல்வம் நன்மை 


73 இரட்டை 2 நீர் 
நன்மை மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


4 கடகம் 4 வேளாள 4 புஷ்கர 100 ஒற்றை 
வெற்றி மத்திமம் உயர்வு மத்திமம் 


5 ஆகாய 5 மரணம் 
வறுமை ஆகாது 


11 கும்ப 1 அந்தண 8 இராகு 27 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிப 
மத்திமம் சுபம் 

வறுமை 

நன்மை பயம் நன்மை 


6 கன்னி 2 அரசர் 3 சத்தி 
கல்வி வெற்றி நன்மை 


54 ஒற்றை 
மத்திமம் 


1 பூமி 

4 கிழவன் 
செல்வம் தீமை 


4 காற்று 


மேஷம் வைசியர் 7 சனி 
பிணி செல்வம் தீமை 


81 குருடு 

தீமை 


பாலன் 
நன்மை 


நன்மை 


8 விருச்சிக 4 வேளாள 2 சோம 8 இரட்டை 
நன்மை மத்திமம் செல்வம் நன்மை 


2 நீர் 


3 குமரன் 
மகிழ்ச்சி நன்மை 


5 ஆகாய 


3 மிதுனம் 1 அந்தணர் 6 சுக்கிர 35 குருடு 
மத்திமம் சுபம் யோகம் தீமை 


5 மரணம் 
ஆகாது 


வறுமை 


10 மகரம் 2 அரசர் 
உயர்வு வெற்றி 


தடகர 62 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிபன் 
தீமை நன்மை பயம் 

நன்மை 


89 


5 சிம்மம் 3 வைசியர் குரு 
செல்வம் செல்வம் 


ஒற்றை 

பூமி 
மத்திமம் செல்வம் 


4 கிழவன் 
தீமை 


அரசு 


16 


12 மீனம் 4 வேளாளர் 9 கேது 
வெற்றி மத்திமம் நன்மை 


இரட்டை 4 காற்று பாலன் 
நன்மை நன்மை 

நன்மை 


232 


மனை நூல் 


குழி கருப்பம் வரவு செலவு யோனி நட்சத்திரம் திதி வாரம் 


8 


109 பசு 

நன்மை 


1 7 யானை 8 பூசம் 16 பிரத ஞாயிறு 
அழிவு இலாபம் விருத்தி மத்திமம் பகை 


4 


110 6 காகம் 

மத்திமம் 


10 2 பூனை 16 விசாக 20பஞ்சமி 3 செவ் 
நன்மை கலகம் துன்பம் நன்மை அழிவு 


111 7 யானை 


நன்று 


12 9 5 பாம்பு 24 சதயம் 24 நவுமி 5 வியாழ 
தீமை செல்வம் வெற்றி பாழ் செல்வம் 


112 8 கழுதை 

தீமை 


8 8 8 முயல் 5 மிருகசீரி 28 திரயோ 
செல்வம் அழிவு 

சுபம் செல்வம் 


1 சனி 
கலகம் 


113 1 கருடன் 

நன்மை 


4 7 3சிங்கம் 13 அஸ்த 2 துதியை 2 திங்கள் 
வறுமை வெற்றி விருத்தி இன்பம் செழுமை 


114 2 புறா 


12 


மத்திமம் 


6 6 எலி 21 உத்திரா 6சஷ்டி 4 புதன் 
மத்திம அழிவு சுபம் மத்திமம் செல்வம் 


8 


115 3 சிங்கம் 

நன்மை 


5 கருடன் 2 பரணி 10 தசமி வெள்ளி 
செலவு செல்வம் தீமை நன்மை நன்மை 


116 4 நாய் 

மத்திமம் 


4 4 4 நாய் 10 மகம் 14 சதுர்த் ஞாயிறு 
மத்திமம் பிணி மத்திமம் பாழ் பகை 


117 5 பசு 

நன்மை 


12 3 7 யானை 18 கேட் 18திரிதி 
சுபம் இலாபம் 

வெற்றி 


3 செவ்வ 
அழிவு 


பகை 


118 6 காகம் 

மத்திமம் 


8 2 பூனை 2 உத்திரட் 22 சப்த 5 வியாழ 
தீமை 

கலகம் சுபம் செல்வம் செல்வம் 


119 7 யானை 

நன்று 


4 1 5 பாம்பு 7 புனர்பூ 26 ஏகாதசி 7 சனி 
அழிவு செல்வம் செல்வம சிறுமை 

கலகம் 


& 3 ம் 


120 8 கழுதை 12 10 8 முயல் 15 சுவாதி 30 அமா 2 திங்கள் 
தீமை நன்மை அழிவு 

உத்தமம் செழுமை 
121 1 கருடன் 

8 | 9 3 சிங்கம் 23 அவிட் 4சதுர்த்தி 4 புதன் 
நன்மை 

தீமை வெற்றி தீமை மத்திமம் செல்வம் 
122 2 புறா 

4 . 

6 எலி 4 ரோக 8 அஷ்டமி 6 வெள்ளி 
மத்திமம் செல்வம் அழிவு வெற்றி வியாதி நன்மை 
123 3 சிங்கம் 12 7 1 கருடன் 12உத்திர 12 துவா 1 ஞாயிறு 

நன்மை வறுமை செல்வம் உயர்வு கல்வி பகை 


பொருத்தப் பலன்கள் 


233 


சாதி 


அங்கிசம் 


வயது பார்வை பூதம் பருவம் 


7 துலாம் அந்தணர் 4 புஷ்கர 
செல்வம் சுபம் 

உயர்வு 


43 


ஒற்றை 2 நீர் 3 குமரன் 
மத்திமம் மகிழ்ச் நன்மை 


70 


2 ரிஷபம் 2 அரசர் 
உயர்வு 

வெற்றி 


8 இராகு 
வறுமை 


குருடு - ஆகாயம் 5 மரண 
தீமை வறுமை ஆகாது 


9 தனசு 3 வைசியர் 3 சக்தி 
செல்வம் செல்வம் நன்மை 


97 இரட் 3 நெருப்பு 2 வாலிப 

நன்மை பயம் நன்மை 


24 குருடு 


4 கடகம் 4 வேளாளர் 7 சனி 
வெற்றி மத்திமம் தீமை 


1 பூமி 4 கிழவன் 
செல்வம் தீமை 


தீமை 


51 


11 கும்பம் 1 அந்தணர் 2 சோமன் 
மத்திமம் சுபம் செல்வம் 


இரட் 


4 காற்று 1 பாலன் 
நன்மை 

நன்மை நன்மை 


78 


6 கன்னி 2 அரசர் 6 சுக்கிரன் 
கல்வி வெற்றி யோகம் 


ஒற்றை 2 நீர் குமரன் 
மத்திமம் மகிழ்ச்சி நன்மை 


1 மேஷம் 3 வைசியர் 1 தடகரன் 
பிணி செல்வம் தீமை 


5 இரட் 5 ஆகாய 5 மரணம் 

நன்மை வறுமை ஆகாது 


நவிருச்சி 4 வேளா 
8 ன்மை மத்திமம் 


5 குரு 
அரசு 


32 ஒற்றை 3 நெருப்பு 2 வாலிப 
மத்திமம் பயம் நன்மை 


3 மிதுனம் 1 அந்தணர் 9 கேது 
மத்திமம் சுபம் நன்மை 


59 


1 பூமி 4 கிழவன் 
செல்வம் 

தீமை 


தீமை 


10 மகரம் 2 அரசர் 4 புஷ்கரன் 
உயர்வு வெற்றி உயர்வு 


36 இரட்டை காற்று பாலன் 
நன்மை நன்மை நன்மை 


5 சிம்மம் 3 வைசியர் 8 இராகு 
செல்வம் செல்வம் வறுமை 


13 ஒற்றை 

2 நீர் 3 குமரன் 
மத்திமம் மகிழ்ச்சி நன்மை 


12 மீனம் 4 வேளாள 3 சக்தி 
வெற்றி மத்திமம் நன்மை 


40 இரட்டை 5 ஆகாய 5 மரணம் 

நன்மை வறுமை ஆகாது 


7 துலாம் அந்தணர் 7சனி 6 

ஒர்றை 3 நெருப்பு 2 வாலிப 
செல்வம் சுபம் தீமை 

மத்திமம் பயம் நன்மை 
உரிஷபம் 2.சரசர் 2 சோமன் 94 குருடு 1 பூமி 

4 கிழவன் 
உயர்வு வெற்றி செல்வம் தீமை 

செல்வம் தீமை 
9 தனுசு 3 வைசியர் 6 சுக்கிரன் 21 ஒற்றை 4 காற்று பாலன் 
செல்வம் செல்வம் யோகம் மத்திமம் நன்மை நன்மை 


234 


மனை நூல் 


குழி கருப்பம் வரவு செலவு யோனி நட்சத்திரம் திதி 


வாம் 


124 4 நாய் 


மத்திமம் 


8 6 4 நாய் 20 பூராட 16 பிரத 3 செவ்வ 
மத்திமம் பிணி 

அழிவு மத்திமம் அழிவு 


4 


125 5 பசு 

நன்மை 


5 7 யானை 1 அசுவனி 20பஞ்ச 5 வியாழ 
செலவு இலாபம் வெற்றி நன்மை செழுமை 


12 


126 கொகம் 

மத்திமம் 


4 

2 பூனை 9 ஆயிலிய 24 நவமி 
மத்திமம் கலகம் பயம் பாழ் 


7 சனி 
கலகம் 


8 


127 7 யானை 

நன்மை 


3 5 பாம்பு 17 அனுஷ 28 திரயே 2 திங்கள் 
சுபம் செல்வம் 

கல்வி 

கல்வி செழுமை 


128 8 கழுதை 

தீமை 


4 2 8 முயல் 2 பூரட்ட 2 து விதி 4 புதன் 

தீமை அழிவு மத்திமம் இன்பம் செல்வம் 


12 


129 1 கருடன் 

நன்மை 


1 3 சிங்கம் திருவா 6சஷ்டி 6 வெள்ளி 
அழிவு வெற்றி மத்திமம் மத்திமம் நன்மை 


130 2 புறா 

மத்திமம் 


8 10 6 எலி 14சித்திரை 10 தசமி 1 ஞாயிறு 
நன்மை அழிவு மத்திமம் நன்மை 


பகை 


131 3 சிங்கம் 

நன்மை 


4 


9 1 கருடன் 22 திருவே 14 சதுர்த் 3 செவ்வ 
தீமை செல்வம் மத்திமம் பாழ் அழிவு 


132 4 நாய் 


12 


மத்திமம் 


8 4 நாய் 3 கார்த்தி 18 திரிதி 5 வியாழ 
செல்வம் பிணி தீபயம் வெற்றி செல்வம் 


133 5 பசு 

நன்மை 


8 7 7 யானை 11 பூரம் 22 சப்தமி 7 சனி 

வறுமை இலாபம் உத்தம செல்வம் கலகம் 


4 


134 6 காகம் 

மத்திமம் 


6 2 பூனன 19 மூலம் 26 ஏகா 2 திங்கள் 
மத்திமம் கலகம் மத்திமம் சிறுமை செழுமை 


135 7 யானை 

நன்மை 


12 5 5 பாம்பு 27 ரேவதி 30 அமாவ 4 புதன் 
செலவு செல்வம் பிணி 

உத்தம செல்வம் 


8 


136 8 கழுதை 

தீமை 


4 8 முயல் 8 பூசம் 4 சதுர்த்தி 6 வெள்ளி 
மத்திம அழிவு விருத்தி மத்திமம் நன்மை 

3 3 சிங்கம் 16 விசாக 8 அஷ்ட 1 ஞாயிறு 
சுபம் வெற்றி துன்பம் வியாதி 


137 கருடன் 


4 


நன்மை 


பகை 


138 2 புறா 


12 


2 


மத்திமம் 


எலி 24 சதயம் 2 துவா 3 செவ்வ 

வெற்றி கல்வி அழிவு 


பொருத்தப் பலன்கள் 


235 


இராசி 


அங்கிசம் வயது பார்வை 


பூதம் பருவம் 


4 கடகம் 4 வேவாள தடகரன் 43 
வெற்றி மத்திமம் தீமை 


ஒற்றை 2 நீர் 3 குமரன் 
மத்திமம் மகிழ்ச்சி நன்மை 


11 கும்பம் 1 அந்தணர் 
மத்திமம் சுபம் 


5 குரு 
அரசு 


75 இரட்டை 5 ஆகாய 5 மரணம் 

நன்மை பூமி 


9 கேது 


2 


6 கன்னி 
கல்வி 


2 அரசர் 
வெற்றி 


ஒற்றை 3 நெருப்பு 2 வாலிப 
மத்திமம் பயம் 

நன்மை 


நன்மை 


1மேஷம் 3 வைசியர் 4 புஷ்கரன் 29 
பிணி செல்வம் 

உயர்வு 


குருடு பூமி 4 கிழவன் 
தீமை செல்வம் தீமை 


8 விருச்சிக 4 வேளாளர் 8 இராகு 56 இரட்டை 4 காற்று ! பாலன் 
நன்மை மத்திமம் வறுமை நன்மை நன்மை நன்மை 


குருடு 


3 மிதுனம் 1 அந்தணர் 3 சக்தி 83 
மத்திமம் சுபம் நன்மை 


2 நீர் 3 குமரன் 
தீமை மகிழ்ச்சி நன்மை 


10 மகரம் 
உயர்வு 


2 அரசர் 
வெற்றி 


7 சனி 
தீமை 


10 இரட்டை 5 ஆகாய 5 மரணம் 
நன்மை 

ஆகாது 


பூமி 


5சிம்மம் 3 வைசியர் 2 சோமன் 37 ஒற்றை 3 நெருப்பு 2 வாலிப 
செல்வம் செல்வம் செல்வம் 

மத்திமம் பயம் 

நன்மை 


12 மீனம் 4 வேளாளர் 6 சுக்கிரன் 64 இரட்டை பூமி 4 கிழவன் 
வெற்றி மத்திமம் யோகம் 

நன்மை செல்வம் தீமை 


7 துலாம் 1 அந்தணர் 1 தடகான் 91 ஒற்றை 4 காற்று 
செல்வம் சுபம் தீமை மத்திமம் நன்மை நன்மை 


உரிஷபம் 
உயர்வு 


5 குரு 


18 


2 அரசர் 
வெற்றி 


2 நீர் 3 குமரன் 
தீமை மகிழ்ச்சி நன்மை 


9 கேது 


9 தனுசு 

3 வைசியர் 
செல்வம் செல்வம் 

நன்மை 


45 இரட்டை 5 ஆகாய மரணம் 

நன்மை மகிழ்ச்சி ஆகாது 


4 கடகம் 4 வேளாளர் 4 புஷ்கரன் 72 
வெற்றி மத்திமம் 

உயர்வு 


குருடு 3 நெருப்பு 2 வாலிய 
தீமை பயம் நன்மை 


சுபம் 


11 கும்பம் 1 அந்தணர் 8 இராகு 99 இரட்டை 1 பூமி 4 கிழவன் 
மத்திமம் வறுமை நன்மை 

செல்வம் தீமை 
6 கன்னி 2 அரசர் 3 சக்தி 26 

ஒற்றை 4 காற்று பாலன் 
கல்வி 

வெற்றி நன்மை மத்திமம் நன்மை நன்மை 


236 


மனை நூல் 


குழி கருப்பம் 


வரவு செலவு யோனி நட்சத்திரம் திதி வாரம் 


8 


1 : 9 3சிங்கம் 

நன்மை 


| கருடன் 5 மிருகசீரி 6 பிரத 5 வியாழ 
அழிவு சல்வம் சுபம் மத்திமம் செல்வம் 


140 4 நாய் 

மத்திமம் 


4 


10 4 நாய் 13 அஸ்தம் 20பஞ்சமி 7 சனி 
நன்னம பிணி விருத்தி நன்மை கலகம் 


141 5 பசு 


12 


நன்மை 


9 7 யானை 21 உத்திர 24 நவமி 2 திங்கள் 
தீமை இலாபம் சுபம் பாழ் செழுமை 


142 6 காகம் 

மத்திமம் 


8 

2 பூனை 2 பரணி 28 திரயோ 4 புதன் 
செல்வம் கலகம் தீமை செல்வம் செல்வம் 


143 7 யானை 

நன்மை 


4 7 S பாம்பு 10 மகம் 2 துதியை 6 வெள்ளி 
வறுமை செல்வம் மத்திம இன்பம் நன்மை 


144 8 கழுதை 

தீமை 


12 6 8 முயல் 18 கேட் செஷ்டி 1 ஞாயிறு 

மத்திமம் அழிவு பகை மத்திமம் பகை 


145 1 கருடன் 

நன்மை 


8 5 3 சிங்கம் 26உத்திர 10 தசமி 3 செவ்வ 
செலவு வெற்றி சுபம் நன்மை 

அழிவு 


146 2 புரா 

மத்திமம் 


4 4 6 எலி 7 புனர்பூ 14 சதுர்த் 5 லியாழ 
மத்திமம் அழிவு செல்வம் பாழ் செல்வம் 


12 


147 3சிங்கம் 

நன்மை 


3 1 கருடன் 15 சுவாதி 18 திரிதி 7 சனி 
சுபம் செல்வம் சுகம் வெற்றி கலகம் 


148 4 நாய் 

மத்திமம் 


8 2 4 நாய் 23 அவிட் 22 சப்தமி 2 திங்கள் 

தீமை பிணி தீமை செல்வம் செழுமை 


149 5 பசு 

நன்மை 


4 1 7 யானை 4 ரோகணி 26 ஏகா 4 புதன் 
அழிவு இலாபம் வெற்றி சிறுமை செல்வம் 


150 கோகம் 

மத்திமம் 


151 7 யானை 

நன்மை 


12 10 2 பூனை 12உத்தர 30 அமா வெள்ளி 

நன்மை கலகம் உயர்வு உத்தமம் நன்மை 
8 9 5 பாம்பு 20 பூராட 4 சதுர்த் 1 ஞாயிறு 

தீமை செல்வம் அழிவு மத்திமம் பகை 
4 8 8 முயல் 1 அசுவனி 8 அஷ்டமி 3 செவ்வ 
செல்வம் அழிவு வெற்றி வியாதி அழிவு 


152 8 கழுதை 

தீமை 


153 1 கருடன் 

நன்மை 


12 7 3சிங்கம் 9 ஆயிலிய 12 துவா 5 வியாழ 
வறுமை வெற்றி பயம் கல்வி செல்வம் 


பொருத்தப் பலன்கள் 


237 


அங்கிசம் வயது பார்வை 


பூதம் பருவம் 


1 மேஷம் 3 வைசியர் 7சனி 
பிணி செல்வம் தீமை 


53 இரட்டை 2 நீர் குமரன் 

நன்மை மகிழ்ச்சி நன்மை 


8 விருச்சிகம் 4 வேளாள 2 சோமன் 80 ஒற்றை 5 ஆகாய 5 மரணம் 
நன்மை மத்திமம் செல்வம் மத்திமம் வறுமை ஆகாது 


3 மிதுனம் 1 அந்தணர் 6 சுக்கிரன் 7 
மத்திமம் 

சுபம் 

யோகம் 


குருடு 3 நெருப்பு 2 வாலிப 
தீமை 

பயம் நன்மை 


10 மகரம் 
உயர்வு 


2 அரசர் 1 தடகரன் 34 இரட்டை பூமி 4 கிழவன் 
வெற்றி தீமை நன்மை செல்வம் 

தீமை 


5 குரு 


சிம்மம் 3 வைசியர் 
செல்வம் செல்வம் 


61 ஒற்றை 

4 காற்று பாலன் 
மத்திமம் நன்மை நன்மை 


அரசு 


12 மீனம் 4வேளாளர் 9 கேது 88 இரட்டை 2 நீர் 3 குமரன் 
வெற்றி மத்திமம் நன்மை நன்மை 

மகிழ்ச்சி 

நன்மை 


துலாம் 1 அந்தணர் 4 புஷ் கரன் 15 ஒற்றை 5 ஆகாய 5 மரணம் 
செல்வம் 

சும் உயர்வு மத்திமம் 

வறுமை 
உரிஷபம் 2 அரசர் 8 இராகு 42 குருடு 3 நெருப்பு 2 வாலிபன் 
உயர்வு வெற்றி வறுமை தீமை பயம் நன்மை 


9 தனுசு 3 வைசியர் 3 சக்தி 
செல்வம் செல்வம் நன்மை 


69 ஒற்றை 

பூமி 4 கிழவன் 
மத்திமம் செல்வம் 

தீமை 


4 கடகம் 4 வேளாள 7 சனி 
வெற்றி மத்திமம் தீமை 


96 ஒற்றை 4 காற்று 

பாலன் 
மத்திமம் நன்மை நன்மை 


11 கும்ப 1 அந்தணர் 2 சோமன் 
மத்திமம் சுபம் செல்வம் 


23 இரட்டை 2 நீர் 3 கு கரன் 
நன்மை 

மகிழ்ச்சி நன்மை 


6 கன்னி 2 அரசர் 6 சுக்கிரன் 50 ஒற்றை 5 ஆகாய மரணம் 
கல்வி வெற்றி யோகம் மத்திமம் வறுமை 
மேஷம் 3 வைசியர் | தடகரன் 77 இரட்.ை 3 நெருப் 2 வாலி ) 
பிணி செல்வம் தீமை 

நன்மை பயம் நன்மை 
8 விருச்சி 4 வேளாள 5 குரு 4 இரட்டை 1 பூமி 4 கிழவன் 
நன்மை மத்திமம் அரசு 

நன்மை செல்வம் தீமை 


31 குருடு 


4 காற்று 


3 மிதுன 1 அந்தண 9 கேது 
மத்திம சுபம் நன்மை 


பாலன் 
நன்மை 


நன்மை 


238 


மனை நூல் 


குழி கருப்பம் 


வரவு செலவு யோனி நட்சத்திரம் திதி வாரம் 


8 


154 புறா 

மத்திமம் 


6 6 எலி 17 அனுஷ 16 பிரதமை 7 சனி 
மத்திமம் அழிவு கல்வி மத்திமம் கலகம் 


4 


155 3 சிங்கம் 

நன்மை 


5 1 கருடன் 25 பூரட் 20பஞ்ச 2 திங்கள் 
செலவு செல்வம் மத்திமம் நன்மை செழுமை 


12 


156 4 நாய் 

மததிமம் 


4 4 நாய் 6 திருவா 24 நவமி 4 புதன் 
மத்திம பிணி மத்திமம் பாழ் செல்வம் 


8 


157 5 பசு 

நன்மை 


3 7 யானை 14சித்தி 28திரையே 6 வெள் 
சுபம் இலாபம் மத்திமம் கல்வி நன்மை 


158 6 காகம் 

மத்திமம் 


4 2 2 பூனை 22திருவோ 2 துவிதி 1 ஞாயிறு 

தீமை கலகம் மத்திமம் இன்பம் பகை 


159 7 யானை 12 1 5 பாம்பு 3 கார்த்தி 6 சஷ்டி 4 செவ்வா 

நன்மை அழிவு செல்வம் தீபயம் மத்திமம் அழிவு 


160 8 கழுதை 8 101 8 முயல் 11 பூரம் 10 தசமி 5 வியாழன் 

தீமை நன்மை அழிவு உத்தமம் நன்மை செல்வம் 


4 


161 கருடன் 

நன்மை 


9 3 சிங்கம் 19 மூலம் 14 சதுர்த்த 7 சனி 
தீமை வெற்றி மத்திமம் பாழ் கலகம் 


162 2 புறா 

12 8 6 எலி 27 ரேவதி 18 திரிதி 2 திங்கள் 
மத்திமம் செல்வம் அழிவு பிணி வெற்றி செழுமை 


163 3சிங்கம் 

- நன்மை 


8 7 1 கருடன் 8 பூசம் 22சப்தமி 4 புதன் 

வறுமை செல்வம் விருத்தி செல்வம் செல்வம் 


164 4 நாய் 


4 


மத்திமம் 


6 4 நாய் 16 விசாக 26 ஏகாத வெள்ளி 
மத்திமம் பிணி துன்பம் சிறுமை நன்மை 


165 பசு 

நன்மை 


12 5 7 யானை 24 சதயம் 30 அமாவ ஞாயிறு 

செலவு இலாபம் வெற்றி உத்தமம் பகை 
8 4 2 பூனை 5 மிருகசீரி 4 சதுர்த் 3 செவ் 

மத்திமம் கலகம் சுபம் மத்திமம் அழிவு 


166 6 காகம் 

மத்திமம் 


167 7 யானை 

நன்மை 


4 3 5 பாம்பு 13 அஸ்த 8 அஷ்ட 5 வியாழன் 

கபம் செல்வம் விருத்தி வியாதி செல்வம் 
12 2 8 முயல் 21உத்திரா 12 துவா 7சனி 

தீமை அழிவு சுபம் கல்வி கலகம் 


168 8 கழுதை 

தீமை 


பொருத்தப் பலன்கள் 


239 


அங்கிசம் வயது 

பார்வை 


பூதம் 


பருவம் 


10 மகரம் 2 அரசர் 4 புஷ்கரன் 58 
உயர்வு வெற்றி உயர்வு 


இரட்டை 2நீர் 3 குமரன் 
நன்மை மகிழ்ச்சி 

நன்மை 


5 சிம்மம் 3 வைசியர் 8 இராகு 85 
செல்வம் செல்வம் 

வறுமை 


ஒற்றை 
மத்திமம் 


5 ஆகாயம் 5 மரணம் 
வறுமை ஆகாது 


12 மீனம் 4 வேளாள 3 சக்தி 
வெற்றி மத்திமம் நன்மை 


12 இரட்டை 3 நெருப்பு காவலிய 
நன்மை 

பயம் நன்மை 


7 துலாம் 1 அந்தண 7 சனி 
செல்மம் சுபம் தீமை 


39 


ஒற்றை 
மத்திமம் 


பூமி 4 கிழ்வன் 
செல்வம் தீமை 


உரிஷபம் 2 அரசர் 2 சோமன் 66 இரட்டை 4 காற்று 
உயர்வு வெற்றி செல்வம் நன்மை நன்மை 


1பலன் 
நன்மை 


9 தனுசு 3 வைசிய 6 சுக்கிரன் 93 இரட்டை 2 நீர் 3 குமரன் 
செல்வம் செல்வம் யோகம் 

நன்மை மகிழ்ச்சி நன்மை 


4 கடகம் 4 வேளா 1 தடகரன் 20 குருடு 
வற்றி மத்திமம் தீமை 

தீமை 


5 ஆகாயம் 5 மரணம் 
வறுமை 


11 கும்ப ! ஆந்தன 5 குரு 
மத்திம சுபம் 

அரசு 


47 இரட்டை 3 நெருப்பு வாலியன் 
நன்மை 

பயம் நன்மை 


4 கிழவன் 

தீமை 


கன்னி 2 அரசர் 9 கேது 

74 ஒற்றை 

பூமி 
கல்வி வெற்றி நன்மை மத்திமம் செல்வம் 
மேஷ 3 வைசிய 4 புஷ்கரன் 1 இரட்டை 4 காற்று 
பிணி செல்வம் உயர்வு 

நன்மை நன்மை 


1 பாலன் 
நன்மை 


8 விருச்சி 4 வேளாள 8 இராகு 28 ஒற்றை 2 நீர் 3 குமரன் 
நன்மை மத்திமம் உயர்வு மத்திமம் மகிழ்ச்சி நன்மை 
3 மிதுனம் 1 அந்தணர் 3 சக்தி 55 இரட்டை 5 ஆகாயம் 5 மரணம் 
மத்திமம் சுபம் நன்மை நன்மை வறுமை ஆகாது 


10 மகரம் 2 அரசர் 7 சனி 82 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிபன் 
உயர்வு வெற்றி தீமை நன்மை பயம் 

நன்மை 
5சிம்மம் 3 வைசியர் 2 சோமன் 9 ஒற்றை 1 பூமி 4 கிழவன் 
செல்வம் செல்வம் செல்வம் மத்திமம் செல்வம் 

தீமை 
12 மீனம் 4வேளாள 6 சுக்கிரன் 36 இரட்டை 4 காற்று பாலன் 
வெறிற் 

மத்திமம் போகம் நன்மை நன்மை நன்மை 


240 


மனை நூல் 


குழி கருப்பம் வரவு செலவு யோனி நட்சத்திரம் திதி 


வாரம் 


169 1 கருடன் 8 3 சிங்கம் 2 பரணி 16 பிரதமை 2 திங்கள் 

நன்மை அழிவு வெற்றி தீமை மத்திமம் செழுமை 


170 2 புறா 


4 10 6 எலி 
மத்திமம் நன்மை அழிவு 


10 மகம் 20 பஞ்சமி 4 பு தன் 
மத்திமம் நன்மை செல்வம் 


171 3 சிங்கம் 

நன்மை 


12 9 கருடன் 18 கேட் 24 நவமி 
தீமை செல்வம் 

பாழ் 


6 வெள்ளி 
நன்மை 


172 4 நாய் 

மத்திமம் 


8 8 4 நாய் 26உத்திரா. 28திரையே ஞாயிறு 
செல்வம் பிணி சுபம் கல்வி பகை 


173 பேசு 

நன்மை 


4 7 7 யானை 7 புனர்பூ 2 துவிதி 3 செவ்வா 
வறுமை இலாபம் செல்வம் இன்பம் அழிவு 


174 கொகம் 12 6 2 பூனை 15 சுவாதி 6 சஷ்டி 5 வியாழன் 

மத்திமம் மத்திமம் கலகம் சுகம் மத்திமம் செல்வம் 


175 7 யானை 

நன்மை 


8 5 5 பாம்பு 23 அவிட்ட 10 தசமி 7 சனி 
செலவு செல்வம் தீமை நன்மை கலகம் 


176 8 கழுதை 

தீமை 


4 4 8 முயல் 4 ரோகிணி 14சதுர்த் 2 திங்கள் 
மத்திமம் அழிவு வெற்றி 

பாழ் செழுமை 


177 1 கருடன் 12 3 3 சிங்கம் 12 உத்திரம் 18 திரிதி 

4 புதன் 
நன்மை சுபம் வெற்றி உயர்வு வெற்றி செல்வம் 


178 2 புறா 


8 2 
தீமை 


எலி 20 பூராட 22 சப்தமி 6 வெள்ளி 
அழிவு அழிவு செல்வம் நன்மை 


மத்திமம் 


179 3 சிங்கம் 

நன்மை 


4 1 1 கருடன் 1 அசுவினி 26 ஏகாதசி ஞாயிறு 
அழிவு செல்வம் வெற்றி சிறுமை 


180 4 நாய் 

மத்திமம் 


12 10 4 நாய் 9 ஆயிலிய 30 அமாவா 3 செவ்வா 
நன்மை பிணி 

பயம் உத்தமம் அழிவு 


181 5 பசு 

நன்மை 


8 9 7 யானை 17 அனுஷ 4 சதுர்த்தி 5 வியாழன் 
தீமை இலாபம் கல்வி மத்திமம் செல்வம் 
4 8 2 பூனை 25 பூரட்டா 8 அஷ்டமி 7 சனி 
செல்வம் கலகம் மத்திமம் வியாதி 


182 கொகம் 

மத்திமம் 


கலகம் 


183 7 யானை 

நன்மை 


12 7 5 பாம்பு திருவாதி 12 துவாத 2 திங்கள் 
வறுமை செல்வம் மத்திமம் கல்வி செழுமை 


பொருத்தப் பலன்கள் 


241 


இராசி 


சாதி 


அங்கிசம் வயது 

பார்வை பூதம் 


பருவம் 


7 துலாம் 1 அந்தண தடகரன் 63 ஒற்றை 2 நீர் 
செல்வம் சுபம் தீமை மத்திமம் மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


90 குருடு 


உரிஷபம் 2 அரசர் 
உயர்வு வெற்றி 


5 குரு 
அரசு 


5 ஆகாயம் 5 மரணம் 
வறுமை ஆகாது 


தீமை 


9 தனுசு 3 வைசியர் 9 கேது 
செல்வம் செல்வம் நன்மை 


17 ஒற்றை 3 நெருப்பு 2 வாலிபன் 
மத்திமம் பயம் 

நன்மை 


4 கடகம் 4 வேளாள 4 புஷ்ரகன் 44 குருடு 
வெற்றி மத்திமம் உயர்வு தீமை 


பூமி 
செல்வம் 


4 கிழ்வன் 
தீமை 


11 கும்பம் 1 அந்தண 8 இராகு 
மத்திமம் சுபம் 

மறுமை 


71 இரட்டை 4 காற்று 1 பாலன் 
நன்மை நன்மை நன்மை 


6 கன்னி 2 அரசர் 3 சக்தி 

வெற்றி நன்மை 


98 ஒற்றை 2 நீர் 

மத்திம மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


கல்வி 


1 மேஷம் 3 வைசியர் 7 சனி 
பிணி செல்வம் தீமை 


25 இரட்டை 5 ஆகாயம் 5 மரணம் 
நன்மை 

வறுமை ஆகாது 


8 விருச் 4 வேளாள 2 சோமன் 52 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிபன் 
நன்மை மத்திமம் செல்வம் 

நன்மை பயம் நன்மை 
3 மிதுன அந்தணர் 6 சுக்கிரன் 79 குருடு பூமி 4 கிழவன் 
மத்திம சுபம் யோகம் 

தீமை செல்வம் தீமை 


10 மகர 2 அரசர் 
உயர்வு வெற்றி 


பதடகரன் 
தீமை 


6 இரட்டை 4 காற்று பாலன் 
நன்மை நன்மை நன்மை 


5 சிம்ம 

3 வைசிய 5 குரு 
செல்வ செல்வம் அரசு 


33 குருடு 

தீமை 


2 நீர் 
மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


5 மரண 


12 மீன 4 வேளாளர் 9 கேது 60 
வெற்றி மத்திமம் 

நன்மை 


இரட்டை 5 ஆகாயம் 
நன்மை வறுமை ஆகாது 


7 துலாம் 1 அந்தணர் 4 புஷ்கர 87 ஒற்றை 3 நெருப்பு 2 வாலிப 
செல்வம் சுபம் உயர்வு மத்திமம் பயம் நன்மை 


4 கிழவன் 


2 ரிஷபம் 2 அரசன் 8 இராகு 14 இரட்டை 1 பூமி 
உயர்வு வெற்றி வறுமை நன்மை செல்வம் 


தீமை 


தனுசு 3 வைசியர் 3 சக்தி 41 இரட்டை 4 காற்று 
செல்வம் செல்வம் நன்மை 

நன்மை நன்மை 
- 16 


பாலன் 
நன்மை 


242 


மனை நூல் 


குழி கருப்பம் வரவு செலவு யோனி நட்சத்திரம் திதி 


வாரம் 


184 8 கழுதை 8 6 8 முயல் 14சித்திரை 16 பிரதமை 4 புதன் 

தீமை மத்திமம் அழிவு மத்திமம் மத்திமம் செல்வம் 


185 கருடன் 

நன்மை 


4 5 3சிங்கம் 22திருவோ 20பஞ்ச வெள்ளி 
செலவு வெற்றி மத்திமம் நன்மை நன்மை 


186 2 புறா 

மத்திமம் 


12 4 6 எலி 3 கார்த்தி 24 நவமி 1 ஞாயிறு 
மத்திமம் அழிவு தீபயம் பாழ் 


பனை 


187 3சிங்கம் 

நன்மை 


8 3 1 கருடன் 11 பூரம் 28 திரியோ 3 செவ்வா 
சுபம் செல்வம் உத்தமம் செல்வம் அழிவு 


188 4 நாய் 


மத்திமம் 


4 2 4 நாய் 19 மூலம் 2 துதியை 5 வியாழன் 
தீமை பிணி 

மத்திமம் இன்பம் செல்வம் 


189 பேசு 

நன்மை 


12 1 7 யானை 27 ரேவதி 6சஷ்டி 
அழிவு இலாபம் பிணி 

மத்திமம் 


சனி 
கலகம் 


190 -6 காகம் 

மத்திமம் 


8 | 10 2 பூனை 8 பூசம் 10 தசமி 2 திங்கள் 
நன்மை கலகம் விருத்தி நன்மை செழுமை 


191 7 யானை 

நன்மை 


4 9 5 பாம்பு 16 விசாக 14சதுர்த்தி 4 புதன் 
தீமை செல்வம் துன்பம் பாழ் 

செல்வம் 


192 8 கழுதை 12 8 8 முயல் 24 சதயம் 18 திரிதியை 5 வெள்ளி 
தீமை செல்வம் அழிவு வெற்றி வெற்றி 

நன்மை 
193 கருடன் 

8 7 3சிங்கம் 5 மிருகசீரி 22சப்தமி ஞாயிறு 
நன்மை வறுமை வெற்றி சுபம் செல்வம் 


பகை 


194 2 புறா 

மத்திமம் 


193 3 சிங்கம் 

நன்மை 


4 6 6 எலி 13.அஸ்தம் 26 ஏகாத 3 செவ்வா 

மத்திம அழிவு விருத்தி சிறுமை அழிவு 
12 5 கருட 2 உத்திர 30 அமாவ 5 வியாழன் 
செலவு செல்வம் 

உத்தமம் செல்வம் 
8 4 4 நாய் 2 பரணி 4 சதுர்த்தி 7 சனி 
மத்திமம் பிணி தீமை மத்திமம் கலகம் 


فای 


196 4 நாய் 

மத்திமம் 


197 5 பசு 

நன்மை 


4 3 6 யானை 10 மகம் 8 அஷ்டமி திங்கள் 

சுபம் இலாபம் மத்திமம் வியாதி செழுமை 
12 2 2 பூனை 18 கேட் 12 துவாதசி 4 பு தன் 
தீமை கலகம் 

கல்வி செல்வம் 


198 6 காகம் 

மத்திமம் 


பதிை 


2431 


பொருத்தப் பலன்கள் 


இராசி 


சாதி அங்கிசம் 


வயது 


பார்வை 


பூதம் 


பருவம் 


68 


4 கடகம் 4 வேளாள 7 சனி 
வெற்றி மத்திமம் தீமை 


குருகு 
தீமை 


2 நீர் 
மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


11 கும்ப | அந்தணர் 2 சோமன் 95 இரட்டை 5 ஆகாயம் 
மத்ததி சுபம் செல்வம் 

நன்மை வறுமை 


5 மரணம் 
ஆகாது 


கென்னி 2 அரசர் 
கல்வி வெற்றி 


6 சுக்கிரன் 22 குருடு 
யோகம் தீமை 


3 நெருப்பு 2 வாலிபன் 
பயம் 

நன்மை 


1 மேஷ 3 வைசியர் ! தடகரன் 49 இரட்டை பூமி 
பிணி செல்வம் தீமை 

நன்மை 

செல்வம் 


4 கிழவன் 
தீமை 


8 விருச் - வேளாள 5 குரு 
நன்மை மத்திமம் அரசு 


76 ஒற்றை 4 காற்று 
மத்திமம் நன்மை 


பாலன் 
நன்மை 


3 குமரன் 


3 மிதுன 1 அந்தனர் 9 கேது 
மத்திம சுபம் நன்மை 


3 இரட்டை 2 நீர் 
நன்மை மகிழ்ச்சி 


நன்மை 


10 மகர 2 அரசர் 4 புஷ்கர 
உயரம் வெற்றி உயர்வு 


30 இரட் 5 ஆகாயம் 

நன்மை வறுமை 


5 மரணம் 
ஆகாது 


5 சிம்ம 3 வைசியர் 8 இராகு 
செல்வ செல்வ 

வறுமை 


57 ஒற்றை நெருப்பு 2 வாலியன் 
மத்திம பயம் 

நன்மை 


12 மீன 4 வேளா 
வெற்றி மத்திம 


3 சக்தி 
நன்மை 


84 இரட்டை 1 பூமி 
நன்மை செல்வம் 


4 கிழவன் 
தீமை 


7 துலா | அந்தண 7 சனி 
செல்வ சுபம் 

தீமை 


11 ஒற்றை 4 காற்று 
மத்திம நன்மை 


1 பாலன் 
நன்மை 


3 குமரன் 


2 ரிஷப 2 அரசர் 2 சோமன் 
உயர்வு வெற்றி செல்வம் 


38 குருடு 2 நீர் 

தீ ம மகிழ்ச்சி 


நன்மை 


9 தனுசு 3 வைசிய 6 சுக்கிரன் 
செல்வ செல்வம் யோகம் 


65 ஒற்றை 5 ஆகாயம் 

மத்தி வறுமை 


5 மரணம் 
ஆகாது 


2 வாலிபன் 


4 கடகம் 4 வேளா தடகரன் 
வெற்றி மத்திம தீமை 


92 குருடு 3 நெருப்பு 

தீமை பயம் 


நன்மை 


11 கும்ப அந்தண குரு 
மத்திய சுபம் 

அரசு 


19 இரட் பூமி 

நன்மை செல்வம் 


4 கிழவன் 
தீமை 


6 கன்னி 2 அரசர் 9 கேது 
கல்வி வெற்றி நன்மை 


46 ஒற்றை காற்று 
மத்திம நன்மை 


பாலன் 
நன்மை 


244 


மனை நூல் 


குழி கருப்பம் வரவு செலவு யோனி நட்சத்திரம் திதி 


வாரம் 


199 7 யானை 

நன்மை 


8 | 1 5 பாம்பு 26உத்திர 16 பிரதமை வெள்ளி 
அழிவு செல்வம் சுபம் மத்திமம் நன்மை 


4 


200 8 கழுதை 

தீமை 


10 8 முயல் 7 புனர்பூ 20பஞ்சமி 1 ஞாயிறு 
நன்மை அழிவு செல்வம் நன்மை பகை 


201 1 கருடன் 12 

நன்மை 


9 . 3சிங்கம் 15 சுவாதி 24 நவமி 3 செவ்வா 
தீமை வெற்றி சுகம் பாழ் , அழிவு 


202 2 புறா 


8 


8 6 எலி 23 அவிட் 28 திரையே 5 வியாழ 
செல்வம் அழிவு தீமை கல்வி 

செல்வம் 


மத்திமம் 


203 3சிங்கம் 

நன்மை 


4 7 கருடன் 4 ரோகிணி 2 துவிதி 
வறுமை செல்வம் வெற்றி இன்பம் 


7 சனி 
கலகம் 


12 


204 4 நாய் 

மத்திமம் 


6 4 நாய் 12உத்திர 6 சஷ்டி 2 திங்கள் 
மத்திம பிணி உயர்வு மத்திமம் செழுமை 


8 


205 5 பசு 

நன்மை 


5 7 யானை 20 பூராடம் 10 தசமி 4 புதன் 
செலவு இலாபம் அழிவு நன்மை செல்வம் 


206 6 காகம் 

மத்திமம் 


4 4 2 பூனை 1 அசுவனி 14 சதுர்த் 5 வெள்ளி 
மத்திமம் கலகம் வெற்றி பாழ் நன்மை 


12 


207 யானை 

நன்மை 


3 5 பாம்பு 9 ஆயிலிய 18 திரிதி ஞாயிறு 
சுபம் செல்வம் பயம் வெற்றி படை 


208 8 சழுதை 

தீமை 


8 2 8 முயல் 17 அனுஷ 22சப்தமி 3 செவ்வா 

தீமை அழிவு கல்வி செல்வம் அழிவு 


209 கருடன் 

நன்மை 


4 1 3 சிங்கம் 25 பூரட் 26 ஏகாத 5 வியாழன் 
அழிவு வெற்றி மத்திமம் சிறுமை செல்வம் 


210 2 புறா 


12 


மத்திமம் 


10 6 எலி திருவா 30 அமாவா 

7 சனி 
நன்மை அழிவு மத்திமம் உத்தமம் கலகம் 


211 3சிங்கம் 

நன்மை 


8 9 கருடன் 14சித்தி 4 சதுர்த்தி 2 திங்கள் 

தீமை செல்வம் மத்திமம் மத்திமம் செழுமை 
4 8 4 நாய் 22 திருவோ அஷ்டமி 4 புதன் 
செல்வம் பிணி மத்திமம் வியாதி செல்வம் 


212 4 நாய் 

மத்திமம் 


213 5 பசு 

நன்மை 


12 7 7 யானை 3 கார்த்தி 12 துவா 6 வெள்ளி 
வறுமை இலாபம் தீபயம் கலவி நன்மை 


பொருத்தப் பலன்கள் 


245 


சாதி 


அங்கிசம் 


வயது பார்வை பூதம் 


பருவம் 


1 மேஷம் 3 வைசிய 4 புஷ்கரன் 
பிணி செல்வம் உயர்வு 


73 இரட் ை 2 நீர் 
நன்மை மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


8 விருச்சி 4 வேளா 8 இராகு 
நன்மை மத்திம வறுமை 


100 ஒற்றை 5 ஆகாய 

மற்திம வறுமை 


5 மரணம் 
ஆகாது 


3 மிதுன அந்தண 3 சக்தி 
மத்திம சுபம் 

நன்மை 


27 குருடு 3 நெருப்பு 2 வாலிபன் 
தீமை பயம் 

நன்மை 


10 மகர 2 அரசர் 7 சனி 
உயர்வு வெற்றி தீமை 


54 இரட்டை பூமி 

நன்மை செல்வம் 


4 கிழவன் 
தீமை 


5 சிம்ம வைசிய சோமன் 
செல்வ செல்வம் செல்வம் 


81 குருடு 4 காற்று 

தீமை நன்மை 


1 பாலன் 
நன்மை 


12 மீன 4 வேளா 6 சுக்கிரன் 
வெற்றி மத்திமம் யோகம் 


8 இரட் 2 நீர் 

நன்மை மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


35 


7 துலா 1 அந்தண தடகரன் 
செல்வ சுபம் தீமை 


ஒற்றை 5 ஆகாய 
மத்திம வறுமை 


5 மரணம் 
ஆகாது 


2 ரிஷபம் 2 அரசர் 5 குரு 
உயர்வு வெற்றி அரசு 


62 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிபன் 

நன்மை பயம் நன்மை 


89 


9 தனுசு 3 வைசிய 9 சுேது 
செல்வ செல்வம் நன்மை 


ஒற்றை 1 பூமி 4 கிழவன் 
மத்தியம் செல்வம் 

தீமை 


16 


4 கடகம் 4 வேளா 4 புஷ்கரன் 
வெற்றி மத்திம 


குருடு 


4 காற்று பாலன் 
நன்மை நன்மை 


உயர் 


தீமை 


11 கும்பம் 1 அந்தண 8 இராகு 43 
மத்திமம் சுபம் வறுமை 


இரட்டை 2 நீர் 3 குமரன் 
நன்மை மகிழ்ச்சி நன்மை 


6 
கன்னி 
கல்வி 


70 குருடு 


2 அரசர் 3 சக்தி 
வெற்றி நன்மை 


5 ஆகாய 
வறுமை 


5 மரணம் 
ஆகாது 


தீமை 


1 மேஷம் 3 வைசியர் 7 சனி 97 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிப 
பிணி செல்வம் தீமை நன்மை பயம் நன்மை 


8 விருச்சி 4 வேளாள 2 சோமன் 24 ஒற்றை பூமி 

4 கிழவன் 
நன்மை மத்திமம் செல்வம் 

மத்திமம் செல்வம் 

தீமை 
3 மிதுனம் | அந்தன 6 சுக்கிரன் 51 இரட்டை 4 காற்று 1 பாலன் 
மத்திமம் சுபம் யோகம் நன்மை நன்மை நன்மை 


246 


மனை நூல் 


குழி கருப்பம் வரவு செலவு யோனி நட்சத்திரம் 


திதி 


வாரம் 


8 


214 சோகம் 

மத்திமம் 


6 . 2 பூனை 11 பூரம் 16 பிரத ஞாயிறு 
மத்திமம் கலகம் உத்தமம் மத்திமம் 


4 


215 7 யானை 

நன்மை 


5 5 பாம்பு 19 மூலம் 20பஞ்ச 3 செவ்வா 
செலவு செல்வம் மத்திமம் நன்மை அழிவு 


216 8 சழுதை 12 4 8 முயல் 27 ரேவதி 24 நவமி 5 வியாழன் 

தீமை மத்திமம் அழிவு பிணி பாழ் செல்வம் 


8 


217 1 சருடன் 

நன்மை 


3 3 சிங்கம் 8 பூசம் 28 திரயோ 7சனி 
சுபம் வெற்றி விருத்தி செல்வம் கலகம் 


4 


218 2 புறா 

மத்திமம் 


2 

6 எலி 16 விசாகம் 2 துதியை 2 திங்கள் 
தீமை அழிவு துன்பம் இன்பம் செழுமை 


12 


219 3 சிங்கம் 

நன்மை 


1 கருடன் 24 சதயம் 6 சஷ்டி 4 புதன் 
அழிவு செல்வம் வெற்றி மத்திமம் செலவம் 


8 


220 4 நாய் 

மத்திமம் 


10 

4 நாய் மிருகசீரி 10 தசமி வெள்ளி 
நன்மை பிணி சுபம் நன்மை நன்மை 


4 . 


221 5 பசு 

நன்மை 


9 7 யானை 13 அஸ்த 14 சதுர்த் ஞாயிறு 
தீமை இலாபம் விருத்தி பாழ் 


பகை 


12 


222 6 சாகம் 

மத்திமம் 


8 2 பூனை 21 உத்திரா 18 திரிதி 3 செவ்வா 
செல்வம் கலகம் சுபம் 

வெற்றி அழிவு 


223 7 யானை 

நன்மை 


8 7 5 பாம்பு 2 பரணி 22 சப்தமி 5 வியாழன் 
வறுமை செல்வம் தீமை செல்வம் செவம் 


224 8 கழுதை 4 6 8 முயல் 10 மகம் 26 ஏகாதசி 

தீமை மத்திமம் அழிவு மத்திமம் சிறுமை 


7 சனி 
கலகம் 


225 1 கருடன் 12 5 சிங்கம் 18 கேட் 30 அமாவா 2 திங்கள் 

நன்மை செலவு வெற்றி பகை உத்தமம் செழுமை 
226 2 புறா 

8 4 6 எலி 26 உத்திரட் 4 சதுர்த்தி 4 புதன் 
மத்திமம் மத்திமம் அழிவு சுபம் மத்திமம் செல்வம் 
227 3 சிங்கம் 4 3 . கருடன் 7 புனர்பூ 8 அஷ்டமி 6 வெள்ளி 
நன்மை 

சுபம் செல்வம் செல்வம் வயாதி நன்மை 


228 4 நாய் 


12 


மத்திமம் 


2 4 நாய் 15 சுவாதி 12 துவாத ஞாயிறு 
தீமை பிணி சுகம் கல்வி 

பகை 


பொருத்தப் பலன்கள் 


247 


அங்கிசம் வயது பார்வை பூதம் 


பருவம் 


10 மகரம் 2 அரசர் 
உயர்வு வெற்றி 


தடகரன் 73 ஒற்றை 2 நீர் 3 குமரன் 
தீமை மத்திமம் மகிழ்ச்சி நன்மை 


5 சிம்மம் 3 வைசியர் 5 குரு 
செல்வம் செல்வம் அரசு 


5 ஒற்றை 5 ஆகாயம் 5 மரண 
மத்திமம் நன்மை 

ஆகாது 


12 மீனம் 4 வேளாளர் 9 கேது 32 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிப 
வெற்றி மத்திமம் நன்மை நன்மை பயம் 

நன்மை 


7 துலாம் 1 அந்தணர் 4 புஷ்கரன் 59 ஒற்றை 1 பூமி 4 கிழவன் 
செல்வம் சுபம் உயர்வு மத்திமம் செல்வம் 

தீமை 


86 குருடு 


உரிஷபம் 2 அரசர் 
உயர்வு வெற்றி 


8 இராகு 
வறுமை 


தீமை 


4 காற்று 
நன்மை 


1 பாலன் 
நன்மை 


9 தனுசு 3 வைசியர் 3 சக்தி 
செல்வம் செல்வம் நன்மை 


13 ஒற்றை 2 நீர் 
மத்திமம் மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


4 கடகம் 4 வேளாளர் 7 சனி 
வெற்றி மத்திமம் தீமை 


40 குருடு 


5 ஆகாயம் 5 மரணம் 
வறுமை ஆகாது 


தீமை 


11 கும்ப 1 அந்தணர் 2 சோமன் 67 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிய 
மத்திமம் சுபம் செல்வம் நன்மை பயம் நன்மை 


( கன்னி 2 அரசர் 6 சுக்கிரன் 94 ஒற்றை 1 பூமி 4 கிழவன் 
கல்வி 

வெற்றி போகம் மத்திமம் செல்வம் தீமை 
மேஷம் 3 வைசியர் 1 தடகரன் 21 இரட்டை 4 காற்று 1 பாலன 
பிணி செல்வம் 

தீமை 

நன்மை 

நன்மை நன்மை 


48 . 


8 விருச்சி 4 வேளாளர் குரு 
நன்மை மத்திமம் அரசு 


ஒற்றை 2 நீர் 3 குமரன் 
மத்திமம் மகிழ்ச்சி நன்மை 


3 மிதுனம் 1 அந்தணர் 9 கேது 
மத்திமம் சுபம் நன்மை 


75 குருடு 

தீமை 


5 ஆகாய மரணம் 
வறுமை ஆகாது 


10 மசரம் 2 அரசர் 4 புஷ்கரன் 2 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிப 
உயர்வு வெற்றி உயர்வு நன்மை பயம் 

நன்மை 
சிம்மம் 3 வைசியர் 8 இராகு 29 குருடு 1 பூமி 4 கிழவன் 
செல்வம் செல்வம் வழமை தீமை 

கெல்வம் தீமை 


12 மீனம் 4 வேளாள 3 சக்தி 
வெற்றி மத்திமம் 

நன்மை 


56 இரட்டை 4 காற்று 
நன்மை நன்மை 


1 பாலன் 
நன்மை 


248 


மனை நூல் 


குழி கருப்பம் வரவு செலவு யோனி நட்சத்திரம் 


திதி 


வாரம் 


8 


229 5 பசு 

நன்மை 


1 7 யானை 23 அவிட்ட 16 பிரத 3 செவ்வா 
அழிவு இலாபம் தீமை மத்திமம் அழிவு 


230 கோகம் 

மத்திமம் 


10 2 பூனை 4 ரோகணி 20 பஞ்ச 5 வியாழன் 
நன்மை கலகம் வெற்றி நன்மை செல்வம் 


கலகம் 


231 யானை 12 9 5 பாம்பு 16 உத்திர 24 நவமி 7 சனி 
நன்மை 

தீமை செல்வம் உயர்வு பாழ் 
232 8 கழுதை 

8 8 

8 முயல் 20 பூராட 28 திரையே 2திங்கள் 
தீமை செல்வம் அழிவு அழிவு 

கல்வி செழுமை 


233 1 கருடன் 4 7 3 சிங்கம் 1 அசுவனி 2 துவிதியை 4 புதன் 

நன்மை வறுமை வெற்றி வெற்றி இன்பம் செல்வம் 


234 2 புறா 


12 


மத்திமம் 


6 6 எலி 6 ஆயிலியம் 6 சஷ்டி 6 வெள்ளி 
மத்திமம் அழிவு பயம் மத்திமம் நன்மை 


8 


235 3 சிங்கம் 

நன்மை 


5 1 கருடன் 27 அனுஷ 10 தசமி 1 ஞாயிறு 
செலவு செல்வம் கல்வி நன்மை 


பகை 


236 4 நாய் 

மத்திமம் 


4 4 4 நாய் 25 பூரட்ட 14 சதுர்த் 3 செவ்வா 
மத்திமம் பிணி மத்திமம் பாழ் அழிவு 


12 


237 5 பசு 

நன்மை 


3 யானை திருவாதி 18 திரிதி 5 வியாழன் 
சுபம் இலாபம் மத்திமம் வெற்றி செல்வம் 


8 


238 கோகம் 

மத்திமம் 


2 2 பூனை 14சித்திரை 22 சப்தமி 7 சனி 
தீமை கலகம் மத்திமம் செல்வம் கலகம் 


4 


239 7 யானை 

நன்மை 


1 5 பாம்பு 22திருவோ 26 ஏகாத 2 திங்கள் 
அழிவு செல்வம் மத்திமம் சிறுமை செழுமை 


12 


240 8 கழுதை 

தீமை 


10 8 முயல் 3 கார்த்தி 30 அமாவா 4 புதன் 
நன்மை அழிவு தீபயம் உத்தமம் செல்வம் 


241 1 கருடன் 

நன்மை 


242 2 புறா 


8 

9 3சிங்கம் 11 பூரம் 4 சதுர்த்தி வெள்ளி 
தீமை வெற்றி உத்தமம் மத்திமம் நன்மை 
4 8 6 எலி 19 மூலம் 8 அஷ்டமி ஞாயிறு 

செல்வம் அழிவு மத்திமம் வியாதி 
12 7 கருடன் 27 ரேவதி 12 துவா 3 செவ்வா 

வறுமை செல்வம் பிணி கல்வி அழிவு 


மத்திமம் 


பகை 


243 3 சிங்கம் 


நன்மை 


பொருத்தப் பலன்கள் 


249 


சாதி 


அங்கிசம் வயது பார்வை 


பூதம் 


பருவம் 


7 துலாம் அந்தணர் 7 சனி 
செல்வம் சுபம் தீமை 


83 ஒற்றை 2 நீர் 3 குமரன் 
மத்திமம் மகிழ்ச்சி 

நன்மை 


உரிஷபம் 2 அரசர் 
உயர்வு வெற்றி 


2 சோமன் 10 இரட்டை 5 ஆகாயம் 5 மரண 
செல்வம் நன்மை வறுமை ஆகாது 


9 தனுசு 3 வைசியர் ( சுக்கிரன் 37 ஒற்றை 3 நெருப் 2 வாலிப 
செல்வம் செல்வம் யோகம் மத்திமம் பயம் நன்மை 


4 கடகம் 4 வேளாள தடகரன் 64 குருடு 
வெற்றி மத்திமம் தீமை 

தீமை 


பூமி 4 கிழவன் 
செல்வம் 

தீமை 


11 கும்ப 1 அந்தனர் 5 குரு 
மத்திம சுபம் 

அரசு 


91 இரட்டை 4 காற்று பாலன் 
நன்மை நன்மை நன்மை 


9 கேது 


6 கன்னி 2 அரசர் 
கல்வி 

வெற்றி 


18 குருடு 

தீமை 


2 நீர் 

3 குமரன் 
மகிழ்ச்சி நன்மை 


நன்மை 


1 மேஷம் 3 வைசியர் 4 புஷ்கரன் 45 இரட்டை 5 ஆகாயம் 5 மரணம் 
பிணி செல்வம் உயர்வு 

நநன்மை வறுமை ஆகாது 


8 விருச்சி 4 வேளாள 8 இராகு 
நன்மை மத்திமம் வறுமை 


72 ஒற்றை 3 நெருப்பு 

2 வாலி 
மத்திமம் பயம் நன்மை 


3 மிதுனம் 1 அந்தணர் 3சக்தி 
மத்திமம் சுபம் நன்மை 


99 இரட்டை 1 பூமி 4 கிழவன் 
நன்மை செல்வம் தீமை 


26 ஒற்றை 

4 காற்று 


10 மகரம் 2 அரசர் 
உயர்வு வெற்றி 


7 சனி 
தீமை 


பாலன் 
நன்மை 


மத்திமம் நன்மை 


5 சிம்மம் 3 வைசியா 2 சோமன் 53 ஒற்றை 2 நீர் 3 குமரன் 
செல்வம் செவ்வம் செல்வம் மத்திமம் மகிழ்ச்சி நன்மை 
12 மீனம் 4 வேளாள 6 சுக்கிரன் 80 இரட்டை 5 ஆகாயம் 5 மரணம் 
வெற்றி மத்திமம் யோகம் நன்மை வறுமை ஆகாது 
துலாம் 1 அந்தண தடகரன் 7 ஒற்றை 3 நெருப்பு 2 வாலி 
செல்வம் சுபம் தீமை 

மத்திமம் பயம் நன்மை 


34 இரட்டை 1 பூமி 4 கிழவன் 

நன்மை செல்வம் தீமை 


அரசு 


2 ரிஷபம் 2 அரசர் 5 குரு 
உயர்வு வெற்றி 
9 தனுசு 3 வைசிய 9 கேது 
சல்வம் செல்வம் நன்மை 


61 ஒற்றை 4 காற்று 
மத்திமம் நன்மை 


1 பாலன் 
நன்மை 


250 


மனை நூல் 


குழி 


கருப்பம் வரவு செலவு யோனி நட்சத்திரம் திதி 


வாரம் 


8 | 


244 4 நாய் 

மத்திமம் 


6 4 நாய் பூசம் 16 பிரத 5 வியாழன் 
மத்தியம் பிணி விருத்தி மத்திமம் செல்வம் 


4 . 


245 5 பசு 

நன்மை 


5 7 யானை 16 விசாகம் 20பஞ்சமி 7 சனி 
செலவு இலாபம் துன்பம் நன்மை கலகம் 


12 


246 6 காகம் 

மத்திமம் 


4 2 பூனை 24 சதயம் 24 நவமி 2 திங்கள் 
மத்திமம் கலகம் வெற்றி பாழ் செழுமை 


247 7 யானை 8 

நதன்மை 


3 5 பாம்பு 5 மிருகசீரி 28 திரியோ 4 புதன் 
சுபம் செல்வம் சுபம் செல்வம் செல்வம் 


248 8 கழுதை 4 

தீமை 


2 8 முயல் 13 அஸ்த 2 துதியை 6 வெள்ளி 
தீமை அழிவு விருத்தி இன்பம் நன்மை 


249 1 கருடன் 12 

நன்மை 


1 3சிங்கம் 21 உத்திரா 6 சஷ்டி ஞாயிறு 
அழிவு வெற்றி சுபம் மத்திமம் 

பகை 


8 . 


2 : 0 2 புறா 

மத்திமம் 


10 6 எலி 2 ரணி 10 தசமி 3 செவ்வா 
நன்மை அழிவு தீமை நன்மை அழிவு 


251 3 சிங்கம் 

நன்மை 


4 


9 கருடன் 10 மகம் 14சதுர்த் 5 வியாழன் 
தீமை செல்வம் மத்திமம் பாழ் செல்வம் 


252 4 நாய் 

மத்திமம் 


12 


8 4 நாய் 18 கேட்டை 18 திரிதி 

6 சனி 
செல்வம் பிணி 
பகை வெற்றி கலகம் 


253 5 பசு 8 ) 7 7 யானை 26 உத்திர 22 சப்தமி 2 திங்கள் 
நன்மை செலவு இலாபம் சுபம் 

சுபம் செல்வம் செழுமை 
254 6 காகம் 

4 

6 2 பூனை 7 புனர்பூ 26 ஏகா 4 புதன் 
மத்திமம் மத்திமம் கலகம் செல்வம் சிறுமை செல் 
2 : 5 7 யானை 12 

5 5 பாம்பு 15 சுவாதி 30 அமா 6 வெள்ளி 
நன்மை செலவு செல்வம் சுகம் உத்தமம் நன்மை 
256 8 கழுதை 

8 4 8 முயல் 23 அவிட்ட 4சதுர்த்தி ஞாயிறு 
தீமை மத்திமம் அழிவு தீமை மத்திமம் பகை 
257 சருடன் 

4 3 3சிங்கம் 4 ரோகணி 8 அஷ்டமி 3 செவ்வ 
நன்மை சுபம் வெற்றி வெற்றி வியாதி அழிவு 
258 2 புறா 12 2 6 எலி 12உத்திர 12 துவாத 5 வியாழன் 
மத்திமம் தீமை அழிவு உயர்வு 

கல்வி செல்வம் 


பொருத்தப் பலன்கள் 


251 


அங்கிசம் வயது பார்வை 


பூதம் 


பருவம் 


4 கடகம் 4 வேளா 4 புஷ்கரன் 88 குருடு 
வெற்றி மத்திமம் உயர்வு தீம் 


2 நீர் 
மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


11 கும்பம் 1 அந்தண 8 இராகு 
மத்திமம் சுபம் வறுமை 


15 இரட்டை 5 ஆகாயம் 5 மரண 
நன்மை 

வறுமை ஆகாது 


6 கன்னி 2 அரசர் 3 சச்தி 
கல்வி வெற்றி 

நன்மை 


42 ஒற்றை 3 நெருப்பு 

மத்திமம் பயம் 


2 வாலி 
நன்மை 


1மேஷம் 3 வைசியர் 7 சனி 
பிணி செல்வம் தீமை 


69 இரட்டை | பூமி 

4 கிழவன் 
நன்மை 

செல்வம் தீமை 


8 விருச்சி 4 வேளாள 2 சோமன் 96 ஒற்றை 4 காற்று 
நன்மை மத்திமம் செல்வம் 

மத்திமம் 

நன்மை 


பாலன் 
நன்மை 


3 மிதுனம் 1 அந்தணர் 6 சுக்கிரன் 23 இரட்டை 2 நீர் 
மத்திமம் சுபம் யோகம் நன்மை மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


10 மகரம் 2 அரச பதடகரன் 
உயர்வு வெற்றி தீமை 


50 இரட்டை 5 ஆகாயம் 
நன்மை 

வறுமை 


5 மரணம் 
ஆகாது 


5 சிம்மம் 3 வைசிய 5 குரு 
செல்வம் செல்வம் அரசு 


77 குருடு 
தீமை 


3 நெருப்பு 2 வாலிபன் 
பயம் 

நன்மை 


12 மீனம் 4 வேளா 9 கேது 
வெற்றி மத்திமம் நன்மை 


4 இரட்டை பூமி 
நன்மை செல்வம் 


4 கிழவன் 
தீமை 


7 துலாம் 1 அந்த 4 புஷ்கரன் 31 ஒற்றை 

4 காற்று 
செல்வம் உயாவு 

மத்திமம் நன்மை 


பாலன் 
நன்மை 


சுபம் 


58 இரட்டை 2 நீர் 
நன்மை மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


2 ரிஷபம் 3 அரசர் 8 இராகு 
உயர்வு வெற்றி வறுமை 
9 தனுசு 3 வைசி 3 சக்தி 
செல்வம் செல்வம் நன்மை 


85 ஒற்றை 5 ஆகாயம் 
மத்திமம் வறுமை 


5 மரணம் 
ஆகாது 


4 கடகம் 4 வேளா 7 சனி 
வெற்றி மத்திமம் தீமை 


12 இரட்டை நெருப்பு 
நன்மை பயன் 


2 வாலி 
நன்மை 


4 கிழவன் 

தீமை 


11 கும்பம் 1 அந்தண 2 சோமன் 29 இரட்டை 1 பூமி 
மத்திமம் சுபம் செல்வம் 

நன்மை செல்வம் 
6 கன்னி 2 அரசர் 6 சுக்கிரன் 66 குருடு 

4 காற்று 
கல்வி வெற்றி யோகம் 

தீமை நன்மை 


பாலன் 
நன்மை 


252 


மனை நூல் 


குழி கருப்பம் 


வரவு செலவு யோனி நட்சத்திரம் திதி வாரம் 


8 


259 3 சிங்கம் 

நன்மை 


1 கருடன் 20 பூராட 16 பிரதமை 7 சனி 
அழிவு செல்வம் அழிவு மத்திமம் 

கலகம் 


260 4 நாய் 


4 


10 4 நாய் 1 அசுவனி 20 பஞ்சமி 2 திங்கள் 
நன்மை பிணி வெற்றி நன்மை செழுமை 


மத்திமம் 


12 


261 5 பசு 

நன்மை 


9 7 யானை 9 ஆயிலியம் 21 நவமி 4 புதன் 
தீமை இலாபம் பயம் பாழ் செல்வம் 


8 


262 6 காகம் 

மத்திமம் 


8 2 பூனை 17 அனுஷ 28 திரை வெள்ளி 
செல்வம் கலகம் கல்வி 

கல்வி 

நன்மை 


263 7 யானை 

நன்மை 


7 5 பாம்பு 25 பூரட்ட 2 துவிதி 1 ஞாயிறு 
வறுமை செல்வம் மத்திமம் இன்பம் பகை 


264 8 கழுதை 12 

தீமை 


6 8 முயல் 6 திருவாதி ( சஷ்டி : செவ்வா 
மத்திமம் அழிவு மத்திமம் மத்திமம் அழிவு 


8 


265 கருடன் 

நன்மை 


5 3 சிங்கம் 14சித்தி 10 தசமி 5 வியாழன் 
செலவு வெற்றி மத்திமம் நன்மை செல்வம் 


266 2புறா 

மத்திமம் 


4 


4 6 எலி 22 திருவோ 14சதுர்த் 7சனி 
மத்திமம் அழிவு மத்திமம் பாழ் 

கலகம் 


12 


3 


267 3 சிங்கம் 

நன்மை 


1 கருடன் 3 கார்த்தி 18 திரிதி 2 திங்கள் 
செல்வம் தீபயம் வெற்றி செழுமை 


268 4 நாய் 


8 


மத்திமம் 


2 

4 நாய் 11 பூரம் 22 சப்தமி 4 புதன் 
தீமை பிணி உத்தமம் செல்வம் செல்வம் 


4 


269 5 பசு 

நன்மை 


1 7 யானை 19 மூலம் 26 ஏகாத 6 வெள்ளி 
அழிவு இலாபம் மத்திமம் சிறுமை நன்மை 


12 


270 கொகம் 

மத்திமம் 


10 2 பூனை 27 ரேவதி 30 அமா 1 ஞாயிறு 
நன்மை கலகம் பிணி உத்தமம் 


பகை 


271 7 யானை 

நன்மை 


212 8 கழுதை 

தீமை 


8 9 5 பாம்பு 8 பூசம் 4 சதுர்த்தி 3 செவ்வா 

தீமை செல்வம் விருத்தி மத்திமம் அழிவு 
4 8 8 முயல் 16 விசாக 8 அஷ்டமி 5 வியாழ 

செல்வம் அழிவு துன்பம் வியாதி செல்வம் 
12 7 3 சிங்கம் 24 சதயம் 12 து வாத 7 சனி 

வறுமை வெற்றி வெற்றி கல்வி 


273 கருடன் 

நன்மை 


கலகம் 


பொருத்தப் பலன்கள் 


253 


இராசி 


சாதி அங்கிசம் வயது பார்வை 


பூதம் 


பருவம் 


மேஷம் .வைசிய 1 தடகரன் 93 இரட்டை 2 நீர் 
பிணி செல்வம் தீமை 

நன்மை மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


8 விருச்சி 4 வேளா 5 குரு 
நன்மை மத்தியம் அரசு 


20 ஒற்றை 5 ஆகாயம் 

மத்திமம் வறுமை 


5 மரணம் 
ஆகாது 


3 மிதுனம் 1 அந்த 9 கேது 
மத்திமம் சுபம் நன்மை 


47 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிபன் 
நன்மை பயம் நன்மை 


10 மகரம் 2 அரசர் 4 புஷ்கரன் 74 ஒற்றை 1 பூமி 

4 கிழவன் 
உயர்வு வெற்றி உயர்வு மத்திமம் செல்வம் 

தீமை 


5 சிம்மம் 3 வைசிய 8 இராகு 
செல்வம் செல்வம் வறுமை 


1 குருடு 
தீமை 


4 காற்று பாலன் 
நன்மை நன்மை 


12 மீனம் 4வேளா 3 சத்தி 
வெற்றி மத்திமம் நன்மை 


28 இரட்டை நீர் 
நன்மை மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


7 துலாம் 1 அந்த 
செல்வம் சுபம் 


7 சனி 
தீமை 


55 ஒற்றை 5 ஆகாயம் 5 மரணம் 

மத்திமம் வறுமை ஆகாது 


உரிஷபம் 2 அரசர் 2 சோமன் 
உயர்வு வெற்றி செல்வம் 


82 இரட்டை 3 நெருப்பு 2 வாலி 
நன்மை பயம் 

நன்மை 


9 தனுசு 3 வைசிய 6 சுக்கிரன் 

9 ஓற்றை 

1 பூமி 
செல்வம் செல்வம் யோகம் மத்திமம் செல்வம் 


4 கிழவன் 
தீமை 


4 கடகம் 4 வேளா தடகன் 
வெற்றி மத்திம தீமை 


36 குருடு 

தீமை 


4 காற்று 
நன்மை 


1 பாலன் 
நன்மை 


11 கும்பம் 1 அந்த 5 குரு 
மத்திமம் சுபம் 

அரசு 


63 இரட்டை 2 நீர் 
நன்மை மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


6 கன்னி 2 அரசர் 9 கேது 

90 குருடு 

5 ஆகாயம் மரணம் 
கல்வி வெற்றி நன்மை தீமை 

வறுமை ஆகாது 
1 மேஷம் 3 வைகி 4 புஷ்கரன் 17 இரட்டை 3 நெருப்பு 2 வாலி 
பிணி செல்வ உயர்வு 

நன்மை பயம் 

நன்மை 
8 விருச்சி 4 வேளா 8 இராகு 44 ஒற்றை 

1 பூமி 

4 கிழவன் 
நன்மை மத்திம வறுமை மத்திமம் செல்வம் 

தீமை 


3 மிதுன 1 அந்த 3 சக்தி 
மத்திமம் சுபம் நன்மை 


71 இரட்டை 4 காற்று 
நன்மை 

நன்மை 


பாலன் 
நன்மை 


254 


மனை நூல் 


குழி கருப்பம் வரவு செலவு யோனி நட்சத்திரம் திதி 


வாரம் 


274 புறா 

8 6 6 எலி 5 மிருகசீரி 16 பிரதமை 2 திங்கள் 
மத்திமம் மத்திம அழிவு சுபம் மத்திமம் செழுமை 


275 3 சிங்கம் 

நன்மை 


4 5 . 1 கருடன் 13 அஸ்தம் 20பஞ்சமி 4 புதன் 
செலவு செல்வம் விருத்தி நன்மை செல்வம் 


276 4 நாய் 12 4 4 நாய் 21உத்திரா 24 நவமி 6 வெள்ளி 

மத்திமம் மத்திமம் பிணி சுபம் பாழ் நன்மை 


277 5 பசு 

நன்மை 


8 3 

சுபம் 


7 யானை 2 பரணி 28 திரியோ ஞாயிறு 
இலாபம் தீமை செல்வம் பகை 


4 


278 6 காகம் 

மத்திமம் 


2 2 பூனை 10 மகம் 2 துதியை 3 செவ்வா 
தீமை கலகம் மத்திமம் இன்பம் அழிவு 


1 


279 7 யானை 12 

நன்மை 


5 பாம்பு 18 கேட் 6 சஷ்டி 5 வியாழன் 
செல்வம் பகை 

மத்திமம் செல்வம் 


280 8 கழுதை 8 10 8 முயல் 26 உத்திரட் 10 தசமி 7 சனி 

தீமை நன்மை அழிவு சுபம் நன்மை கலகம் 


281 கருடன் 

நன்மை 


4 9 3சிங்கம் புனர்பூ 14 சதுர்த் 2 திங்கள் 
தீமை வெற்றி செல்வம் பாழ் செழுமை 


282 2 புறா 12 8 6 எலி 15 சுவாதி 18 திரிதியை 4 புதன் 
மத்திமம் செல்வம் அழிவு 

சுகம் 

வெற்றி செல்வம் 


283 3 சிங்கம் 

நன்மை 


8 7 1 கருடன் 23 அவிட்ட 22 சப்தமி 6 வெள்ளி 
வறுமை செல்வம் தீமை செல்வம் நன்மை 


284 4 நாய் 


4 6 4 நாய் 4 ரோகிணி 26 ஏகாத 1 ஞாயிறு 
மத்திமம் பிணி வெற்றி சிறுமை பகை 


மத்திமம் 


285 5 பசு 12 5 7 யானை 12உத்திர 30 அமாவ 3 செவ்வா 

நன்மை செலவு இலாபம் உயர்வு உத்திமம் அழிவு 
286 கொகம் 8 4 2 பூனை 2 பூராட 4 சதுர்த் 5 வியாழன் 
மத்திமம் 

மத்திமம் கலகம் அழிவு மத்திமம் செல்வம் 
287 7 யானை 4 3 5 பாம்பு 1 அசுவனி 8 அஷ்டமி 7 சனி 
நன்மை சுபம் செல்வம் வெற்றி வியாதி 

கலகம் 
288 8 கழுதை 12 2 8 முயல் 9 ஆயிலிய 12 துவாத 2 திங்கள் 

தீமை தடை அழிவு பயம் கல்வி செழுமை 


பொருத்தப் பலன்கள் 


253 


இராசி 


சாதி அங்கிசம் வயது பார்வை 


பூதம் 


பருவம் 


10 மகரம் 
உயர்வு 


2 அரசர் 
வெற்றி 


7 சனி 98 இரட்டை 2 நீர் 3 குமரன் 
தீமை 

நன்மை மகிழ்ச்சி நன்மை 


25 


5 சிம்மம் 3 வைசிய 2 சோமன் 
செல்வம் செல்வம் செல்வம் 


குருடு 5 ஆகாயம் 5 மரணம் 
தீமை வறுமை ஆகாது 


12 மீனம் 4 வேளாள 6 சுக்கிரன் 52 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிபன் 
வெற்றி மத்திமம் யோகம் 

நன்மை பயம் நன்மை 


7 துலாம் 1 அந்தண தடகரன் 79 
செல்வம் சுபம் தீமை 


குருடு 
தீமை 


1 பூமி 

4 கிழவன் 
செல்வம் 

தீமை 


2 ரிஷபம் 2 அரசர் 
உயர்வு வெற்றி 


5 குரு 
அரசு 


5 இரட்டை 4 காற்று 

! பாலன் 
மன்மை நன்மை நன்மை 


9 தனசு 

3 வைசியர் 9 கேது 33 
செல்வம் செல்வம் நன்மை 


ஒற்றை 2 நீர் 3 குமரன் 
மத்திமம் மகிழ்ச்சி நன்மை 


பகடகம் 4 வேளாள 4 புஷ்கரன் 60 இரட்டை 5 ஆகாயம் 5 மரணம் 
வெற்றி மத்திமம் உயர்வு நன்மை வறுமை ஆகாது 


11 கும்பம் 1 அந்தண 8 இராகு 87 இரட்டை 3 நெருப்பு 2 வாலிப 
மத்திமம் சுபம் 

மை 

நன்மை பயம் நன்மை 


வ 


14 


கன்னி 2 அரசர் 
கல்வி வெற்றி 


3 சத்தி 
நன்மை 


குருடு 
தீமை 


1 பூமி 4 கிழவன் 
செல்வம் தீமை 


மேஷம் 3 வைசியர் 7 சனி 41 இரட்டை 4 காற்று ( பாலன் 
பிணி செல்வம் தீமை நன்மை நன்மை நன்மை 
8 விருச்சிக 4 வேளாள 2 சோமன் 68 ஒற்றை 2 நீர் 3 குமரன் 
நன்மை மத்திமம் செல்வம் 

மத்திமம் 

மகிழ்ச்சி நன்மை 


3 மிதுனம் 1 அந்தண 6 சுக்கிரன் 95 இரட்டை 5 ஆகாய மரணம் 
மத்திமம் சுபம் 

யோகம் நன்மை வறுமை ஆகாது 


பயம் 


10 மகரம் 2 அரசர் தடகரன் 22 ஒற்றை 3 நெருப்பு 2 வாலிய 
உயர்வு வெற்றி தீமை 

மத்திமம் 

நன்மை 
5 சிம்மம் 3 வைசியர் 5 குரு 49 

குருடு பூமி 

4 கிழவன் 
செல்வம் செல்வம் அரசு 

செல்வம் தீமை 


தீன் 


மெ 


12 மீனம் 4 வேளாளர் 9 கேது 76 இரட்டை 4 காற்று பாலன் 
வெற்றி மத்திமம் நன்மை நன்மை நன்மை 

நனமை 


256 


மனை நூல் 


குழி கருப்பம் வரவு செலவு யோனி நட்சத்திரம் திதி வாரம் 


289 1 கருடன் 8 

நன்மை 


1 3 சிங்கம் 17 அனுஷ 15 பிரதமை புதன் 
அழிவு வெற்றி கல்வி மத்திமம் செல்வம் 


290 புறா 


4 . 


10 6 எலி 25 பூரட்டா 20 பஞ்ச வெள்ளி 
நன்மை அழிவு மத்திமம் நன்மை நன்மை 


மத்திமம் 


12 


291 3 சிங்கம் 

நன்மை 


9 1 கருடன் திருவாதி 24 நவமி ஞாயிறு 
தீமை செல்வம் மத்திமம் பாழ் 


பகை 


292 4 நாய் 


8 


8 4 நாய் 14சித்தி 28திரையோ 3 செவ் 
செல்வம் பிணி மத்திமம் கல்வி 

அழிவு 


மத்திமம் 


4 


293 5 பசு 

நன்மை 


7 7 யானை 22திருவோ 2 து விதி 3 வியாழன் 
வறுமை இலாபம் மத்திமம் இன்பம் செல்வம் 


12 


294 கோகம் 

மத்திமம் 


6 2 பூனை 3 கார்த்தி 6 சஷ்டி 7 சனி 
மத்திமம் கலகம் தீபயம் மத்திமம் கலகம் 


295 7 யானை 8 5 5 பாம்பு 11 பூரம் 10 தசமி 2 திங்கள் 

நன்மை செலவு செல்வம் உத்தமம் நன்மை செழுமை 
296 
96 8 கழுதை 

4 4 

8 முயல் 19 மூலம் 14 சதுர்த் 4 புதன் 
தீமை மத்திமம் அழிவு மத்திமம் பாழ் செல்வம் 
297 1 கருடன் 12 3 3 சிங்கம் 27 ரேவதி 18 திரிதி 6 வெள்ளி 
நன்மை 

சுபம் வெற்றி பிணி வெற்றி நன்மை 


293 புறா 


8 


2 6 எலி 
தீமை அழிவு 


8 பூசம் 22 சப்தமி 1 ஞாயிறு 
விருத்தி செல்வம் பகை 


மத்திமம் 


4 


299 3சிங்கம் 

நன்மை 


1 1 கருடன் 16 விசாச 26 ஏகாத 3 செவ்வா 
அழிவு செல்வம் துன்பம் சிறுமை 

அழிவு . 


300 4 நாய் 


12 


10 -4நாய் 24 சதயம் 30 அமாவா 5 வியாழ 
நன்மை பிணி வெற்றி உத்தமம் செல்வம் 


மத்திமம் 


பொருத்தப் பலன்கள் 


257 


சாதி 


அங்கிசம் 


வயது பார்வை பூதம் 


பருவம் 


7 துலாம் 1 அந்தணர் 4 தடகரன் 3 ஒற்றை 2 நீர் 3 குமரன் 
செல்வம் சுபம் உயர்வு மத்திமம் மகிழ்ச்சி நன்மை 


உரிஷபம் 
உயர்வு 


2 அரசர் 8 இராகு 30 இரட்டை 5 ஆகாய மரணம் 
வெற்றி வறுமை 

நன்மை வறுமை ஆகாது 


9 தனுசு 3 வைசியர் 

3 சக்தி 57 ஒற்றை 3 நெருப்பு 2 வாலிபன் 
செல்வம் செல்வம் நன்மை மத்திமம் பயம் நன்மை 


84 குருடு 


கடகம் 4 வேளாள 

7 சனி 
வெற்றி மத்திமம் தீமை 


பூமி 4 கிழவன் 
செல்வம் தீமை 


தீமை 


11கும்பம் 1 அந்தண 2 சோமன் 11 இரட்டை 4 காற்று பாலன் 
மத்திமம் சுபம் செல்வம் நன்மை நன்மை நன்மை 


3S 


6 கன்னி 2 அரசர் 6 சுக்கிரன் 
கல்வி 

வெற்றி யோகம் 


குருடு 
தீமை 


2 நீர் 3 குமரன் 
மகிழ்ச்சி நன்மை 


1 மேஷம் 3 வைசிகர் தடகரன் 65 இரட்டை 5 ஆகாய மரணம் 
பிணி செல்வம் 

தீமை 

நன்மை வறுமை 


8 விருச்சிகம் 4 வேளாளர் 5 குரு 92 ஒற்றை 3 நெருப்பு 2 வாலிபன் 
நன்மை மத்திமம் 

அரசு 

மத்திமம் பயம் நன்மை 


4 கிழவன் 


3 மிதுனம் 1 அந்தணர் 9 கேது 19 இரட்டை 1 பூமி 
மத்திமம் சுபம் 

நன்மை நன்மை செலவம் 


தீமை 


10 மகரம் 
உயர்வு 


2 அரசர் 
வெற்றி 


4 புஷ் 5 46 ஒற்றை 4 காற்று 
உயாவு மத்திம நன்மை 


பாலன் 
நன்மை 


5 சிம்மம் 3 வைசிய 8 இராகு 73 குருடு 2 நீர் 
8 செல்வம் செல்வம் வறுமை தீமை மகிழ்ச்சி 


3 குமரன் 
நன்மை 


2 ! மீனம் 4வேளாளர் 3 சக்தி 100 இரட்டை 5 ஆகாய 5 மரணம் 
வெற்றி மத்திமம் நன்மை நன்மை வறுமை ஆகாது 


மனை - 17 


திருத்தப்பெற்ற தொடர்கள் 


பாட்டு எண் வரி சுவடியில் 


அச்சு நூலில் 


- 


2 . 


, 


. 


NNN 


- 


நூல் தலைப்பு சிற்ப்பநூல் 

சிற்ப நூல் 
சாஸ்த்திறம் 

சாஸ்திரம் 
1 4 தமிளிநாலே 

தமிழினாலே 
1 

4 . ) வுறைக்க 

உரைக்க 
1 உரை அதர்வனம் 

அதர்வணம் 
1 நாங்குவேதம் 

நான்குவேதம் 
1 பிறமா 

பிரம்மா 
1 விஷ்டுணு 

விஷ்ணு 
1 ருத்திறன் 

உருத்திரன் 
1 மூற்த்தி 

மூர்த்தி 
1 சராசறம் 

சராசரம் 
1 பறமசிவன் 

பரமசிவன் 
1 

மயனாற் ெசால்லிய மயனார் சொல்லிய 
1 பகற்ந்ததோறடிசில் பகர்ந்ததோரடிசில் 

3 . சாஸ்திறத்தின் சாத்திரத்தின் 
2 உரை சர்க்கறை 

சர்க்கரை 
2 

கற்க்கிடந்தால் கல் கிடந்தால் 
2 

கற்க்களைமாத்திறம் கற்களை மாத்திரம் 
2 மேலோற் 

மேலோர் 
3 

2 வழிச்செலப்போது வழிச்செல்போது 
3 

2 காமரூபிவணிதையர் காமரூப வனிதையர் 
3 4 சிறத்தை 

சிரத்தை 
31 

வேன்றுமென்று வேண்டுமென்று 
3 

யாதாமொருவர் யாரேனுமொருவர் 
3 அவறோடு 

அவரோடு 
3 போம்போது 

போகும்போது 
3 

விரவிறபோய் விரைவில் போய் 
3 

கோலானமை கோலநன்மை 
4 

4 எதிர்வறக்கருமம் எதிர்வரக் கருமம் 
4 உரை பாப்பார் 

பார்ப்பார் ( பல இடங்களில் ) 
7 3 னாவிதன் 

நாவிதன் 


2 


- 


- 


-- 


- 


திருத்தப்பெற்ற தொடர்கள் 


259 


11 
11 


-- 


1 
11 


11 


- 


12 


12 


13 


13 
13 
13 
13 
13 


- 


1 , 


14 


14 


தலைப்பு நிற்க்கும் போது நிற்கும்போது 
உரை சிற்ப்பி 

சிற்பி 
மனைக்குறியவன் மனைக்குரியவன் 
அறசர் 

அரசர் ( பல இடங்களில் ) 
பிறியனாய் 

பிரியனாய் 
புத்திற களத்திறத் புத்திரகளத்திரத்துடன் 

துடன் 
உரை றிஷசம் 

ரிஷபம் 
தாங்கள்மனை தங்கள் மனை 
2 கண்டிடிற்க்கருத கண்டிடில் கருத 
4 மொளியினாளே மொழியினாளே 
உரை இருவறும் 

இருவரும் 
ஒளுங்கு 

ஒழுங்கு 
பறவி 

பரவி 
1 வலத்திற்ப்பாடி வலத்திற்பாடி 
2 இடத்தினிற்ப்போய் இடத்தினில் போய் 
2 தனிக்குறல் 

தனிக்குரல் 
4 வறுவதில்லை 

வருவதில்லை 
உரை மேற்ச் சொல்லிய 

மேற் சொல்லிய 
போற்ந்து 

போந்து 
உரை இவற்க்களை 

இவர்களை 
எதிற்க்காணில் எதிரில்காணில் 
2 பூரணகும்பம் 

பூரணகும்பம் 
3 புறவி 

புரவி 
4 கறுமந்தானே 

கருமந்தானே 
உரை ஸ்த்திரீ 

ஸ்திரீ 
எதிற்க்காணில் 

எதிரிகாணில் 
உரை 

கறியெழும்பில் கரியெழும்பில் 
கேடுவறும் 

கேடுவரும் 
4 தண்டமிள 

தண்தமிழ் 
2 நன்றிவை 

நண்டு இவை 
3 

பூரான் 
1 காசினிறாசர் 

காசினிராசர் 
3 பயிறோடு 

பயிரொடு 
- தலைப்பு மனை இலட்சணம் மண் இலட்சணம் 
3 வசியர் 

வைசியர் 


14 
14 
14 
15 
15 
16 
16 


- 


16 


16 


16 


- 


17 
17 
18 
19 
19 
25 
26 


பூறம் 


27 


27 


265 


மனை நூ 


- 


32 


27 
27 
27 
28 
28 
28 
29 
29 
29 


- 


- 


29 


29 


29 


- 


- 


30 
30 
31 
31 
34 
35 
38 
41 


4 கைத்தமனே 

கைத்தமண்ணே 
உரை அரசற்க்காம் 

அரசர்க்காம் 
சூத்திரர் 

சூத்திரர் ( பல இடங்களில் ) 
4 . காறணம் 

காரணம் 
உரை சந்திறன் 

சந்திரன் 
இவ்விறண்டு 

இவ்விரண்டு 
தலைப்பு கிறகதிசை 

கிரகதிசை 
- 4 பிறமன் 

பிரமன் 
உரை பிறாமணருக்கு பிராமணருக்கு ( பல 

இடங்களில் ) 
(வணிகருக்குவடக்கு , சூத்திரருக்குக் கிழக்கு 

விடுபட்டுவிட்டது . ) 
குடியிறுப்பாகில் குடியிருப்பாகில் ( பல 

இடங்களில் ) 
பிறமஸ்தானமாக பிரமஸ்தானமாக ( பல 

இடங்களில் ) 
உரை பார்த்த 

பார்த்த 
சாற்பாய் 

சார்பாய் 
உரை பெறியவர் 

பெரியவர் 
அவற்களை 

அவர்களை 
1 கிறாமத்தில் 

கிராமத்தில் 
3 கோபுறம் 

கோபுரம் 
2 | உதிறமும் 

உதிரமும் 
1 புகளுந் 

புகலுந் 
3 வாய்வு தகும் 

வாய்வு தரும் 
4 கோறும் 

கோரும் 
1 பாறி 
உரை தெற்க்கு 

தெற்கு 
உரை னோக்கு 

நோக்கு 
2 சம்பந்துண்டாம் சம்பத்துண்டாம் 
உரை ஒறுமுழம் 

ஒருமுழம் 
- தலைப்பு சாயறட்சை 

சாயரட்சை 
உரை மேற்ப்படி 

மேற்படி 
பொளுதில் 

பொழுதில் 
சூறியவு தயத்தில் சூரிய உதயத்தில் 
உரை பிறதிஷ்டை 

பிரதிஷ்டை 
மலறனது 

மலராவது 


- 


- 


- 


பாரி 


42 
43 
44 
45 
49 
50 
51 
52 
52 
52 
52 
53 
53 


- 


. 


திருத்தப்பெற்ற தொடர்கள் 


261 


-- 


54 
54 


- 


54 


- 


. 


55 
56 


57 


58 


60 


60 
61 


- 


--- 


- 


. 


-ரை 


61 
61 
62 
64 
65 
65 


உரை 


65 


3 பெறியோர் 

பெரியோர் 
உரை பறிமளம் 

பரிமளம் ( பல இடங் 

களில் ) 
அன்னபனாதி 

அன்னபானாதி 
உரை 

கலைக்கியானம் கலைஞானம் 
3 சோறங்கள் 

சோரங்கள் 
உரை வடதரிக்கில் 

தெற்குத் திக்கில் 
2 நிற்ப்பள் 

நிற்பாள் 
உரை ஷயறோகத்தினால் க்ஷயரோகத்தினால் 
பண்டாறம் 

பண்டாரம் 
3 தன் மசிந்தனை தனம் சிந்தனை ( அச்சுப் 

பிழை ) 
உரை விரித்தி 

விருத்தி 
வறப்பட்ட 

வரப்பட்ட 
நிறப்பி 

நிரப்பி 
சிறசிலும் 

சிரசிலும் 
உரை சரீரத்தில் 

சரீரத்தில் 
கமலாகறம் 

கமலாகரம் 
பிறதம் 

பிரதம் 
வாசற்க்கால் வாசற்கால் ( பல இடங் 

களில் ) 
1 

வுடைந்துதெண்டால் உடைந்ததென்றால் 
1 

முடி பொருத்தாலும் முடிபெருத்தாலும் 
2 கூருவது 

கூறாவது 
4 குருக்காகில் 

குறுக்காகில் 
5 சிறமே 

சிரமே 
சாத்திறத்தை சாத்திரத்தை 

( பல இடங்களில் ) 
3 பாறினில் 

பாரினில் 
3 தாறணி 

தாரணி ( பல இடங்களில் ) 
பார்த்து 

பார்த்து 
விபறமாக 

விபரமாக 
3 சரஸ்வதி 

சரஸ்வதி 
4 தீறாது 

தீராது 
2 வறுவதில்லை 

வருவதில்லை 
உ தூறத்தே 

தூரத்தே 


, 


65 


33 


-- 


- 


2 


66 
66 
66 
66 
66 
67 


- 


--- 


67 
68 
68 
69 


3 


69 


- 


69 


- 


70 


70 


-- 


262 


மனை நூல் 


-- 


- 


- 


- 


- 


77 


- 


3 


- 


- 


- 


- 


- 


. 


70 -4 மடே. சுநன் 

மயேசுரன் 
10 4 பாறே 

பாரே ( பல பாடல்களில் ) 
72 4 கத்தனார் 

கர்த்தனார் 
74 1 பறிவுடன் 

பரிவுடன் 
75 1 ஏழுடனுறுமானால் ஏழுடன்உறும் ஆறானால் 
75 2 இறுந்தபேற்கும் இருந்தபேர்க்கும் 
75 4 சங்கறர் 

சங்கரர் ( பல இடங்களில் ) 
1 முகித்திடல் 

முடிந்திடில் 
79 1 நிற்ட்பான் 

நிற்பான் ( பல இடங்களில் ) 
81 புத்திறர் 

புத்திரர் 
85 4 மாறி 

மாரி 
86 3 இந்திரை 

இந்திர 
87 2 வாள் வர் 

வாழ்வர் 
88 4 மூற்த்தி 

மூர்த்தி 
90 3 அடுமை 

அடிமை 
91 

4 அரசறோடரசர் அரசரோடரசர் 
93 உரை தரித்திறம் 

தரித்திரம் 
93 இறாச்சியம் 

இராச்சியம் 
93 

முன்னிளந்த முன்னிழந்த 
93 உரை 

என்னேறமும் எந்நேரமும் 
93 குபேற 

குபேர ( பல இடங்களில் ) 
95 3 வாஸ்துவின் ந்தான் வா 

வாஸ்துவின் தான் 
95 4 

முகுற்த்தம் சொல்வம் முகூர்த்தம் சொல்வாம் 
98 1 தரைசிவர் 

தரைசுவர் 
98 1 தின்ன தண்டி தின்ன தன்றி 
98 வாழ்விழி 

வாள் விழி 
98 4 மரணம் 

மரணம் ( பல இடங்களில் ) 
100 2 பறவியவிறல தாகும் பரவிய விரலதாகும் 
101 2 பிறஜாபத்தியம் பிரஜாபத்தியம் 
101 உரை விறல் 

விரல் ( பல இடங்களில் ) 
101 உரை பிறாமணர் 

பிராமணர் ( பல இடங்களில் ) 
102 3 சாணெறண்டு சாண் இரண்டு 
102 உரை பகுந்து 

பகிர்ந்து ( பல இடங்களில் ) 
106 2 வறிசை 
107 1 தாபறம் 

தாபரம் 
107 2 கோபுறம் 

கோபுரம் ( பல இடங்களில் ) 
10 ; 3 சிமயம் 

சமயம் ( ஆச்சுப்பிழை ) 


.. 


- 


- 


2 


- 


- 


- 


- 


- 


வரிசை 


2631 


திருத்தப்பெற்ற தொடர்கள் 


: 


-- 


- 


. 


107 பனிறெண்டு பன்னிரண்டு 

( பல இடங்களில் ) 
107 உரை இறட்டி 

இரட்டி 
108 1 வேதியற்க்காம் வேதியர்க்காம் 
109 2 வேந்தற்க்காம் வேதர்க்காம் 
102 ரை மறமாம் 

மரமாம் ( பல இடங்களில் ) 
109 

தேவற்க்காம் தேவர்க்காம் 
110 4 விறல்வறையே விரல்வரையே 
116 உரை நாறினோடு நாரினோடு 
117 உரை பிறமாணத்தில் பிரமாணத்தில் 
118 3 இறுப்புரி 

இருபுரி 
118 1 தற்ப்பை 

தருப்பை ( பல இடங்களில் ) 
119 விளுதால் 

விழுதால் 
119 - உரை தொட்டு நக்க தொட்டு அளக்க 

( பல இடங்களில் ) 
119 கோளி 

கோழி 
123 1 மனைபேறிற் மனைபேரிற் 
123 உரை பெயற்த்து 

பெயர்த்து 
125 - தலைப்பு நூல்க்கொள்ளும் நூல் கொள்ளும் 
125 2 யிறண்டாம் யிரண்டாம் ( பல இடங்களில் ) 
126 2 சதுறம் 

சதுரம் (பல இடங்களில் ) 
126 4 சாற்பினிற் சார்பினிற் 
127 4 குமறன் 

குமரன் 
127 ரை பறந்து 

பரந்து ( பல இடங்களில் ) 
129 

சேர 
130 3 

விசைப்பாறாகில் விசைப்பாராகில் 
133 1 பறப்பினில் பரப்பினில் ( பல இடங்களில் ) 
137 

உரை 
138 2 சிருத்து 

சிறுத்து 
142 

3 நன்மைதின்மை நன்மை தீமை 
147 2 புறசு 

புரசு 
147 4 அகங்கள் 

அகங்கள் ( அச்சுப்பிழை ) 
151 1 நீட்டி 

நாட்டி 
151 4 பறிவுடன் 

பரிவுடன் 
156 4 பண்ம்பாக 

பண்பாக 
157 

கூறொன்றறையும் கூறொன்றையும் 


- 


- 


சேற 


- 


தூன் 


தூண் 


4 


- 


264 


மனை நூல் 


- 


ணீடிய 


- 


- 


- 


- 


-- 


உரை 


- 


துரித 


189 1 விறாந் 

விரயந் 
189 1 னலமிலாப்பாவிநிற்க்க நலமிலாப்பாவி நிற்க 
189 3 

நீடிய 
189 4 உயிரிறப்பர் உயிர் இழப்பர் 
190 1 றாசி 

ராசி ( பல இடங்களில் ) 
190 2 னிடமது 

இடரது 
190 

4 கிறகாறம்பம் கிரக ஆரம்பம் 
191 உரை எதிறாகிய 

எதிராகிய 
192 4 

கிடப்பன்னானே கிடப்பன் தானே 
194 

கிடைப்பான் கிடப்பான் 
197 2 இராசிக்கேளாய் இராசிக்கு ஏழாய் 
199 4 மூழுமன்னே 

மூளுமன்னே 
201 நிக்ஷயம் 

நிச்சயம் 
201 உரை றோகமும் 

ரோகமும் 
203 2 துறித 
203 4 றாஜனார் 

ராசனார் 
206 

உரை எளுந்திருப்பன் எழுந்திருப்பன் 
207 1 மூவேளும் 

மூவேழும் 
219 4 தீறுக்கமாய் தீர்க்கமாய் 
222 2 

பருமையாகும் பருமனாகும் 
225 

உரை அற்ப்பிசை ஐப்பசி ( பல இடங்களில் ) 
227 

| தெண்டுக்கு தண்டுக்கு 
227 

4 பிறமாணம் பிரமாணம் ( பல இடங்களில் ) 
227 உரை றோகிணி , மிருகசீரம் ரோகினி , மிருகசீரிஷம் 

( பல இடங்களில் ) 
229 4 வயிறத்தோடே வயிரத்தோடே 
233 1 தெக்ஷணபாகத்தின் தட்சிண பாகத்தின் 
238 2 செயப்பிற தங்கள் செயப்பிரதங்கள் 
242 -தலைப்பு புறட்டாசி புரட்டாசி ( பல இடங்களில் ) 
245 மார்களி 

மார்கழி 
246 1 கிறணம் 

கிரணம் ( பல இடங்களில் ) - 
247 2 பெறுமை 

பெருமை ( பல இடங்களில் ) 
247 உரை பிறட்டாசி 

புரட்டாசி 
250 1 பறிதி 

பரிதி 
250 உரை பறணி 

பரணி ( பல இடங்களில் ) 
256 2 உத்திறாடம் உத்திராடம் ( 

) 
258 3 குறாடம் பூராடம் ( 

) 


- 


> 


- 


- 


திருத்தப்பெற்ற தொடர்கள் 


265 


- 


- 


- 


கழறும் 


- 


259 - தலைப்பு சுக்கிறசாறபலன் சுக்கிரசாரபலன் 
261 ) 

உரை ஆறம்பித்தாலும் ஆரம்பித்தாலும் 
270 

சவுத்தி , சதமி சதுர்த்தி , தசமி 
277 4 மயன் 

பயன் ( அச்சுப்பிழை ) 
278 உரை வியாளம் 

வியாழன் 
281 4 மாற்க்கமாக மார்க்கமாக 
283 3 

கழரும் 
284 3 விச்சிரம் 

வச்சிரம் 
286- தலைப்பு கறணபலன் 

கரணபலன் 
298 

உரை விரிச்சிகம் விருச்சிகம் 
305 உரை மகறம் , றிஷபம் மகரம் , ரிஷபம் 

( பல இடங்களில் ) 
312 - 2 கெற்பம் 

கர்ப்பம் 
319 2 சிற்ப்பன் , கிறியை சிற்பன் , கிரியை 
321 1 நன்னாளினு 

நன்னாளினில் 
322 41 

மனையே கோல மனையேகோல ( அச்சுப்பிழை ) 
327 உரை நாயறு 

ஞாயிறு 
327 கோலில் 

கோவில் ( அச்சுப்பிழை ) 
329 

முகுர்த்தம் முகூர்த்தம் 
333 - உரை ஆகாசத்திலும் ஆகயாத்திலும் ( அச்சுப்பிழை ) 
341 3 சிசலவே 

சினையே 
344 3 இருநான்கிறவீரேன் இருநான்கிற்கீ வீரேல் 
375 2 தவத்தினில் நலத்தினில் ( நவத்தினில் ) 

அச்சுப்பிழை 
377 1 சுபிறபாக்கியம் சுப்பிர பாக்கியம் 
377 2 மற்றிரண்டு மாற்றிரண்டு ( அச்சுப்பிழை ) 
377 உரை கிழகு 

கிழக்கு 
378 1 சற்பம் 

கற்பம் ( சர்ப்பம் ) அச்சுப்பிழை 
385 1 நாளெட்டாம் நாலெட்டாம் 
385 1 சறாறாம் ஏழாறாம் 
387 

கதிறவன் கதிரவன் 
389 2 நின்றாள் நின்றால் 
393 1 

காறியத்தானம் காரியத்தானம் 
405 2 தண்ணீறாகும் தண்ணீராகும் 


. 


- 


- 


- 


திருத்தம் பெறாத சிலதொடர்களுக்கு விளக்கம் 


பாட்டு - 4 . 


மாறாயம் மாராயம் என்றிருக்கவேண்டும் . 
நல்ல செய்திகள் என்பது பொருள் . 


பாட்டு 


- 5 . 


நாவி - அணில் பிள்ளை என்று உரையில் கூறப் 
பட்டுள்ளது . ஆனால் கஸ்தூரி மிருகம் என்று 
பொருள் காணப்படுகிறது . 


பாட்டு 


- 


14 . 


பறண்டை என்பது பருந்து என்பதைக் குறிக் 
கும் கொச்சைச் சொல்லாக இருக்கக் கூடும் . 
பிற பொருள்கள் இவ்விடத்திற்குப் பொருந்த 
வில்லை . 


பாட்டு 


-- 


- 


குருகு - உரையில் தேன்கூடு என்று கூறப்பட் 
டுள்ளது . 

கொக்கு , நாரைபோன்ற பறவை 
என்ற பொருள்களே காணப்படுகின்றன . 


பக்கம் 


13 . 


ரொனகாரன் - மிகுதியான 

உடைய 
வனாய் இருந்து துக்கப்படுவான் என்ற பொரு 
ளில் உள்ள ருணகாரன் என்னும் சொல்லே இவ் 
வாறு எழுதப்பட்டுள்ளது . 


பாட்டு - 35 . 


புத்தும் 


இதே 


புற்றும் இதே - என்பதே 
என்றுள்ளது . 


பாட்டு 


55 . 


வழற்கண்டு காலி சேரும் - கன்றுகளும் பசுக் 
களும் சேரும் என்ற யொருளில் கன்று காலி 
சேரும் என்றிருத்தல் வேண்டும் . 


பாட்டு 


58 . 


கன்னி மூலை - நிருதி மூலையாகிய தென்மேற் 
குத் திசையினையே கன்னிமூலை என்பர் . 


பாட்டு 


59 . 


இருநிதிச் செல்வம் உண்டாய் இருக்குமே வினை 
யும் மாறி கருதிய கருமம் நன்றாம் என்னும் 
தொடருக்கு நின்ற செல்வம் மாறி அழிவது 
மல்லாமல் நினைத்த காரியமும் தொழில்களும் 
செயமாகும் ” என்று பொருள் கூறப்பட்டுள்ளது 


திருத்தம் பெறாத தொடர்கள் 


267 


இவ்வுரை பொருத்தமில்லை என்று தோன்று 
வதால இத்தலைப்பின் தொகுப்புரையில் அவ் 
வீட்டில் பெருஞ் செல்வம் உண்டாகும் : 
தீவினைகள் அழியும் ; எண்ணிய காரியம் வெற்றி 
பெறும் என்று கூறப்பட்டுள்ளது 


பாட்டு - 61 . இப்பாட்டின் உரையில் ஆயுள் விருத்தி என்றும் 

55 ஆம் பாடலின் உரையில் தீர்க்காயுசு என்றும் 
( ஆயுள் , ஆயுசு ) என்ற சொற்கள் ஆளப்பட்டுள்ளன . 


பாட்டு 


64 . 


கடுகுதனை உள்ளானால் கடுகத்தனை உள்ளா 
னால் என்பது பொருத்தமுடையது . 


பாட்டு 


65 . 


“ மேதியினிலே வினைவிம் 

விலையுமாவன் 
என்னும் வரிக்குப் “ பூமியில் விழுந்தால் யசமா 

வீடுவாசலை விற்றுத்துக்கப்படுவான் ” 
என்று உரைகாணப்படுகிறது ‘ வினைவிம் என்ற 
தொடர் விளங்கவில்லை . 


னன் 


பாட்டு - 66 . 


ஒருமுடநில ; சமதாகு ; பெறும்பாடலெனில் - 
என்பன பொருளிய இயலாத் தொடர்களாக 
உள்ளன . 


பாட்டு 


-- 


- 45 . 


கணக்குகள் யெறிபார்த்து 

வீடுபோட்டுக் 
கொள்ளவும் என்பதில் யெறிபார்த்து என்பது , 
‘ சரிபார்த்து என்பதாக இருக்கலாம் . குருகாடி 
71 , 92 அடிவைத்துக் கட்டிக் கொள்ளவும் என்ற 
தில் குறுக்களவு என்ற பொருளைத் தருமா 
குருகாடி என்னும் சொல் என்பதை அறிதல் 
வேண்டும் . 
கிழக்கு அவடத்தில் என்ற தொடரும் அப்ப 
டியே . கிழக்குப் பக்கத்தில் என்பதாக இருக் 
கலாம் . 


பாட்டு - 96 , 97 , இரண்டும் முழுமை பெறவில்லை . பார்த்து 

எழுதப்பட்ட ஏட்டின் குறைபாடாக இருக்கக் 
கூடும் . 97 இல் ஒற்றை என்பது ஒத்தை என்று 
எழுதப்பட்டுள்ளது . 


268 


மனை நூல் 


பாட்டு - 98 . 

தின்ன தன்றி , கோளரு போல் வனபொருள் 

புலப்படாதன . 
பாட்டு 

99 . பாரினைக் கொள்வதற்கு -என்றிருத்தல் 

பொருந்தும் . 
பாட்டு - 111 . மயிர் நுனை திளே யெட்டது ; மயிற்றனையே ; 

.. மலாம் ; செப்பிறு துவரை - போன்ற தொடர் 
கள் விளங்கவில்லை ஆயினும் அவற்றிற்கு உரை 

முறையாகக் கொடுக்கப்பட்டுள்ளது . 
பாட்டு - 112 . துவரை எட்டு தோன்றிய விரலதாகும் " என் 

னும் தொடரை அடுத்து , துவரை எட்டு 
கொண்டது முழம் என்னும் உரைப்பகுதிகள் 

பொருத்தமாகக் காணவில்லை . 
பாட்டு - 113. 24 விரல் அளவு கொண்ட முழக்கோல் கிடகு 

எனப்படும் . இதனைக் கிடக்கு என்று எழுதப் 

பட்டுள்ளது . 
பாட்டு - 114 . கிடகுமென்ப 24 விரளவுகோல் - என்பதும் 

‘ கிடகு என்னும் கோலையே சுட்டுகிறது . 
இப்பாடல்களில் உள்ள பிழைகளைத் திருத்து 
வது பெரும் மாற்றத்திற்கு உரியதாகிவிடும் . 
ஆதலின் இவற்றின் கருத்து , வாய்பாடாகத் 
தொகுத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது . 


பாட்டு - 115 . பாட்டு மூன்று அடிகளில் முடிகிறது . முப்புரிக் 

‘ கொள்க என்று முடிதல் வேண்டும் , முப்புரிக் 
கொள்க ; இருபுரி கொள்ள என்ற மாறுபாடு 

களும் உள்ளன . 
பாட்டு -- 120. “ இருப்பது நான்குங் கொள்க ” என்பது பாடலடி 

“ இருபத்து நான்குங் கொள்க " என்பது உரை . 

உரையே சரியானது . 
பாட்டு - 131 . நான்காம் வரியில் “ விடத்தலை " என்ற 

தொடர் வடதலை என்றிருத்தல் வேண்டும் 

என்பது உரையால் புலப்படுகிறது . 
பாட்டு - 133 . ஒன்றிது கோடி தானே - என்பது பாடலடி . 

‘ ஒன்பது கோடி யென்பதாம் - என்பது உரை . 
இவற்றுள் ஒன்பது என்பதே சரியானதாகும் . 


திருத்தம் பெறாத தொடர்கள் 


269 


பாட்டு 


137 , 138 , 139 - போன்றவற்றில் உள்ள மரங்கள் 

தன்னை என்னும் தொடர்கள் ஒருமை , 
பன்மை மாறுபாடு உடையவை . 


பாட்டு 


140 . 


உரையில் - கைகளுக்குத்த மரங்கள் நன்று 
என்று சுவடியில் காணப்படுகிறது . உத்தம 
மரங்கள் என்பதே . அவ்வாறு எழுதப்பட்டுவிட் 
டது என்பது பாட்டாலேயே பெறப்படுகிறது . 


பாட்டு - 151. வன்புதன் கையை வைத்து என்ற தொடரே 

பாட்டிலும் உரையிலும் காணப்படுகிறது . சீவக 
சிந்தாமணி பா -155 , 593 போன்றவற்றால் கை 
என்பது உத்திரத்திற்கு மேலே பரப்படுகின்ற 
கழிகளைக் குறிப்பதாகக் கொள்ளலாம் . கழி 
என்னும் சொல்லே கை என்று குறிக்கப்பட் 
டிருக்கலாம் . கையை நீட்டி என்றிருப்பதும் 
பரப்பி என்னும் பொருளில் பொருத்தமுடைய 
தாகவே 

காணப்படுகிறது . நாட்டி 

திருத்தியிருக்கிறேன் . 
பாட்டு - 161. மூன்றாமடி வெண்பா அடியாகப் பொருந்த 

வில்லை . உரையோடும் பொருந்தவில்லை . 
திருத்தவும் இயலவில்லை . 


என்று 


பாட்டு - 169 . முதலடி இரண்டு வரிகளாக அச்சாகிவிட்டது . 

(பிழை ) பிற தொடர்களும் பொருத்தமற்றே 

காணப்படுகின்றன . 
பாட்டு - 176. மூன்றாமடி முழுமையாகக் கிடைக்கவில்லை . 
பாட்டு 

மூன்று அடிகளிலேயே முடிந்துள்ளது . இடையில் 
ஓரடி மூலச்சுவடியிலிருந்து எழுதியபோதே விடு 

பட்டிருக்கக்கூடும் . 
பாட்டு - 185 . இரண்டாமடியில் ஒருசீர் விடுபடுகிறது . முழுமை 

யாக்க முடியவில்லை . 


பாட்டு - 186. " நண்டில்லை மனையாள் ரென்றாம் 

நாடிய பிராளை ஒன்று 
அன்றிய பொனங்கள் மூண்டு அகத்திகல் 

ஒன்று சாகும் " என்னும் அடிகளுக்கு 


270 


மனை நூல் 


- 


- 


கதவின் ஓசை மகுடி போலவும் பூரிகைபோலவும் 
இருக்குமானால் நன்றில்லை ; மனையாள் 
இரண்டாம் ; பிணங்கள் மூன்று 

என்னும் 
பொருள் கொள்ளலாம் , பிராளை , அகத்திகல் 

போல்வன அறிய இயலவில்லை . 
பாட்டு 187. மூன்று அடிகளில் முடிகிறது . மூன்றாமடியின் 

முதற்சீர் குறையாக உள்ளது . 
பாட்டு -- 188. இறுதியடி , சீர் குறைந்தே காணப்படுகிறது . 
பக்கம் 106. சங்குவைக்க இந்த 15 நட்சத்திரங்கள் 

சிறந்தவை என்று கூறப்பட்டுள்ளது . ஆனால் 
14 நட்சத்திரங்களின் பெயர்களே சுவடியில் 

காணப்படுகின்றன . 
பக்கம் - 165. பவறளை - என்பது பவுர்ணமி என்பதாக இருக் 

கலாம் . 
பக்கம் - 174. இறுதிபத்தி - துவசாயம் அக்கினி மூலையில் கட் 

டக் கூடாது என்பது சரி . மற்ற எந்த திக்கிலும் 
கட்டக்கூடாது என்பதும் பிறவும் பொருந்த 
வில்லை . 


பக்கம் -- 181. மனைக்கு வயது என்னும் தலைப்பில் - சிலும்பு 

வரினும் என்பது சிறுத்து வரினும் என்பதாக 
இருக்கக்கூடும் . நேத்திரம் அறிவது என்னும் 
பத்தியின் இறுதி வரியில் துன்னுள்ள தென்பது 
என்ற 

தொடரும் திருத்தம் பெறவேண்டிய 

ஒன்று . 
பக்கம் 199 . இலக்கின தியாச்சியம் - முதலில் இ நாழிகையும் 

நடுவில் இ நாழிகையும் கடையில் இ நாழிகை 
யும் என்பன விளக்கம் பெறவேண்டியவை . 


பக்கம் 


- 


- 212 . 


மனையில் சருக்க மூலைக்குமிடங்கள் என்ற 
தலைப்பில் எட்டுத் திசையில் அமைக்க வேண் 
டிய இடங்களை முறைப்படுத்தியுள்ளது . 
இதனை அடுத்து அத்திசைகளுக்குரிய பலன்கள் 
கூறப்பட்டுள்ளது . அப் பலன்கள் எந்த செய 
லுக்கு என்பது விளங்கவில்லை , 


திருத்தம் பெறாத தொடர்கள் 


271 


பாட்டு 


371 . 


இப்பாட்டிற்கு முன் - இரண்டாவது ஆதாயம் 
என்ற தலைப்பில் குறையாக விடப்பட்டபாட்டு 
சீர்பெறும் ஆயத்தைச் சேர எட்டினில் 
கூர் தர எட்டினில் குலவு பன்னிரண்டு 
ஏர்தரக் கழித்திட ஒன்றி லக்கமே 
ஏருமா தாயமென்று இசைத்த தந்தையே . 


பாட்டு - 385 . 


இப் பாட்டை அடுத்து இராகு காலக் கவி 
என்ற தலைப்பில் ஒரு பாடல் எண் கொடுக்கப் 
பெறாமல் விடுபட்டுவிட்டது . 


ஏட்டில் அட்டவணை 


அட்டவணை- ஏட்டிலக்கம் 


4 ) 


4 
17 
47 / 
58 
59 
59 
62 
80 
90 
101 
101 

61 
113 
15 ) 
7 
8 
64 
79 
95 


71 


104 


76 


அலி மரம் 

25 சனற்குமார வாஸ்து 
அருக்கனிலை 

43 சங்கு தாபனம் 
அஷ்டதிக்கு லட்சணம் 

91 சரராசி 
அங்கிசப்பொருத்தம் 

113 சமயம் ஐந்துக்கு 
ஆன மரம் 

25 சங்கு தாபிதம் 
இதுவும் வளவுலட்சணம் 

4 சங்கு செயமரம் 
இராசி விசேடம் 

சகுனம் 
இராகு காலம் 

47 சனி சாரபலன் 
இராக்குளிகன் 43 

சலதாரை லட்சணம் 
இராவிளிப்பு ராசி 

48 சங்குதாபன லட்சணம் 
இராசிபலன் 

சங்கு தாபனத்திற்கு 
சாகுசாரபலன் 

81 சாயல் - மாதவிலக்கம் 
இலக்கின சுபக்கிரக நிர்ணயம் 95 சாதிகள் பொருத்தம் 
இப்பால் ராசயோகம் 96 சிற்பாசாரியன் 
இவ்வாரங்களுக்குக் கரணம் அறிய சுக்கிரன்பாடு 

98 சுபகாரியங்கள் செய்ய 
இராசிப் பொருத்தம் 113 சுக்கிர பலன் 
உபயராசி 

47 சுக்கிர சாரபலன் 
எந்தமாதம் வாசற்கால்வைக்க 53 

கவர்கனம் உயர்வு 
ஒரு மனையில் 64 பாகத்துக்கு சுப காரியங்கள் 

உட்பட்டு வீடுகட்ட 103 சூரியசாரம் 
கடைக்கால் , சங்குஸ்தாபனம் 14 சூசிகாசங்கராந்திநிர்ணயம் 
கதவுக்கு நெம்புமுளை 

24 

சூல நிர்ணயம் 
கதவுகள் இலக்கணம் 

28 

சென்ம நட்சத்திரம் 
கரணபலன் 

75 சேத்திர ஆரூடம் 
கயிறுபிடித்தளக்கும் லட்சணம் 89 

தலையற்ற நாள் 
கரண பலன் 

101 தளமட்டம் 
கன்னிகா சக்கரம் 

102 தானும் தன்கிளைமுதலான 
கால்வைக்க , கைஏற்ற நாள் 24 தினப் பொருத்தம் 
கிரகாரம்பம் செய்ய 

9 திசையோனி நிலை 
கிணறு வெட்ட , கரைகட்ட 41 திசையறிந்து வாசல்விட 
கிரகப் பார்வை 

48 திதி பலன் 
கிரகப் பிரவேசம் 

48 திதிகளுக்கு ஆகாதராசி 
கிணறெடுக்கும் இலட்சணம் 66 திதிகள் - பலன் 
கிராமக்ஷேத்திர நிர்ணயம் 85 திதி பலன் 
குழியில் நீரும் பூவும் 

திதி பலன் 
குழியில் சலம் விடும் 

33 துறவுகளெடுக்க 
குடிபோகும் மாதங்கள் 71 தேவர் முதல் நான்கு 
குச்சாரம் 

76 தேங்காய்ச் சகுனம் 
குருசாரபலன் 

79 நல்ல நாள் முகூர்த்தம் 
குழி கெல்லி மண் 

89 நட்சத்திரங்கள் நன்மை 
கூரைக்கால் நாட்ட 

21 நட்சத்திரம் , மிருகம் , பட்சி 
கெற்பம் வைக்க 

18 நட்சத்திரத் தியாச்சியம் 
கோயில் கோபுரம் 

16 

நவக்கிரகப் பலனறிந்து 
கோளச்சார நிலை 

88 நட்சத்திர பலன் 


114 
97 
88 

1 
20 
4 . 


13 


43 
53 ) 
72 
83 
9A 
112 
109 
41 
60 
63 
12 
33 
41 
46 
54 
741 


ஏட்டில் அட்டவணை 


273 


100 


பூத பலன் 


நட்சத்திர பலன் 95 மாத பலன்கள் 

69 
நட்சத்திரம் , யோகம் 

99 மாதங்களில் காலசர்ப்பகதி 95 
நட்சத்திர பலன் 

99 மாதாமாதம் சூரியனிருக்கும் 
நட்சத்திர - தாரபலன் 

நிலை 

96 
நட்சத்திர பலன் 

112 மாதங்களில் கர்ப்பமோடுவது 101 
நான்கு வருணத்தார் திசை 3 முகடுவைக்க 

5 
நாவ்வகை வருணத்தார்க்கு 9 முழக்கோலளவு 

15 
நான்கு வருணத்தார் பூணூல் 20 முழக்கோல் மரங்கள் 

16 
நாம நட்சத்திர எழுத்துகள் 42 மூளைடோவு மளவு 

19 
நிலம் நீளம் வைக்க 27 முகடுகுத்திமாறு 

20 
பஞ்சகோள் நின்ற தோஷம் 45 முகூர்த்தம் 

55 
பகற் குளிகன் 47 முழக்கோல் 

56 
பார்வையிவளவு 48 மூலைக்கால் நாட்ட 

21 
பறந்தநாளும் வாரமும் 6 மேற்கோள் நிலை 

8 
பிரகஸ்பது - சுக்கிரன் 

81 மேற் சொல்லிய குழியில் 14 
புதன் பலன் 

78 மேற்படி குழியில் 
புற்றிலட்சணம் 94 மேற்படியளவு நூல் 

11 
புஷ்பமிடுமிலட்சணம் 90 யோகினியறிய 

7 
பூமி சல்லியம் 49 யோக பலன் 

7 :1 
பூமிசோதித்து வீடுகட்ட 87 யோக பலன் 

99 
114 யோனிப் பொருத்தம் 111 
பெண் மரம் 25 லக்கினத் தியாச்சியம் 

47 
மனைக்கு ஏகும்போது 2 வாஸ்து புருஷன் கிடக்கை 10 
மனையில் நிற்கையில் 2 வாசல் 

10 
மனை உயர்வு தாழ்வு 

3 வாஸ்து எழுந்திருக்கும் நாள் 10 
மனைலட்சணம் 

3 வாஸ்து எழுந்திருக்கும் சாமம் 11 
மனை கோல அவரவர்கள் 5 வாசற்கால் வைக்கும் விதி 24 
மனைகோல ஆகாநாள் 5 வாஸ்து புருஷன் நிலை 29 
மனைகோலும் மாதங்கள் 5 வாஸ்து வீட்டின் பலன் 29 
மனை கோல குடிபுக 5 வாஸ் துக்கு ராசி வீடு 

30 
மனைகோலுகையில் 14 வாஸ்துவின் இருப்பு 

31 
மரமிசைத்தல் தோஷம் 19 வாஸ்து எழுந்திருக்கும் நாள் 32 
மறுமாடிமூலை நற்குறி , துற்குறி 20 வார விசேஷம் 

44 
மரமிசைத்தல் 22 வாரத் தியாச்சியம் 

46 
மரத்தில் நன்மை , தீமையறிய 23 வாரக் குளிகன் 
மரத்தில் ஆண் , பெண் 25 வாஸ்துவிழிநோக்கில் 

57 ) 
மனைகள் அகல நீளத்துக்கு 35 வாசல் சூரியன் 

66 
மட சுத்தம் 44 வார பலன் 

73 
மனையில் மண்ணின் சுவை 59 வார பலன் 

95 
மனைகோலுகையில் 64 வாசற்படி வைக்க 

97 
மனையில் புற்று 67 வார பலன் 

98 
மனையில் எஎலும்பு 

90 வாரப் பொருத்தம் 
மண் வெட்டி முழக்கயிறு 93 விஷ்டி தோஷம் 
மரங்கள் வெட்டும் விதி 100 விசாலலட்சணம் 

98 
மரங்கள் வெட்ட திதி 100 வீடுகட்ட உதவாரம் 26 
மனைக்குவந்த வாரத்தின் 14 வீட்டுக்கு அறைகள் வைக்க 40 
மனைக்குப் பருவமறிவது 105 வீட்டுக்குத் தெருவாசற்கால் 52 
மனைக்கு ஆயகம் ,வயது , பரவு 10 ஸ்திர ராசி 

47 
மாதங்களில் கரிநாள் தேதி 45 ஸ்திரலக்கினராகிகள் 

82 
மளை --18 

* 


47 


112 


சொல்லடைவு 
( எண் - பாட்டு எண் ) 


அடிசில் 2 


அகத்தி 149 , 150 

அடவு 129 , 318 , 342 
அகத்தியர் 318 

ஆடி 70 , 86 , 326 , 334 
அகம் 212 , 213 , 342 , 336 , 
அகலம் 51 , 53 , 62 , 63 , 67 , 10 , 

அடிதலை 134 
71 , 72 , 128,135,151 , 224,236 , அடி பருத்து 134 
316 . 

அடிமை 78,90 
அகல நீளம் 346 , 347 

அடியாள் 81. 367 
அகழி 143 , 334 

அடுக்களை 403 
அகழ்ந்து 52 

அடை 159 , 161 , 325 
அகன்று 70 

அடைக்காய் 33 
அக்கிரம் 252 

அட்டமி 274 , 276 , 329 , 382 
அக்கினி 19 , 40 , 45 , 46 , 56 , 216 , அட்டலட்சுமி 91 

305 , 334 , 367 , 369. 377 , 380. அட்டி 25 
அக்கினிச் சுவாலை 56 

அணில் 5 
அக்கினி பயம் 245 , 248 , 277 , அணு 100 , 103 , 111 
401 , பக் 2 10 . 

அண்டசராசரம் 1 
அக்கினி மூலை 21 , 119 , 151,403 அண்டம் 18. 141 , 338 
404 , பக் 209 , 210 

அண்டி 91 , 359 
அங்கம் 346 , 409 

இண்டை அயலார் 21 
அங்காரகன் 151 , 251 , 252 , 311 , அண்ணலார் 259 , 286 
334 , 380 

அதமம் 104 , 143 
அங்கி 316,403 

அதமாதமம் 104 
அங்கிசம் 348 , 351 , 356 , 380 அதர்மம் 61 
அங்குலம் 104 , 105,119,228,346 , அதர்வணம் 1 
369 

அதிகாரம் 203 , 290 
ஆசனம் 2 , 65 , 205 

அதோமுகம் 143 
அசுவயோகம் 82 

அத்தமம் 215 
அசுவினி 140 , 253 , 259 , 325 , 326 அத்தம் 214 
334 , 378 , 380 

அத்தனார் 73 , 144 
அச்சம் 56 , 57 , 209 , 301 

ஆத்தி 141 , 147 , 223 , 362 
அஸ்தமனம் 62 , 214 , 288 , 291 , அந்தகன் 57 
292 

அந்தணர் 29 
அஸ்தம் 141 , 150 , 251,253,279 , அந்தம் 163 , 229,263 , 333 

281 , 328 , 334 , 325 , 368 , 380 அந்தி 52 , 143 
அஸ்திவாரம் 380 

அடம் 21 
அஷ்ட ஐசுவரியம் 151 

அபயம் 61 
அஷ்டதிக்கு 54 

அமரபட்சம் 333 , 378 , 382 
அஷ்டமம் 325. 376 

அமாவாசை 276,333 , 334 , 369 
அஷ்டமி 333 , 334 , 378 

அம்புலி 380 
அஞ்சி 88 , 370 

அயனார் 313 , 316 
அஞ்சு 84 , 157 , 347 

அயன் 192 


. 


2 


சொல்லடைவு 


275 


அரசர் 11 , 27 , 29 , 30 , 91 , 101 , அறை 235 , 247 , 255 , 268 , 286 . 

106 , 108 , 113 , 125 , 203 , 319 , 295 , 301 , 311 , 335 , 137 , 139 
346 , 401 

அறைகள் 67 
அரசு 141 , 147 , 223 , 362 , 370 , அற்பம் 85 , 86 
358 

அற்று 75 , 380 
அரணை 1 ) 

அனர்த்தம் 244 
அரவம் 35 , 56 , 316 

19 
அரனார் 172 

அனுஷம் 141 , 260 , 262,281,316 , 
அருக்க நிலை, பக் -193 

325 , 330 , 334 , 380 , 378 
அருக்கன் 28,95 , 190,380 

அனுஷ்டானம் 22 , 280 
அருங்குடி 8 

அன்பு 57 , 132 , 335 
அருந்தமிழ் 350 

அன்றில் 141 
அரும்பு 165 

அன்ன 302 
அரை 157 , 409 

அன்னபானாதி 54 
அரையற்ற நாள் 330 

அன்னம் 4 , 58 , 65 , 141 , 164 , 313 
அர்த்த ஆனி 26: 9 , 270 , 276,303 அன்னாய் 361 
அர்த்த சலராசி 311 

அன்னியம் 102 , 112 
அர்த்தநாசம் 21 , 355 , 380 அன்னியர் 202 , 292 , 319 , 310 
அர்த்தபலம் 268 

ஆகாசம் 33+ 
அலகு 297 

ஆகாது 77 , 299 , 300 , 317 , 319 
அலகை to 

325 , 327 , 329 , 323 , 380 
அலவன் 10 , 234 , 383 

ஆகாநாள் 321 , 327 
அலி 134 / 

ஆகாயம் 226 , 303 , 333 , 334 
அலிமரம் 139 , 140 

ஆகாரம் 366 
அல் 26 , 276 , 304 

ஆக்கம் 345 , 380 
அவச்சாயல் , 23 

ஆக்கல் 1 
அவஸ்தை 165 

ஆங்கிசம் 369 
அவதி 380 

ஆச்சா 106 , 108 , 109 
அவம் 330 

ஆடகம் 1-2 , 
அவிட்டம் 141,150,259,262,279 , ஆடி 202 , 206,207 , 210 , 212,240 
281 , 3.6 , 326 , 327 , 334 , 378 , 322 , 324 , 325 
380 

ஆடு 72 , 141 , 334 , 360 
அழகு 28 , 59 , 205 

ஆடுகளப்பரப்பு 403 
அழித்தல் 1 

ஆட்டு எலும்பு 21 
கழிவு 59 , 179 , 182 , 345 

ஆட்டுத்தொழு 404 
அழுகல் 66 

ஆடை 

21,243 
அழுவது 174 

ஆணம் 174 
அளக்க 107 

ஆணி 144 , 163 
அளத்தல் 119 

ஆண் 82 , 84 , 89,134 , 180 , 243 
ஆளந்து 67 , 113 , 336 , 342 , 343 ஆண்எலி 141 
341 , 370 

ஆண்கழுகு 141 
அளவு 115 , 116 , 120 , 136 , 312 , ஆண்குரங்கு 141 
345 

ஆண்புலி 141 
அறிவு 380 

ஆண் பூனை 141 
அறு 43 , 107 , 124 , 312 

ஆண்மரம் 134 , 137 , 140 
அறுநூறு 214 

ஆதாயம் 317 , 248 , 369 , 370 
அறுபத்து நான்கு 55 , 336 

371, 375,330 


276 


மனை நூ 


ல் 


2 


ஆதித்தன் 198 

இச்சி 147 
ஆதிவாரம் 379 , 380 

இடக்கண் 331 , 409 
ஆத்தி 115 , 116 , 141 

இடக்கை 

191 , 192 , 193 , 194 , 
ஆத்தி நூல் 125 

195 , 196 , 198 , 212 
ஆந்தை 141 

இடது பாகம் 151 
ஆபத்து 53 , 124 

இடபம் 356 , 357 
ஆபரணம் 143 , 212 , 248 

இடம் 50 , 51 , 53 , 94 , 131 , 144 , 
ஆமை 19 , 175 

325 , 321 , 333 
ஆயகம் 342 , 346 , 370 , 380 இடர் 13 , 190 , 323 
ஆயம் 342 , 343 , 347 , 369 , 373 இடறி 63 
376 

இ.டி 46 , 97 , 326 
ஆயிரம் 215 

இடிகரை 408 
ஆயிலியம் 141 , 217 , 257 , 334 இந்திரன் 40. 45 , 46 , 55,150 , 
378 , 380 

I51 , 193, 305 , 334 , 340 , 369 , 
ஆயிழை 56 , 58 71 , 313 , 404 377 ) 
ஆயுசு 55 , 282 , 285 , 380 

இந்திரபதம் 149 
ஆயுள் 61 , 346 , 369 

இயமன் 45 , 57 , 194 , 195 , 305 
ஆரம்பம் 190 , 266 , 270 , 298 இயம்ப 142 
ஆரியர் 23 

இயல் 11 , 55 , 109 , 186 , 314,339 
ஆரூடம் 21 

95 
ஆரோக்கியம் 55 , 374 

இயற்கை 221 
ஆலம் விழுது 118 , 119 , 285 இயற்றல் 13 , 50 , 174 
ஆலயம் 148 , 215,216 , 319 இரக்கம் 174 
ஆலை 181 

இரட்டி 101 , 160 
ஆல் 116 , 147 , 223 , 362 

இரட்டை 97 , 153 , 151 , 352 
ஆவணி 151 , 202 , 206 , 207,210 இரட்டைப்பார்ப்பார் 4 

212 , 225,241, 322 , 383 இரணியன் 324 
ஆவி 375 

இரண்டாம் சாமம் 334 
ஆழம் 21 , 51 , 53 , 62 , 119 இரண்டாம் பாதம் 249 
ஆள் 16 

இரண்டாவது 151 , 204 , 370 
ஆறு 55,75,76,91 , 102 , 108 . இரண்டு 74,84,90,92 , 64,6566 , 

114 , 65 , 133 , 135 , 156 , 213 , 99,125 , 128,115 , 131,132,134 , 
228 , 253 , 287 , 325 , 328 , 347 , 156 , 156 , 159 , 163 , 188 , 210 
374 , 378 , 405 

237 , 328 , 353 , 347 , 373 
ஆறுகூறு 158 

இரண்டுகண் 380 
ஆறு சாண் 21 

இரண்டு புரிக்கயிறு 119 
ஆந்தத்தாண்டவம் 339 

இரத்தம் 16 
ஆனி 107 , 2-7 , 239.252, 276. இரத்தின ஆபரணம் 248 

305 312 , 323 , 325 , 334 , 183 , இரத்தினம் 64 148 
404 

ரத்தின லாடம் 269 , 270 
ஆனைக்கோட்டு மண் 234 

இரன் 192 , 215 , 71 , 353 
இகழ்ச்சி 8 

இராகு 151 , 205 , 334 , 380 
இங்கிதம் 215 

இராகுகாலம் 317 , 365 , 386 
சை 131 , 132 , 143 , 144 , 145 , இராகுசாரபலன் 265 
146,326 , 340 

இராக் காலம் 143 , 334 
இசைதல் 48 

இராக் குளிகன் 387 
இசைத்தல் 121,132 , 130 

இராசகேந்திரம் 32 
சைப்பார் 132 

இராச சம்பத்து 49 


சொல்லடைவு 


277 


இராச சன்மானம் 151 

இலட்சுமி 55 , 64 , 10 , 93,149 , 
இராச தரிசனம் 143 

244. 258 * 334,339 
இராசப் பஞ்சகம் 

இலட்சுமி கடாட்சம் 258 
இராச பயம் பக் 209 210 

இலட்சுமி கரம் 29 
இராஜபிரதிஷ்டை 53 

இலட்சுமிப் பிரகாசம் 53 
இராசன் 119 , 213 , 216,2,7 , இலட்சுமி வாசம் 248,380 
219 

இலதை 116 
இராசாளி 140 

இலந்தை 147 , 150 
இராச்சியம் 380 

இலம்பாடி 370 
இராசி 34 , 4.95.151 , 191.196 , இலவம் 150 
197 , 198. 199 , 239 , 299, 317 , இலவு 147,149 
321 , 36, 365. 380 

இலாபம் 62 , 92 
இராசிகள் பக் 194 

இலாப நஷ்டம் 270 
இராசி பலன் 267 

இலிங்கம் 326 
இராசிப் பொருத்தம் 300 இலுப்பை 141,363 
இராசி வீடு 193 

இல்லம் 150 
இராட்சச சணம் 141 

ல்லவன் 122 
இராட்சசப் பிரதம் 369 

ல்லாள் 122 
இராவணன் 324 

இளந்தலை 130,131 , 132 
இராவழிப்பு 325 

இறங்கு நாள் 326 
இருகூறு 135 , 157 

இறப்பார் 21,200,208,133 
இருக்கு 1 

இறுகல் 124,11 
இருதுளை 157 

இறைச்சல் 161 
இருநான்கு 2.5 . 344 

இறைச்சி 16 
இருநிதி 59 

இறை ! 15,335 
இருபது 82 , 84 , 85 , 87 , 88 , 89 இனிது 27 , 54 , 195 , 254 , 277 , 
200 , 207 

350 , 372 
இருபத்து எட்டு 49 

இன்பம் 20 , 54 , 55. 92 , 93 
இருபத்து ஒன்று 206 , 210 ஈசன் - 3 , 83 , 366 , 368 
இருபத்து நான்கு 105. 114.120 ஈசன் திக்கு 366 , 368 
இருபத்து ஏழு 326 , 36 ! 

ஈசானன் 334 
இரு புரி 117 , 125 

ஈசானியம் 21 , 119 151 , 334,380 
இரு மூன்று 214 

314 , 40 3 , 404 54 , பக் 269 . 
இரும்பு 21 , 109 

ஈசானியன் 45 , 46 , 305,369,378 
இருவினை 85 

ஈண்டிய 10 , 20 
இரேவதி 316 

ஈயம் 21 
இரை 50 

ஈய்ந்து 286 , 342 , 346 , 349 , 350 
இரைச்சல் 164 

ஈராறு 346 
இலகு 297 

ஈரைந்து 49 , 345 
இலக்கம் 334 

ஈறு 333 , 3.34 
இலக்கினம் 189 , 190 , 213 , 214 ஈனம் 76,323 

219. 226 , 258 , 265 325 , 310 உகிர் 13 
இலக்கினேசுரன் 293 

உச்சம் 30 , 254 , 258 , 222 
இலக்குமி 375 

உடலற்றநாள் : 30 
இலங்காபுரி 4 : 5 

உடல் 66 , 154 , 201 
இலங்கு 177 , 303 

உடும்பு 19 
இலட்சணம் 53,54, 62 , 119 , 203 உடைமை 20 
336 , 342 

உட்கூடு 158 


278 


மனை நூல் 


ஊழி 177 


உண்மை 89 , 156 , 227 , . 61 , 273 ஊர்த்துவமுகம் 143 , 334 

277 , 278 , 188 , 289 , 341 
உதக தத்துவம் : 80 

ஊழ்வினை 69 , 87 
உதயம் 62, 214 , 215 , 216 

ஊனம் 153 , 163 , 193 , 296 
உதயராசி 354 

எசமான் 380 
உதரம் 409 

எடுக்கில் 56 , 122 , 133 , 134 
உதவாதநாள் 384 

எடுப்பும் சாய்ப்பும் 123 
உதிரம் 26 , 38 

எட்டு 70 , 76 , 80 , 83 , 881 , 02 , 
உதிரி 66 

103 , 104 , 110 , 111 , 812 , 133 , 
உத்தமம் 4 , 5 12 , 16 , 19 , 21 , 135 , 136 , 140 , 149 , 151 , 158 , 
105 , 140 , 42 , 205 , 98 , 325 , 202 , 206 , 207 , 212 , 263 , 305 , 
334 , 343 , 372 , 375 , 380 , 316 , 322 , 328 , 333 , 335,342 , 48 , 
370 , 402 , 404 , 310 

351 , 353 , 356 , 369 , 370,371 , 
உத்தராயணம் 226 , 23 !, 233 372 , 375 , 378 , 380 
உத்தரை 354 

எண் 156 
உத்தியோகம் 143 

எண்ணூறு 215 
உத்திரட்டாதி 141 , 150 , 193 , எண்ணெய் 26 , 38 

256 , 262 , 280 , 281 , 316 , 334 , எண்திசை 194 , 351 
378 , 380 

எதிர் 13 , 15 , 16 , 79 , 84 , 88,265 , 
உத்திரம் 134 , 141 , 143 , 144 , 331 , 334 
150 , 217 , 253 , 256 , 2 : 8 , 281 , எமன் 41 , 347 

325 , ? 30 , 334 , 378 , 380 எரி 9 , 208 , 341 
உத்திராடம் 141 , 256 , 280,281 , எருக்கு 141 , 149 , 150 , 362 , 363 
316 , 327 , 330 , 334 , 378 , 380 

எருது 21,21 , 141 , 143 
உந்தி 338 ) 

எருதுக்கோட்டுமண் 234 
உபயராசி 295 , 298 , 380 , 385 

எருமை 119 , 141 , 143 
உப்பு 25 , 34 

எலி 3 : 5 , 378 
உமி 9 , 17 

எலும்பு 9 , 18 , 21 , 119 
உமை 84 , 85.99 

எல்லை 336 , 343 , 344 
உமைபரன் 87 

எழில் 14 , 242 , 277 , 293 , 298 , 
உமையோர்பாகன் 63 

310 
உயரம் 228 , 366 

எழும்பும் 87 , 89 
உயர் பூமி 28 

எள் 100 , 111 
உயிர் 66. 71 , 161 , 166 , 190 , எறும்பு 13 , 18 , 21 , 66 
321 , 367 

ஏகம் 222 , 371. 316 
உரு 12 

ஏகாதசி 272 , 276 , 333 , 334 
உருத்திரன் 1 , 336 

ஏடு 153 
உரைக்கல் 132 

ஏத்தம் 3731 
உரை 156 , 169 , 172 , 182 , 184 , ஏந்திழை 81 

247 , 254 , 259 , 279, 286 , 296 , ஏரி 143, 334 
278 , 289 , 298 , 300 , 302 , 304 , ஏழு 21 , 69 , 75 , 87 , 95 , 133 , 
28 , 332 , 375 , 376 

135 , 151 , 158 , 195 , 192 , 197 , 
உரோகினி 217 

198 , 204 , 207 , 216 , 235 , 249 . 
உலகம் 172 , 144 

252 , 295 , 305 , 328 332 , 346 , 
உவா 378 

356 , 370 , 371 , 374 , 375 , 378 
உழவர் 117 , 125 

380 
உள்ள முடையான் 207 , 346 

ஏறு 12 
உற்றார் 132 

ஏறு நாள் 326 


சொல்லடைவு 


279 


> 


ஏற்றம் 82 , 133 

கடகம் 151 , 194,207 , 217 , 267 , 
ஐசுவரியம் 54 , 380 

270 , 294 , 298 , 305 , 307 , 311 , 
ஐந்தாம் சாமம் 382 

325 , 3 : 7 , 380 
ஐந்து 64,91 , 92 , 133 , 150 , 152 , கடாட்சம் 86 , 90 

162 , ? 03 , 205 , 2 ! 0 , 213 , 219 , கடாவி 157 
235 , 282 , 2 * 5 , 287 , 328 , 332 , கடாவும் 120 
347 , 352 , 370 , 371 , 374 , 378 , கடிகமழ் 5 , 146 
380 

கடிகை 202 , 203 , 201 , 205 , 332 , 
ஐந்து கூறு 128 , 135 

கடுகு 64 , 11 / 
ஐப்பசி 202 , 206 , 210 , 212 , 225 , கடுவாயன் 5 
243 , 322 , 369 , 401 

சுடைக்கால் 219 
ஐம்பது 71 

கட்டம் 25 
ஐயிரண்டு 383 

கட்டடம் 346 
ஒக்கப்பூச்சி 62 

கட்டில் 151 
ஒத்த 62 , : 56 , 333 

கட்டுக்கழுத்தி 16 
ஒத்தை 97 

கட்டுவன் 80 
ஒருமை 84 , 86 , 247 

கட்டை 18 
ஒழுங்கு 13 

கணக்கு 2 , 34 , 334 , 380 
ஒள் 12 , 14 

கரைம் 140p , 254 , 272 , 351 , 380 
ஒற்றை 16 , 151 , 352 

கணவன் 21 , 209 
ஒற்றைக்கண் 6 

கண் 65 , 93 , 332 , 380 
ஒற்றைப் பிராமணன் 7 

கண்டம் 265 
ஒன்பது 71 , 81 , 89 , 128 , 133 , கண்டு 2 

143,151,152 , 157 , 236 , 257 , கண்ணார் 327 
285 , 328 , 330 , 333 , 334. 347 , கண்ணி 192 , 376 

343 , 353 , 372 373 , 380 கணேசுரன் 257 
ஒன்பது கோடி 133 , 1 : 8 

கதம்பை 115 , 125 
ஒன்றிரண்டு 371 

கதவு 98 , 154 , 157 , 159 , 161 
ஒன்று 65 , 73 , 83 , 86 , 87 , 90 , 162 , 164 , 167,168 , 169 , 170 

93 , 18 , 2 ! ) , 11 , 128 , 162 , 171 , 174 , 176 , 177 , 10, 181 , 
163 , 356,370 , 372 , 377 

182 , 183 , 187 , 188 , 195 
ஓகை 157 

சதவினோசை 180 , 184 , 185 
ஓங்கும் 14 , 23 , 1 , 176 , 269 , கதித்திடு 16 
271 , 272 , 287 346 , 374 

கதிர் 53 , 195 , 219,340 
ஓசை 162 , 168 , 169 , 171 , 179 , கத்திரி 32 
186 , 188 

கத்திரிக்கோல் 32 , 39 
ஓடு 10 , 65 , பக் 210 , 340 

கபாடம் 102 
ஓணான் 13 

சுமலம் 1 

கம்பம் 97 
ஓது 64 , 65 , 117 , 166,205 , 221 , கம்பை 154 
279 , 284, 337 

கயத்து மண் 234 
ஓத்தி 5 , 13 , 176 

கயல் 359 

கயல் மீன் 22 
ஓரை 95 , 146 , 26 

கயிறு 6 , 48 , 115 , 116 , 117 , 121 , 

122 , 124 , 126 
கசப்பு 25 

கரணபலன் 286 
கஜகற்யம் 370 

கரணம் 150 , 287 
கஞ்சன் 45 

கரம் 338 


ஓதல் 65 


ஒரி 173 


ஓலை 154 


280 


LE 


கநூல் 


கரி 9 , 17 

கனதை 59 
கரிமுயல் 351 

கன்று 339 
கருங்கல் 21 

கன்னல் 21 
கருங்காலி 141 , 223 , 229 , 230 கன்னி 4 , 151 , 164,193 , 195 , 
கருங்குழலாள் 330 

270 , 295 , 298 , 305 , 309 , 311 
கருடன் 369 , 370 

313 , 380 
கருடசோனி 377 

கன்னிகாசக்கரம் 334 
கருணை 59 

கன்னி மூலை 58 
கருத்தபூமி 25 

கா 343 
கருமம் 5 , 11 , 12 , 16 , 59 , 69 , காகம் 357 
70 , 75 , 77 , 123, 189 , 320 

காகாயம் 303 , 369 
கரும்பாலை 165 , 1.9 , 187 காக்கை 140 , 370 
சரும்பு 13 

காசநோய் 315 
கரும்புக்கட்டு 4 

காசினி 25 , 270 
கர்க்கடகம் 356 , 380 

காஞ்சிறை 362 
கர்த்தன் 62 , 72 , 151 , 292 , 305 , காட்சி 25 , 39 , 255 
319 , 369 , 380 

காணி 346 
கர்ப்பப் பேழை 235 

காதல் 24 
கர்ப்பம் 218 , 134 , 236 , 380 காத்தல் 1 
கலகம் 21 , 56 , 57 , 243 , 245,297 கா நாயம் 305 
334 , 355 , 377 

காப்பு 67 
கலை 141 , 353 

காமதேனு 141 
கலை ஞானம் 55 

காமரூப வனிதையர் 3 
கலை வல்லோர் 235 

காயம் 8 
கல்கிடந்தால் 2 

காரம் 25 
கல்வி 368 

காராம் பசுக்கள் 240 
கவலை 162,164 

காரி 327 
சவுதாரி 141 

காரிய நாசம் ? 80 
கழுதை 5 , 119 , 162 , 174 , 356 , காரியம் 57 , 59 , 173 , 184 
357 , 364 , 370 

காரிழை 80 
கழுதை எலும்பு 21 

கார்த்திகை 141 , 151 , 202 , 
களங்கம் 216 

206 , 210 , 212 , 225 , 244 , 249 , 
களஞ்சியம் 143 , 334 

251 , 322 , 330 , 334 , 375 , 380 
களத்திரம் 11 , 190 

கார் நிறம் 309 
களவு 60 , 316 

சார்ப்பு 27 
கள்வர் 56 

காலம் 54 , 136 , 168 , 214 , 215 
கறையான் 13 , 18 

காலற்ற நாள் 330 
கீறவை 55 

காலன் 6 , 

80 
கறவைப்பசு 339 

காலாமிர்தம் 346 , 380 
கற்கண்டு 2 

காலி 339 
கற்பம் 161 , 312,344 , 346 , 370 , காலை 191 , 192 , 193 , 196 , 221 
378 

கால் 49 , 112 , 120 , 140 , 154 , 155 
கற்பு 56 

கால் நாட்டி 340 
கற்றோர் 2 

கால் முழம் 100 
கனகம் 54 

காவலன் 145 
கனகன் 334 

கிடகு 101 , 114 , 107 
கனகாயம் 305 

கிணறு 143 , 319 , 334 
கனங்குழல் 209 

கிமிஸ்த்து க்ஷணம் 287 


சொல்லடைவு 


281 


கிரகதிசை 29 

குமரன் 127 
கிரகபதி 380 

குமுறி 40 
கிரகப்பிரவேசம் 325 , 340 கும்பம் 7 , 151 , 194 , 196 , 269 , 
கிரகம் 144 190 , 217 , 290 , 296 , 20 , 298 , 33, 305 , 308 , 311 , 
319 , 334 , 338 , 358 

325 , 380 
கிரகாரம்பம் 189 

குபேரன் 25 , 43 , 45 , 46 , 61 , 93 , 
கிரணம் 245 , 329 , 332 

180 , 305 , 369, 378 
கிராமம் 33 , 304 , 305 

குரங்கு 360 
கிராம க்ஷேத்திரம் 32 

குரல் 174 180 
கிரியை 319 

குரு 38 , 157 , 213 , 214 , 215 , 
கிருத்திகை 150 

216 , 217 , 219 , 258 , 288 , 292 , 
ஒருஷ்ணபட்சம் 271,272 , 276 311 , 380 
கிலேசம் 1 

குருக்கள் 31 
கிழக்கு 28 , 37 , 40 , 55 , 123 , 143 , 

குருகு 19 , 380 
151 , 201 , 212 , 231 , 236 , 299 , குருசாரபலன் 256 
305 , 333 , 334 , 343 , 346 , 368 , 

குருடன் 7 , 15 
370 , 377 

குருதி 2101 
கிளி 5 , 163 

குருதை 261 
கிளை 31 , 70 

குருந்து 66 
கிளைஞர் 31 

குருமொழி 252 
கிள்ளை 5 

குருவாரம் 217 , 380 
கீண்டு 13 

குரோதம் 379 
கீர்த்தி 41,53 , 371 

குலம் 11 , 17 , 29 , 50 , 74 , 211 , 
கீழண்டை 21 

220 , 374 
கீழ் 62,66.128 , 131 , 154 , 191 , குவலயம் 33. 245 
192 , 193 , 195 , 196 , 198 , 199 , குழந்தைகள் எலும்பு 21 
212 

குழல் 15 
கீழ்ச்சார்பு 316 

குழலினாளே 54 , 70 , 194 , 316 , 
கீழ்த்திசை 29 

352 
கீழ்மூலை 119 

குழி : 0 , 51 , 62 , 126 , 128 , 129 
குகன் 213 

குழித்தொகை 52 , 40 , 342 , 367 
குச்சம் 147 

குழிமாறி 343 , 370 
குடக்கு 123 

குளம் 62 , 143 , 334 
குடதிசை 364 

குளிகன் 95 
குடம் 96 , 207 , 210 

குறவர் 370 
குடி 29 , 91 , 93 , 206 , 323 , 324 , குறி 53 , 63 
325 , 33 ! 

குறுக்கு 66 , 326 , 334 
குடியன் 15 

குறை 8 , 72 , 88 , 167 , 172 , 173 , 
குடுமி 143 , 220 

212 , 352 , 377 
குடும்பம் 23 , 378 

கூடம் 67 , 107 
குடும்பவிருத்தி 374 

கூந்தல் 310 
குடை 318 

கூபம் 319 
குணம் 26 , 61 , 142 , 177 , 335 , கூரைக்கால் 128 
330 , 355 , 380 

கூர்மை 103 
குணஸ்தன் 369 

கூர்த்த நாள் 212 
குதிரை 25,119,140 , 143 , 334 , கூறு 66,74 , 133 , 157 , 219 
360 

கூறை ( கூரை ) 98 
குதிரைஎலும்பு 21 

கூனன் 15 


282 


மனைநூல் 


கூனி 323 

கோவில் 21 , 106 , 119 , 151 , 321 
கெஜாயம் 305. 369 

கோழி 5 , 119 , 141 
கெட்டி 76 

கோள சக்கர நிலை 380 
கெல்லி 17 , 50 , 53 , 51 , 62 கோன் 3 : 5 
கேசம் 18 

கௌமாரம் 380 
கேட்டை 38 , 141,259 , 262 , 316 கௌளவம் 286 , 287 
327 , 328 , 334 

கௌளி 11 
கேதகை 116 

சகல சம்பத்து 202 
கேது 151,334 , 380 

சகல பாக்கியம்-162 
கேள் ( 4 , 65 , 67 , 83 , 191 , 196 சகலமும் 380 
195 , 193 , 342 359 

சகலர் 128 , 135 337 
கை 63 , 140 , 208 , 319 , 340,342 , சகஸ்த்திரம் 215 , 216 
380 

சகுனம் 3 , 64 , 65 , 124 , 257 
கைக்குச்சரம் 136 

சகுனி 287 
கைக்குழந்தை 208 

சக்கரவாகம் 141 
கைக்கூடும் 61 

சங்கு 143 , 162 , 178 , 182 , 215 , 
கைதுலை 287 

222 , 224 , 225 , 226 , 227 , 228 , 
கைப்பு 27 

230 , 300 
கைப்பொருள் 58 , 313 

சங்கரா 75 , 78 , 79 , 80 
கைம்பெண் 327 

சங்கம சாதி 25 
கையிரவன் 115 

சங்கு ஸ்தாபனம் 219 , 334 
கொக்கு 8 , 172 , 190 

சங்குமரம் 223 
கொங்கை 17 

சசி 213 
கொடி 356 , 357 , 364,366 

சஞ்சலம் 83 , 319 
கொடி நரி 5 

சட்டம் 76 , 134 , 140 , 372 
கொட்டு 43 , 121 

சடுதி 201 
கொட்டும் 88 

சணல் 116 
கொட்டைப்பாக்கு 39 

சண்பகமே 362 
கொண்டவள் 175 

சண்பகம் 363 
கொத்து 72 , 121 

சதகதாரே 380 
கொப்பறை 66 

சதயம் 141 , 150 , 260 , 262 , 279 
கொம்பு 20 , 229 , 335 

281 , 316 , 334 , 375 , 380 
கொலை 357 

சதாசிவன் 63 
கொள்ளை 245 

சதுஷ்பாதம் 287 
கொன்றை 79 

சதுரம் 51, 53 , 74 , 10 , 126 , 
கோடாகை 133,139 

227 
கோடி 138 

சதுர்த்தசி 2 5 , 276 , 334 , 369 
கோட்டான் 14 

சதுர் நிலம் 36 
கோது 279 , 284 , 352 

சத்தம் 27 :, 273 
கோபம் 21 , 221 

சத்தி 351 , 378 
கோபுரம் 35 , 107 , 1 ! 4 , 21 ) சத்திரியர் 105 , 106 
325 , 354 

சத்துரு 78 , 144. 151 , 176 , 201 , 
கோமகன் 141 

280 , 291 , 292 , 297 , 298 , 305 , 
கோல 190, 199 , 200, 202 , 212 380 
326 , 365 

சந்ததி 339 
கோல் 108 , 159 , 209 , 224 , 293 , சந்தனம் 229 , 230 
320 , 343 , 344 

சந்தானம் 55 , 205 
கோல்பவன் 201 

சந்தி 105 


சொல்லடைவு 


283 


சந்தியாகாலம் 334 

சாவாம் 9 , 20 , 46,4 8 , 60 , 71,81 
சந்திரன் 26 , 151 , 214 , 217 , 2-8 170 , 175 , 176 , 179 , 185 , 186 , 
311 , 319 , 329 , 340 , 380 

209 , 315 , 320 , 327 , 355 , 367 
சபை 6 ! 

சாற்றும் 141 , 161 , 163 , 164 165 
சப்தமி 270 , 334 

178 , 180 , 204 , 217 , 

298 , 354 
சமயம் 107 , 114 , 203 

சிக்கி 199 
சமுத்திரம் 58 

சிக்கென 185 
சம்பத்து 53 , 55,62 , ! 30 , 328 , 367 சிங்கம் 151 , 194 , 210 , 268 , 270 , 
380 

198 , 303 , 305 , 308 , 311 , 365 , 
சம்பு 71 

369. 370 , 377 , 380 
சம்பூரணம் 113 

சிச்சிலி 223 
சயம் 377 

சிதல் 18 
சரணம் 246 , 338 

சிதழ் (சிதள் ) 64 
சரபம் 113 

சித்தம் 44 , 73 , 221 , 287 , 337 
சரராசி 380 

சித்திரை 141 , 150 , 202, 206 , 
சரவாஸ்து 219 

207 , 210 , 212 , 226 , 237,243 , 
சரஸ்வதி 69 

253 , 259 , 280 , 281 , 322 , 325 , 
சரீரம் 65 

326 , 327 , 330 , 334 , 369 , 370 , 
சருவசித்தி 280 

380 
சர்க்கரை 2 

சிந்தனை 57 , 61 , 163 
சர்ப்பம் 369 

சிரசு 64 , 6 , 195 , 197 , 219 , 220 
சர்ப்பயோனி 375 

380 
சவராசி 218 , 307 , 308 

சிரத்தை 3 
சவம் 38 , 334 

சிரேஷ்டம் 2 
சறுக்கார் 67 

சிலந்தி 19 
சற்பாத்திரர் 55 

சிலும்பு 380 
சனற்குமார வாஸ்து 346 

சிவதாரம் 334 
சனி 151 , 265. 278 , 327 , 334 , சிவப்பு 24 , 220 
380 383 

கிவம் 282 , 285 
சனிசாரபலன் 262 

சிவாசகங்கள் 63 
சனிவாரம் 380 

சிறந்த நூல் 39 , 93 , 129 , 159 , 
சன்னியாசி 7 

202 , 308 , 311 , 350 , 362 , 366 
சாண் 102 , 151 , 343 , 346 , 370 சிறுகுழவி 327 
சாண்கோல் 112 , 342 

சிறுகோல் 106 
சாதிகஅ 25 , 105 , 106 , 115 , 118 , சிறுக்கில் 64 

119 , 141 , 220 , 230 , 285. 290 , சிறுத்து 138 , 139 , 38 ) 
292 , 319 , 346 , 380 

சிறுமை 247 
சாத்திரம் 2 , 55 , 67 , 76 , 114 சிறுவன் 185 
சாமம் , 141 , 143 , 360 

சிறை 52 
சாயரட்சை 52 

சிற்ப சாஸ்திரம் 1 , 114 
சாரியாய் 99 

சிற்ப நூல் 39 , 1 ! 4 , 240 , 247 , 
சாரும் 294 

294 
சாரை 4 

சிற்பி 3 , 11 , 63 , 132 , 200 , 212 , 
சார்பு 16 

220 , 221 , 248 , 270 , 285 , 193 

சீதேவி 264 
சால 283 , 209 , 319 

சீரணம் 305 
சாலை 207 , 114 , 143 , 144 , 219 , சீர் 12 , 43 , 79 , 157 , 240 , 279 , 
236 , 352 

308 , 343 , 370 


. 


284 


மனை நூல் 


5 


சீலம் 319 
சீவன் 97,119 
சுகம் 21.92 , 202 , 255 , 261. 282 

331 , 336 , 351 , 358 , 371 , 380 
சுகித்து 11 
சுக்கல் 65 
சுக்கிரசாரபலன் 259 
சுக்கிலபட்சம் 271 , 276 
சுக்கிரவாரம் 380 
சுக்கிரன் 95 , 151 , 213 , 216 , 260 

261 , 28 , 292 , 310 , 311 , 331 , 

333 , 334,80 
சுக்கு 3 2 , 358 
சுங்கன் 380 
சுடலை 15,36,60,315 , 
சுபகற்பம் 30 
சுபகாரியம் 143,287,332 
சுபக்கிரகம் 380 
சுபப்பிரதம் 270,271,276,282 

285.369 
சுபம் 62,105,276,230,281,283 

370 
சுபாபலம் 235,298 
சுபீட்சம் 375 
சுபேட்சை 53 
சுப்பிரபாக்கியம் 377 
சுரங்கம் 334 
சுரமாலை 316 
சுருட்டை 6 
சுரும்பு 13 
சுலோகம் 380 
சுவர் 143,146,151,158,334 
சுவாதி 141,150,262,2,0.281 

316,325,326,334,378,380 
சுவான கற்பம் 370 
சுவானம் 377 
சுவான யோனி 377 
சுள்ளி 359 
சுற்றல் 51,53,62,75 
சூத்திரர் 10,21,25,27,29,30,101 
115,106 113,118,1 : 9,12 ) , 230 

309,380 
சூரியன் 28,62,99,151 , 215,226 

329,334,380 
சூரிய உதயம் 52 
சூரிய சாரம் 249 
சூரியநிலயம் 4 


சூலம் 284 
சூஸ்திரம் 380 
செககான் , 15 
செக்கு 162 , 179 , 180 , 181 , 183 
செக்கு ஓசை 164 
செங்கண்மால் 182 
செங்கருங் காலி 141 
செங்கயல் 327 
செங்கல் 20 
செங்கதிரோன் 327 
செங்கை 376 
செந்தமிழ் 57 
செந்கரு 55,339 
செப்பு 14 , 67 , 103 , 106 , 179 

185 , 183 , 251 , 353 , 358 , 360 
செம்பு 21 
செம்பொன் 55 , 339,314 , 380 
செம்போத்து 5 , 141 
செம்மட்டை 6 
செயப்பிரதம் 276 
செயம் 59 , 217 , 355 , 359 , 377 
செயித்தியதிதி 274 , 276 
செய்ய ஆடை 6 
செய்யது 220 
செருக்கு 37 
செலவு 62 , 342 , 373 , 380 
செல்வம் 8 , 20 , 40 , 42 , 43 , 45 , 
46 , 58 , 59 , 62 , 64 , 74 , 79 , 
86 , 89 

99 , 147 , 166 , 167 , 
172 , 08 240 , 247 , 248 , 313 , 
368 , 373 , 
செவ்வாய் 277 , 325 , 327 , 380 
செவ்வால் குருவி 141 
செவ்வை 121 
செழிப்பு 179 
சென்மதாரே 380 
சென்னி 220 , 338 
சேகரம் 380 
சேடம் 369 
சேதம் 60 , 85 , 161 , 173 , 212 , 

216 , 243 , 331 
சேத்திரங்கள் 215 , 216,293,297 
சேத்திரபதி 289 
சேய் 60 
சேல் மீன் 232 
சொர்ணம் 61 , 114 
சேரகம் 351 


2 


. 


சொல்லடைவு 


285 


தரை 52 


சோகநீர் 380 

தரித்திரம் 62 , 369 , 374 308 
சோதனை 21 

தருப்பை 118 , 119 , 115 
சோதிடம் 270 

தருமசிந்தை 61 , 372 
சோபனம் 178 , 283 , 285 

தருமம் 45 
சோமகரன் 380 
சோமவாரம் 355 , 3:19 

தலை 49 , 110 , 130 , 139 , 191 
சோமன் 28 , 214 , 215 , 216 , 368 192 , 193 , 194 , 196 , 198 , 207 
378 

208 , 209 , 212 
சோரபஞ்சகம் 38 

தலைக்கனம் 228 
சோரபயம் 278 , 334 

தலைப் பருக்கும் 134 
சோரம் 56 , 60 , 151 , 170 , 189 தலையற்ற நாள் 330 
சோறு 4 , 73 

தலைவன் 211 
சையவன் 115 

தலைவிரி 7 
சைவர் 115 

தவசி 7 
சௌந்தரியம் 55 

தவளை 10 , 19 , 20 
சௌபாக்கியம் 262 , 285 

தழல் 134 
ஸ்தம்பம் 340 

தனம் 158 
ஸ்தம்பப்பிரதிஷ்டை 143 , 380 தன தானியம் 55 , 371 
ஸ்திரராசி 380 

தனதான்ய சம்பத்து 61 
ஸ்திரலக்கினம் 293 , 298 

தன நாசம் 380 
ஞாயிறு 325 , 380 

தனப்பிராப்தி 151 
தகைமை 104 , 213 , 214 , 215 , தனம் 10 , 20 , 58 , 61 , 66 , 96 , 
231 

151 , 181 , 237 , 334 , 371 , 3/8 
தங்கம் 178 , 182 
தசமி 276 , 333. 334 

தனயர் 78 
தசம் 372 

தனலாபம் 267 , 270 
தச்சன் 150 

தனவான் 369 
தச்சு 112 

தனவிருத்தி 380 
தஞ்சம் 1.6 

தனிக்குரல் 14 
தடகரன் 380 

தனுக்கிரகம் 101 , 163 
தடிக்கொம்பு 6 

தனுசு 151 , 194 , 196 , 269 , 270 , 
தட்சிணபாகம் 23 ! 

295 , 298 , 300 , 305 , 309 311 , 
தட்சிணாயணம் 233 

325 , 380 
தண்டி 367 

தனு முட்டி 101 , 113 
தண்டு 15 , 194 , 227 

தனுவில் 132 
தண்ணீர் 11, 51 , 62 , 126 , 34 

தாகம் 287 
தண் தமிழ் 18 

தாணு 104 
தந்தி 219 

தாண்டவமூர்த்தி 88 
தந்தி முகவன் 67 

தாது 352 
தந்தககொம்பு 230 

தாபரம் 107 , 114 
தந்தை 31 

தாமரைக் கமலம் 149 , 33 ) 
தபோதனர் 54 

தாமரைப்பூ 25 
தமிழ் 1 , 64 , 65 , 138 , 170 , 304 , தாம்பூலம் 150 , 205 , 210 
337 

தாய் 31 , 117 
தயிர் 4 , 26, 38 

தாரகாலபலன் 380 
தய்யல் 318 

தாரணி 8 , 79 , 319 
தரணி 74 , 87 , 667 , 

தாழை 116 


286 


மனை நூல் 


தாழ்வு 28 , 52 , 53 , 69 

தினம் 173 , 332 
தாளம் 162 , 178 

தீங்கு 57 , 93 , 108 
தாள் 136 

தீஞ்சுளைப்பலா 362 
தானம் 45 

தீண்டும் 56 , 316 , 332 
தானாயம் : 69 

தீது 69 , 75 , 81 , 279 , 320. 347 , 
தானியப்பிரதம் 380 

332 , 348 , 352 , 353 , 354 , 380 
தானியம் 10 , 20 , 58 , 235 , 313 , தீப்படுகை 144 
334 , 358 , 311 , 380 

தீப்படும் 56,373 , 376 
தா னிய வாசனை 25 

தீமை 57 
தானிய விருத்தி 151 , 269 , 270 , தீர்க்கம் 219 
திக்கு 57 , 61 , 95 , 119 , 151 , 206 , தீர்க்காயுசு 54 

213 , 299 , 337 , 343 , 358 , 367 , தீவினை 73 
367 

துகில் 16 
திங்கள் 191 , 197 , 277 , 324 , 325 துக்கப்பிரதம் 369 
380 

துக்கம் 41 , 45 , 65 , 114 , 151 , 
திசை 151 181 , 193 , 195 , 207 , 170 , 185 , 189 , 326 , 331 , 380 
343 

துங்கபானு 198 
திண்திறல் 194 , 210 

துங்கமால் 178 
திண்ணம் 93 , 103 , 270 , 327 , துஞ்சாமல் 370 
328 

துதியை 334 
திதமுற 131 

தும்பி 183 
திதி 272 , 333 , 348 , 369 , 380 துய்ய 183. 198 , 203 , 208, 221 
திதிபலன் 271 , 275 , 328 , 369 

துருவபதம் 345 , 380 
தித்திப்பு 22 , 25 

துருவம் 283 , 285 , 380 
தியாச்சியம் 317 , 365 

துரைசாதி 290 
தியானம் 53 

துரைத்தனத்தார் 21 
திரிசதுர் 371 

துலங்கிய 50 
திரிதிகை 271 , 214 

துலங்கு 177 , 303 , 326 , 377 
திரிமுகம் 143 

துலாம் 151 , 193 , 195 , 268 , 294 
திரியோதசி 276 , 334 

298 , 305 , 307 , 307 , 311 , 380 
திரு 64 , 82 , 150 , 342 , 357 

து வசம் 334 
திருக்கடை . நாதர் 82 

துவசாயம் 299 , 305 , 369 
திருடர் 1511 

துவஜம் 143 
திருட்டி 190 

துவரை 101 , 102 , 111 , 112 
திருதி 283 , 285 

துவர்ப்பு 24 
திருதியை 276 , 334 

துவாதசம் 372 
திருவாதிரை 141 , 245,260 , 326 

துவாதசி 273 , 276 , 334 
334 , 375 , 380 

துவிதியை 276 
திருவோணம் 141 , 150 , 217 , 

துளிர் 71 
256 , 219 , 281 , 316 , 325,334 , துளை 13 , 156 

350 , 378 
திரேக நாசம் 380 

துறக்கம் 46 

துற்குறி 123 
திரை 376 

துன்பம் 65 , 66 , 147 , 187 , 266 , 
திறம்பாமல் 158 

292 
திறை 108 

துன்மை 51 , 261 , 280 , 291 
தினகரன் 379 

துன்னிய 100 , 103 , 112 , 299 
தினப்பொருத்தம் 328 

தூண் 134 , 140 , 143 
திண்மை 66 

தூமாயம் 299 , 305 , 369 


சொல்லடைவு 


287 


தூரத்தே 70 

தொல்குடி 331 
தூலக்குத்து 151 

தொல்லை 51 , 75 
தூறு 288 , 290 

தாழில் 59 
தெய்வம் 44 

தோஷம் 21 , 1.1 , 122 , 305 , 305 
தெய்வகணம் 141 

311 , 19 
தெய்வசம்பத்து 340 

தோப்பு 143 
தெற்கு 28 , 3 :, 49 , 57 , 123 , 146 தோற்றம் 15 
151 , ! 96 , 207 , 212 , 236 , 300 , தோன்றல் 260 , 288 
305 , 316 , 334 , 343 , 346 , 356 , நகம் 18 
370 , 377 

நகரம் 214 , 319 
தென்கிழக்கு 40 , 299 , 305 , 356 , நசிக்கும் 31 
377 

நசித்து 50 
தென் கீழ் 120 , 129 

நசித்துப்போகும் 15 
தென்கீழ்த்திசை 333 

நசித்துப்போம் 17 
தென்சார்பு 316 

நசியும் 43 
தென் தலை 131 

நண்டு 19 , 197 , 210 , 312 
தென் திசை 29 , 31 , 364 

நடப்பி 114 
தென்பால் 96 

நடு 49 , 64 , 65 , 97 , 121 , 126 , 
தென் மூலை 132 

128 , 1 { 0 , 335 
தென்மேல் 129 

நடுச்சட்டம் 163 
தென்மேல் மூலை 131 , 356 நடுவாகை 133 
தென்மேற்கு 41 

நடுவீடு 21 
தென்மேற்கு 301 , 305 , 37 ) நட்சத்திரபலன் 252 , 263 , 279 
தென்னண்டை 21 

நட்சத்திரம் 140 , 226 , 257 , 281 , 
தேகபீடை 334 

325 , 334 , 369 , 378 , 380 
தேக்கு 106 , 108 , 109 , 141 , 229 , நட்டம் 44 , 48 , 76 , 240 
230 

நத்தி 226 
தேங்காய் 119 , 63 

நய்யவே 184 
தேசு 216 

நரம்பு 64 
தேதி 206 , 210 , 325 

நல்ல நாட்கள் பக் . 140 
தேமா 141 

நல்லா 285 
தேர் 16 

நல்லோர் 2 , 62 , 207 
தேவகணம் 140 , 14 ! 

நவக்கிரகம் 151 
தேவதாசி 4 

நவதானியம் 58 
தேவதை 337 , 380 

நவமணி 129 
தேவணி 225 

நவம் 373 , 380 
தேவர் j1 , 109 , 118 , 119 , 141 , நவமி 275, 276 , 333 , 334 , 369 
153 , 159 , 60 , 223 , 225 , 230 , நவில் 103 , 226 , 269 , 293 , 302 , 
337 , 346 

303 
தேள் 18 , 19 , 207 , 210 , 312 நற்குறி 123 
தேனமர்குழலி 153 

நன்மை 45 , 46 , 51 , 62 , 65 , 66 ,, 
தேன் 26 , 38 

72 , 94 , 114 , 151 , 169 , 173 , 
தேன்கூடு 19 

202 , 246 , 260 , 26 !, 279 , 280 , 
தை 202 , 206 , 207 , 210 , 212 , 371 , 322 , 333 , 352, 365 , 366 , 
246 , 26, 322 

372 , 373 , 375 , 380 
தையல் நூல் இழந்த மாது 6 நன்று 70 , 82 , 91 , 123 , 127 , 130 , 
தொகை 346 , 369, 370 , 380 175 , 186 , 228 , 320 , 322 , 328 , 
தொம்பரவாள் 370 

334 , 352 , 354 , 360 


288 


மனை நூல் 


நா 77 


நாதர் 76 


நன்னாள் 321 

திருதி 41 , 45 , 46 , 250 , 

334 , 369 , 377 
நாக்கு 351 

நிருதிமூலை 21 , 151 
நாகம் 51 , 94 , 146 , 151 , 165 , நிர்ணயம் 32 , 369 

2 : 2 , 248 , 257 , 32 > , 338 , 370 , நிர்பாக்கியம் 378 
380 

நிலம் 143 , 155 , 156 , 157 
நாட்டம் 203 

நிலைக்கால் 3 : 6 
நாட்டல் 128 

நிறைகுடம் 8 , 16 , 34 , 201 
நாட்டுகை 128 

நிறைவு 221 
நாட்டும் விதி 129 

நீசம் 2 : 8 

நீச்சதானம் 272 
நாம இராசி 151 

நீச்சன் 370 
நாயகன் 94 

நீடு 64 
நாயகி 77 

நீடூழி 56 , 64 
நாய் எலும்பு 21 

நீடூழிகாலம் 124 , 161 
நாய் 14 ) , 167 , 305 , 356 , 357 நீதி 31, 105 , 279 
நாரியர் 173 , 184 

நீர் 16 , 51 , 52 , 53 , 117 
நாரை 5 , 141 , 168 

நீர்காக்கை 141 
நார் 115 , 1 ! 6 , 130 

நீளம் 62 , 67 , 70 , 71 , 72 , 98 , 
நாலாம் சாமம் 334 

120 , 136 , 151 , 152 , 158 , 222 , 
நாலு 92 , 111 , 116 , 150 , 154 , 

224 , 316 , 358 
158 , 205 , 213 , 249 , 294 , 334 , நீள் இடம் 47 
341 , 374 , 377 

நீள் கதிர் 52 
நாலுதிக்கும் 126 

நீள் குடம் 47 
நாலுசாண் 370 

நீள்குடி 98 
நாலெட்டு 370 

நீள் நெடுங்காலம் 180 
நாலேழ் 47 , 219 

நீமத்தபசி 15 
நால்வாய் 350 

நுண்மணல் 100 
நாவல் 141 , 352 

நுனை 11 
நாவி 5 

நூல் 54-56 , 58 , 68 , 6 ) , 71 , 73 , 
நாவிதன் ! 

76 , 16 , 118 , 125 , 127 , 143 , 
நாழிகை 95 , 203 , 210 , 318 

154 , 158 , 221 , 232 , : 06 , 313 , 
நாள் 95 , 200 , 317 , 320 , 321 , 

316 , 32 < , 342 
326 , 332 , 315 , 352 , 361 , 365 , நூல்கள் 18 
369 , 380 

நூறு 213 , 214 , 215 , 219 , 339 , 
நாற்பது 335 

346 , 350 
நாற்றம் 26 

நெம்பு 153 
நாற்றிசை 41 , 127 , 342 

நெய் 2 , 16 , 26 , 37 , 38 
நான்கு 5 :, 55 , 62 , 65 , 86.91 , நெல் 100 

106 , 115 , 118 , 120 , 125 , 141 , நெல்லி 140 , 149 , 362 
151 , 214 , 219 , 230 , 236 , 295 , நெறி 105 , 271 , 65 
305 , 378 , 335 , 336 , 337 , 343 , நெற்றிக்கண் ! 
348 , 350 , 376 

நேசம் 257 , 315 
நான்மறை 1 

நேத்திரம் 32 , 39 , 338 
நிட்சேபம் 143 

நேயம் 200 , 295 
நிஷ்பஞ்சகம் 380 

நேர் 155 , 307 
நிஷ்பலம் 369 

நேர்மை 338 
நித்தம் 221 

நைய 203 


சொல்லடைவு 


289 


நொண்டி 6 

பதினேழு 49 
நோயாளன் 7 

பதினைந்து 235 
நோய் 7 , 8 , 17 , 50 , 51 , 52 , 60 , பதினொன்று 120 , 144 , 206 ,, 

t6 , 69 , 17 85 , 122 , 130 , 132 , 207 , 213 , 339 , 372 , 380 
150 , 163 , 167 , 169 , 172 , 203 , பதின்மூன்று 312 
212 , 242 , 323 , 333 , 351. 357 , பத்திரைதிதி 213 , 276 , 287 
369 , 3801 

பத்து 49 , 72-74 , 78 , 80 , 110 , 
பகர் 65 , 108. 118 , 198 , 286 , 26, 207 , 210 , 214-216 , 297 , 

287 , 293 , 294 , 303 , 309 , 336 , 332 , 334 , 348 , 352 , 372 , 373 , 
356 

380 
பகல் 266 

பந்தம் 263 
பகிர் 49 , 102 , 120 

பந்தனம் 273 , 276 
பகை 8 , 76 , 122 , 151 , 174 , 201 பந்துக்கள் 241 , 248 , 270 , 380 
288 , 357 

பயம் 56 , 146 , 151 , 203 , 245 , 
பங்கயம் 68 

248 , 269 , 270 , 275 , 277 , 334 , 
பங்கு 61 , 198 

369 
பங்குனி 207 , 248 , 323 , 324 , 325 பயிர் 26 , 87 , 143 
பசு 3 , 12 , 20 , 21 , 55 , 83 , 119 , பரப்பு 133 

143 , 151 , 267 , 270 , 334 பரமசிவம் 1 , 53 
பச்சை பூமி 25 

பரமதேரதாரே 380 
பஸ்பம் 380 

பரணி 140 , 249 , 262 , 327 , 334 , 
பஞ்சகம் 380 

378 , 380 
பஞ்சமி 150 , 276 , 333 , 334 பராதீனம் 298 
பஞ்சமுகஸ்வரூபி 1 

பரி 24 
பஞ்சமுகம் 330 

பரிதி 249 , 250 , 341 
பஞ்சம் 157 

பரிமளம் 25 , 54 , 55 
பஞ்சலோகம் 20 

பரிவு 72-74 , 78 , 169 , 199 , 228 
பஞ்சுத்தூள் 111 

பரி வேடம் 329 
படை 264 

பருத்தி 116 , 119 , 149 
பட்சம் 17 

பருந்து 141 , 298 , 350 , 366 
பட்சி 26 , 38 , 119 , 140 

பலகை 151 
பட்டணம் 214 , 319 

பலஹீனம் 151 
பட்டாபிஷேகம் 141 

பலா 141 , 363 
பட்டிட்ட மரம் 70 

பலாசு 141 , 362 
பட்டிசம் 25 ) 

பலாபலன் 51 
பட்டு 80,110 , 118 , 119 , 268 பல்லி 11 , 19 
பணம் 99 

பழம் 2 
பண் 14 

பழம்பொருள் 380 
பண்டி 42 

பழிபடும் 176 
பண்டிதம் 42 

பழுது 2 , 174 , 362 
பண்டிதர் 39 

பறண்டை 14 
பண்டி பண்டாரம் 60 

பனை 67. 115 , 116 , 118 , 119 , 
பண்டு 65 

125 , 149 , 150 
பதம் 140 

பன்றி எலும்பு 21 
பதி 151 , 179 , 208 

பன்னிரண்டு 104 , 133 , 207, 222 
பதினான்கு 265 , 283 , 353 

345 , 347 , 348 , 370 , 372 , 378 , 
பதினெட்டு 55 , 60 , 104 

380 
மனை -- 19 


290 


மனை நூல் 


பாகம் 49 

புண்ணியன் 1 
பாக்கியம் 3 , 55 , 60 , 70 , 77-79 , புதசார பலன் 253 

83 , 88 , 99 , 144, 151 , 164 , 248 புதன் 151 214 , 215 , 254 , 334 , 
371 , 372 , 380 

340 , 380 
பாங்கு 108 , 176 

புதுப்பானை 7 
பாசம் 62 , 380 

புதுப்பொருள் 380 
பாண்டம் 10 

புதைத்தல் 168 , 334 
பாதம் 127 , 151 , 198 , 231 , 284 , புதையல் 20 , 143 
311 

புத்திரர் 11 
பாதாளம் 334 

புத்து 36 
பாதி 133 , 145 

புரட்டாசி 323 , 324 , 325 , 242 
பாம்பு 7 , 8 , 14 , 19 , 56 , 305 புரவி 16 
பார்ப்பான் 7 

புராணம் 55 
பாலன் 165 , 187 , 293 , 3 5 , 380 , புராதனர் 225 
பால் 2 , 4 , 16 , 21 , 62 , 63 , 67 , 73 புருஷன் 49 , 141 , 191 , 196 , 198 , 

83 , 129 , 141 , 229 , 361 , 363 200 , 201 , 207 , 209 , 361 
பால் ககறவாது 21 

புலவர் 28 
பாவம் 77 , 189 , 201 

புலி 360 
பாவிப்பார் 2 

புல் நுனி 10 
பாழ் 6 , 87 , 161 , 166 , 208 , 211 புல்லறிவன் 2 

212 , 326 , 327 , 330 , 370 , 369 புல்வாய் 360 
பிசாசு 92 , 172 , 185 

புவி 51 , 62 , 168 , 186 , 314 , 334 , 
பிணம் 315 

344 
பிணி 57 , 65 , 130 , 184 , 315 , 320 புளி 25 , 109 , 149 , 150 , 229 , 230 
323 , 377 

363 
பிணைக்க 133 

புளிப்பு 27 
பிண்டம் 60 , 338 

புறம் 158 , 219 , 334 
பித்தம் 89 , 163 

புறம்பு 33 
பித்தளை 21 

புறா 12 
பிரகஸ்பதி 151 , 288 , 334 புற்று 40 , 45 , 46 , 234 
பிரகாரம் 305 , 339 , 367 

புனர் ஆக்கம் 136 
பிரதமை 272 , 276 , 333 , 334 , புனர்பூசம் 141 , 259 , 325 , 330 , 
369 

334 , 378 , 380 
பிரதிஷ்டை 197 , 334 

புன்மை 261 
பிரமம் 44 , 45 

புன்னை 141. 362 , 363 
பிரமஸ்தானம் 29 , 46 , 336 

புஷ்கரன் 380 
பிரம்மா , 129 , 105 

புஷ்பம் 53 , 150 
பிரஜாபத்தியம் 101 

பூ 22 , 51 , 53 , 59 , 201 , 343 
பிராமணர் 25 , 29. 101 , 106 , பூசம் 141 , 251 , 256 , 257 , 279 
116 , 1 : 9 , 125 , 369 , 380 

281 , 334 , 378 , 380 
பிறந்த நாள் 320 , 327 , 328 
பீடம் 219 

பூசல் 64 

பூசை 129 , 204 , 210 , 221 
பீடை 204 , 212 

பூஞ்சுனை 362 
பீலி 147 

பூணூல் 125 , 210 
புகுதல் 97 , 98 , 323 , 340 

பூதம் 264 , 380 
புடவை 16 
புண்டரீகம் 346 

பூதலம் 1 , 24 , 191 , 198 
புண்ணியவான் 61 , 369 

பூமகள் 141 


சொல்லடைவு 


291 


பூமி 13 , 22 , 24 , 65 , 119 , 168 , பொலிவு 129 , 269 , 311 , 343 , 
320 , 333 

378 
பூரட்டாதி 141 , 150 , 262 , 316 , பொல்லாங்கு 52 , 209 , 285 
330 , 334 , 378 , 380 

பொல்லாதது 

121 , 122 , 251 , 
பூரணகும்பம் -16 

252 , 265 , 284 , 285 , 287 , 290 , 
பூரணம் 276 , 306 , 309 , 369 296 , 298 , 317 , 329 , 357 , 365 , 
பூரம் 141 , 150 , 251 , 334 , 378 , 380 
380 

பொழியும் 178 
பூராடம் 256 , 259 , 316 , 327 , பொற்பூணூல் 210 

334 , 217 , 141 , 378 , 380 பொன் 21 , 58 , 129 , 143 , 168 , 
பூரான் 19 

177 , 235 , 253 , 313 , 321 , 327 , 
பூர்வபட்சம் 333 , 334 , 343 , 379 373 
பூனை 305 , 351 , 360, 365 , 369 , போகம் 371 , 372 
377 

போசனம் 54 , 205 , 210 , 314 
பெண் 56 , 82 , 84 , 89 , 134 , 138 , போத்து 171 

165 , 125 , 180 , 181 , 188 , 238 , போர் 81 , 275 
243 , 330 , 361 

பௌத்திரம் 220 
பெண் கழுகு 141 

பௌர்ணமி 271 , 276 , 334 
பெண் குதிரை 141 

மகம் 141 , 150 , 251 , 326 , 334 , 
பெண் குரங்கு 141 

378 , 380 
பெண் நாய் 141 

மகாரோகம் 242 , 268 
பெண் புலி 141 

மகிழ்ச்சி 67 
பெண் பூனை 141 , 360 

மகிழம் 147 , 362 
பெண் மரம் 140 
பெண் மான் 141 

மக்கள் 90 , 170 , 173 , 175 , 176 , 
பெண் யானை 141 

200 
பெய்து 129 

மங்களவாரம் 380 
பெய்யாது 85 

மங்கிலியஸ்திரி 16 
பெரியோர் 31 , 53 , 54 , 61 , 98 மங்கை 165 , 172 , 187 , 191 , 197 
பெருச்சாளி 141 

316 , 327 , 366 
பெரும்பாடு 165 , 324 

மச்சம் 33 
பேடை 360 

மஞ்சாகை 133 , 135 
பேய் 60 , 167 , 183 , 315 

மஞ்சை 5 
பேரிகை 184 

மடங்கல் 364 
பேழை 234 

மடந்தை 98 
பைத்தியம் 119 

மடவரல் 364 
பைய 145 , 208 , 287 

மட்டக்கோல் 109 
பொக்கிஷம் 378 

மட்டை 7 
பொங்கும் 178 , 191 , 197 , 282 , மணம் 24 , 327 
316 , 327 

மணல் 103 

மணி 80 , 129 
பொகிப்பு 318 , 380 

மண் 21 , 26 , 27 , 62 , 234 , 341 
பொதிகை 140 

மண்டபம் 142 
பொய்யாது 241 , 306 

மண்டலம் 231 
பொருத்தம் 343 , 352 , 376 , 380 மண்டூகம் 19 
பொருள் 56 , 60 , 61 , 145 , 171 , மண்டைஓடு 21 
212 , 315 , 316,321 , 367 மண் வெட்டி 124 


மகுடி 186 


292 


மனை நூ 


மதி 99 , 151 , 190 , 237 , 242 , 251 மனை 12-17 , 19 , 46 , 49 , 50 , 51 , 
304 , 340 , 363 

53 , 56,60 , 67 , 82 , 88 , 94 
மதிபுதன் 355 

96 , 97 , 107 , 114 , 122 , 145 , 
மது 178 

149 , 152 , 153 , 161 , 164 , 166 , 
மதுக்குடம் 4 , 16 

167 , 169 , 171, 181 , 183 , 185 , 
மதுரம் 25 

187 , 200-202 , 212-214 , 206 ,. 
மத்தளம் 33 

208 , 315 , 316 , 3 : 3 , 314 , 317 , 
மத்திமம் 2 , 34 , 104 , 119 , 142. 320 , 322 , 326 , 327 , 330 , 335 , 
146 , 164 , 212 , 218 , 294 298 , 336 , 341 , 342 , 343 , 346 , 350 . 
336 , 9 , 370 , 378 , 380 

358 , 361 , 366,370 , 376 , 379 , 
மந்தாரம் 329 

380 
மந்தை 39 

மனைகோல 368 , 124 , 211 , 321 
மயக்கம் 67 

323 , 327 
மயன் 1 , 54,55 , -61 , 64 , -66 , 96 , மனையாள் 21 , 151 , 172 

138,141 , 142 , 176 , 177 , 181 , மன்மதகிரீடை 55 
215 , 247 298 , 301 , 302 , 304 மன்னர் 79 , 109 , 117 , 158 , 211 , 
30 , -308 , 539 , 346 , 350 , 218 , 230 , 255 
237-242 , 245 , 250 , 273 

மா 12 
மயானம் 148 

மாசி 181 , 206 , 207 , 202 , 210 , 
மயிர் 6 , 18 , 26 111 

212 , 2.7 , 322 , 325 
மயிர்முனை 103 , 

மாசு 216 
மயில் 141 

மாடக்கூடம் 325 
மயேசுரன் 70 

மாடமாளிகை 114 , 142 
மரங்கொத்தி 141 ) 

மாடம் 340 
மரணம் 42 , 45 , 60 , 65 , 77 , 81 , 

மாடி 122 , 123 
98 , 121 , 164 , 246 , 327 , 380 மாடு 5 , 72 , 36 , 334 
மரம் 114 , 130 , 137 , 138 , 139 , மாட்டுத் தொழுவம் 151 

142. 143 , 145 , 148 , 150 , 229 , மாத பலன் 313 
230 , பக் 140 . 

மாதம் 95 , 151 , 157 , 202 , 237 , 
மருதை 141 

317 , 322 , 323 , 325 , 365 
மரமிசைத்தல் 121 , 133 

மாது 15 , 62 , 165 , 171 , 178 , 182 
மரை 5 , 23 

187 , 195 , 196 , 284 , 339 , 344 
மரையாள் 23 

மாதுளை 362,363 
மலடி 56 , 316 , 327 

மாமரம் 141 

மாரி 85 , 244,243 
மலடு 330 

மார்கழி 207 , 245 , 323-325 
மலட்டுப்பசு 141 

மார்க்கம் 160 
மலர் 57 , 60 , 61 

மால் 340 

மாவின் ஏறு 12 
மழை 329 

மாளி 23 , 24 , 33 , 107 , 114 , 245 , 
மறை 68 , 112 

246 , 219 , 237,240 , 241 , 242 , 
மறையோர் 27 , 30 , 71 , 98 , 106 , 247 , 248 , 252 , 258 , 261 264 , 

115 , 117 , 118 , 119 , 125 , 141 , 266 , 291 , 298 , 305 
160 , 210 , 230 

மாறாயம் ( மாராயம் ) 4 
மனம் 220 

மாறு கயிறு 122 . 

மானாங்குலம் 105 
மனவியாகூலம் 53 

மானிடர் 153 , 223 
மனித கணம் 140 

மான் 5 , 193312 , 


சொல்லடைவு 


293 


மூப்பு 380 


மிசரம் 378 

முலையிலாக்கன்னி 7 
மிஞ்சி 136 

முழக்கயிறு 124 
மிதுனம் 151 , 194 , 267 , 270 , 295 முழக்கோல் 100 , 106 , 107 , 113 , 

293 , 303 , 305 , 309,311 , 325 . 
380 

முழத்தாள் 107 
மித்துரு- 369 

முழம் 51 , 53 , 69 , 100 , 102 , 105 , 
மிரிதியோகம் 380 

1/2 , 113 , 136 , 152 , 153 , 228 
மிருக சீரிடம் 141 , 217 , 253 , 256 316.340 

279 , 281 , 325 , 326 , 330 , 334 , முளரி 32 
378 , 38 

முளை 66 , 120 , 121 , 123 , 126 , 
மிருகம் 151 , பக் 140 

153 
மிருது பஞ்சகம் 380 

முளைக்கயிறு 120 
மிருத்துப் பிரதம் 369 

முனை 48 , 67 
மிருத்துவ சாரம் 265 , 266 , 275 மூஒன்பது 346 
மிருத்துவின் பயன் 239 , 270 

மூக்கரை 7 
மீனம் 151 , 193 , 217 , 269 , 270 , Lod 

மக்கரையன் 15 
295,298 , 299,305 , 306,311 , மூங்கில் 104 , 108 , 151 , 194 
380 

196 , 207 , 217 , 269 , 270 , 294 
மீன் 26 

298 , 303 , 305 , 306 , 311 , 325 
மீன் கவுச்சி 26 

354 , 380 , 106 , 141 , 362 
முகடு 122 , 326 

மூதேவி 264 
முகம் 196 , 212 , 232 , 344,380 

மூத்தவர் 31 
முகில் 63 
முகுந்தன் 68 , 90 

மூலம் 141 , 146 , 251 , 316 , 326 , 
முகூர்த்தம் 17 , 47 , 49 , 64 , 95 , 334 , 378 , 580 

128 , 129 , 144 , 200 203-205, மூலை 55 , 57 , 110, 123 , 131 , 

212-216 , 319 , 328 , 329 , 381) 132 
முக்கணர் 9 ) 

மூலைக்கால் 129 
முக்கால் 104,195 , 203-205,222 , 

மூவேழு 210 
312 , 318 , 359 

மூவைந்து 77 
முக்கோணம் 32 

மூன்றாஞ்சாமம் 334 
முடவன் 15 

மூன்றாம் பாதம் 150 
முடிபருத்து 64 

மூன்று 64 , 85 , 91 , 92 , 115 , 12 ) 
முட்டை 18 

136 , 151 , 152 , 154 , 157 , 1 62 , 
முதல் பாகம் 151 

188 , 203 , 204 , 207 , 213 214 , 
முதல்பாதம் 369 

219 , 236 , 305 , 309,323,328 , 
முதுதலை 130 , 131 132 

332 , 334 , 345 , 347 , 748 , 369 , 
முதுமறை 108 

370 , 372-374 , 376 , 377 
முத்து 177 , 313 

மூன்றுசாண் 21 
முத்தொழில் 1 

மேடம் 193 , 207 , 210 
முந்நான்கு 222 

மேதினி 65 
முப்பது 90 , 333 , 346 , 348 

மேளம் 184 
முப்பத்தேழு 13 

மேற்கு 21 , 25 , 31 , 37 , 42 , 59 , 
முப்புரி 115 , 117 , 119 

146 , 151 , 156 , 196 , 201 , 212 , 
மும்மூர்த்தி 1 

231 , 236 , 300 305 , 316 , 334 , 
முயல் 5 , 119 , 305 , 339 

346 , 3 : 6 , 366, 368 , 370 , 378 
முயல்யோனி 378 

மேற்கோள் 207 , 208 , 334 
முலை 196 

மேற்றிசை 29 , 193 


1 


மனை நூல் 


எல் 


பேனி 220 

ரோகம் 151 , 201 , 248 , 270 , 334 
பேஷம் 195 , 165 , 267 , 270 , 294 , 

369 , 380 
2 : 8, 302 , 105 , 307 , 311 , 325 , லக்கினபதி 296 
3801 

லக்கினம் 296 , 297 , 298 , 380 
மைந்தர் 55 , 68 , 179 

லாபம் 46 
மையம் 145 , 153 , 158 , 236 

லிங்கம் 334 
பொட்டை . 7 

லோகம் 20. 333 
பொழி 215 

வகுத்த 68 , 152,185 , 269 , 280 , 
மொழியினாள் 13 , 21 , 169 

239 , 307 
( மாதிரம் 220 

வகுத்துரை 15 
மோர் 26 

வகை 169 , 337 
மௌலி 63 

வசியம் 123 , 372 
யசமானன் 110, 56 , 65 , 124 , 200 வச்சிரம் 284 , 285 
319 , 343 

வஞ்சம் 347 
யகர் 1 

வஞ்சி 45 , 141 , 306 , 363 
யமபதி 124 

வடகிழக்கு 43 , 129 , 131 , 132 , 
யமன் 46,194 , 334 , 369 , 377 303 , 305 , 356 , 378 
யவ்வனம் 380 

வடக்கு 21 , 28 , 29 , 43 , 96 , 123 , 
யாத்திரை 143 , 330 , 333 

139 , 119 , 146 , 151 , 194 , 196 , 
யானை 16,140 , 143 , 162 , 230 212 , 207 , 236 , 302 , 305. 316 , 
305 , 334 , 357 , 3t6 

343 , 346 , 369 , 370 , 378 , 334 
யானன எலும்பு 21 

வடமேற்கு 42 , 119. 301 , 305 , 
யானையோனி 378 

356 , 368 , 378 
யோகபலன் 282 , 380 

வடம் 159 , 160 
யோகம் 3 , 21 , 87 , 89 , 99 , 283 , வடிவு 51 , 64 , 94 , 134 
285 , 333 , 346 , 380 

வட்டம் 64 , 70 , 227 , 329 , 346 , 
யோகினி 333 , 334 

348 ) 
யோனி 95 , 345 , 348 , 351 , 352 , வணிகர் 29 , 101 , 106 , 108 , 109 , 
356 , 361,3t9, 376 , 377 , 380 

113 , 117 , 125 
யௌவனஸ்திரீ 4 

வண்டமர்குழழ் 15 
ராசி 190 , 270 , 293 , 300 , 302 , வண்டு 13 , 19 , 141 , 175 , 194 
306,310,325 , 354 

வண்ணம் 102 112 , 259 
ரிக்கத் திதி 276 

வண்ணான் 4 
ரிஷபம் 12 , 151 , 193 , 195 , 267 , வண்தமில் 368. 42 

270 , 253 , 298 , 308 , 311 , 325 , வண்மை 261 , 278 , 289,316 
369 , 380 

வமிசம் 148 , 220 , 369 
ரிஷபாயம் 300 , 805 

வம்பு 71 , 183 
ருசி 22 

வயது 71 , 86 , 213 , 214 , 215 , 
ருணம் 369 

216, 219 , 342 , 349 , 350 , 369 , 
ருது 327 , 330 

380 
ரேகை 334 

வயிரம் 229 , 2.30 
ரேவதி 141 , 251 , 280 , 281 , 327 , வயிரவேல் 26 
334 , 378 , 380 

வயிறு 96 , 208 , 209,199 315 
ரொனகாரன் 21 

வரத்து 241 
( ருணகாரன் ) 

வரப்பு 143 
ரோகணி 141 , 150 , 249 , 253 , வரிசை 54 , 106 , 314 

வரவு 62 
256 , 279 , 281 , 334, 78 , 380 வரிசை 54 , 106 , 314 

வருடாந்தம் 332 


295 


சொல்லடைவு 


வருணத்தார் 125 

வாசல் 48 , 65 , 67 , 94 , 97 , 140 , 
வருணம் 29 

146 , 151-153 , 161 , 664 , 173 , 
வருணன் 42 , 45 , 46 , 59 , 119 , 182 , 187 , 194 , 199 , 206 , 275 , 

195 , 305 , 319 , 346 , 329 , 378 , 208 , 209 , 316 , 380 
வருத்தம் 74 , 109 , 161 , 172 , வாசனை 22 
180 

வாடாது 161 
வருஷம் 380 

வாடும் 161 , 174,204 
வரைந்து 11 2 , 301 

வாணிபம் 82 
வலக்கண் 337 

வாணி 272 
வலக்கை 191 , 192 , 194 , 196 , வாணியன் 7 
198 

வாத்தாரே 380 
வலம் 5 , 11 , 14,51 , 53 , 94 , 144 , வாதம் 163 

199 , 152 , 321 , 333 , 334 வாயு 46 , 334 
வலம்புரி 50 

வாயுமூலை 60 , 151 
வலிய 269 

வாய் 232 
வலையன் 65 

வாய்வு 42 , 45 , 119 , 305 , 315 , 
வல்லன் 54 , 141 , 170 , 360 

369 , 378. 380 
வல்லாண்மை 39 , 365 

வார நாள் 327 
வல்லி 141 

வாரபலன் 277 
வல்லூறு 141 

வாரப்பொருத்தம் 378 
வழங்கு 305 , 307 , 346 

வாரம் 151 ) , 219 , 226 , 278. 317 , 
வழற்கண்டு 55 

327 , 329 , 338 , 348 , 355 , 364 , 
வழி 14 , 127 , 327 , 330 

365 , 369 , 379 , 380 
வளமை 2 , 64 , 217 

வாழைப்பழம் 2 
வளம் 59 , 113 , 116 , 132 

வாழ்மனை 51 
வளர் 62 , 346 , 348 

வாழ்வு 41 , 45 , 47 , 48 , 50 , 51 , 
வளை 134 

* 3 , 54 , 55 , 60 , 64 , 67.69,72, 
வளையம் 326 

75 , 78 , 83 , 85 , 86 , 87 , 85 , 
வள்ளியர் 12 

90 , 138 , 146 , 171 , 177 , 180 , 
வறுமை 132 , 147 , 171 , 189 , 193 , 194. 209 , 212,314 , 320 , 
347 , 368 

331 , 340 , 366 
வற்றாத 8 

வாள்விழி 98 
வற்றிய 52 

வானம் 360 
வசை 287 

வானம்பாடி 141 

வான் 226 
வன்மை 64 , 280 

வான் பொருள் 209 
வன்னி 99,141 , 229 , 230 , 287 , வாஸ்து 49 , 95 , 120 , 191-198 , 
363 

200-204 , 206 , 218-212 , 317 , 
வஸ்திரம் 6 , 221 

318 , 341 , 365 
வாகனம் 53 , 380 

விசாகம் 141 , 261 , 316 , 330 

334 , 378 , 380 
வாகை 136 

விசுவதோமுகம் 151 
வாக்கியம் 218 , 220 , 331 

விடக்கு 4 
வாக்கு 158 , 221 , 241 , 264 , 270 

விடை 217 
வாங்கு 123 , 334 

விட்டம் 134 , 140 , 184 
வாசம் 31 , 54 , 55 , 57 , 59 , 257 

வட்டிகரணம் 329 

விண்ணவர் 117 
258 , 314,375 , 380 

விதவை 6 , 327 


205 


மனை நூல் 


விதி 51 , 273 , 284 , 285 , 370 விறகுக்கட்டு 7 
விதை 143 

விற்றல் 65 
வித்தகம் 221 

வினை 59 , 67,171 , 243,358 
வித்தகன் 337 

விஸ்தாரம் 21 , 346 
வித்தியாரம்பம் 143 

விஸ்வகர்மா 1 ) 
விநாயகர் 129 

விஷக்கடிகை 329 
விந்தை 61 , 229 , 230 

விஷப்பிரதம் 369 
விபதாரே 380 

விஷம் 65 
விபத்து 380 

விஷ்ணு 1 , 337 
விபரம் 61 , 69 , 226 , 369 , 375 வீடு 21, 22,65,67 , 143 , 147,151 , 
விப்பிரர் 117 

163 , 208 , 212 , 215 , 219 , 266 , 
வியாகிரதம் 285 

270,278,292,298,305,324,336 
வியாகூலம் 57 

338 , 339 , 346 , 369 , 373 
வியாக்கிரமபாதம் 151 

விரியம் 173 
வியாதி 21 , 43 , 45 

வெண்டலை 18 
வியாபாரம் 143 

வெண்டா 311 312 , 340 , 344 , 
வியாழன் 151 , 278 , 325 , 327 370 
340 , 355 , 380 

வெப்பு 251 
விரதியதாரே 380 

வெய்யோ , ன் 213 
விரயம் 1 9 , 369 , 373 , 375 , வெல் 265 267 , 304 , 367 
விரல் 100 , 102 , 104 , 112 , 113 , வெல்லம் 65 
116 , 120 , 158 , 222 

வெளுத்தபூமி 25 
விரிஞ்சன்மூலை 335 

வெளுப்பு 22 
விரிதலை 7 

வெள்ளி 21 , 151 , 214- 216,219 
விருச்சிகம் 153 , 193 , 195 , 268 , 273,327 , 331 , 340,355,380 

270 , 293. 298 , 299 , 305 , 307 , வெள்ளிப்பாடு 317 , 329 , 365 
311 , 325, 376 , 380 

வெள்ளிய 12 
விருதாவான செலவு 374 

வெள்ளை 12 
விருத்தி 54 , 151 , 305 , 335,339 , 

வெறுமை 18 , 132 
3801 

வெற்றி 357 
விரும்பு 109,167 , 172 , 20 ’ , 214 , வென்றி 374 
283 , 349 

வேகம் 126 
விரோதம் 323 

வேங்கை 5 , 104,106,108,109,141 
விலகி 78 , 333 

360 
விலாசம் 55 , 64 

வேசி 4 , 197 
விலை 65 

வேடன் 370 
வில்வம் 141 

வேதத்தோர் 101.113 , 129,137 
விவாகம் 327 
விவேகம் 105 

139,173,174,175 , 178,180,182 

184,185,324 
விழி 26 , 49 , 193 , 203 , 349 வேதம் 37 , 55 , 69 , 221 
விழுது 118 , 119 

வேதனை 199 
விளக்கு 318 

வேதாந்தம் 332 
விளம்பல் 67 , 100,101,105,113 , வேந்தன் 310 

122,132,173,183,221,270,313 வேம்பு 141 , 363 
316 , 337 

வேலமரம் 150 
விளா 141 

வேல் 349 , 376 
விளை 64 , 87 , 165 

வேழகசங்கு 378 
விறகு 9 , 17 

வேழம் 162,364 


சொல்லடைவு 


297 


வேளாண்மை 72 , 73 , 108 , 109 , வைதிருதி 285 
117 

வையகம் 90 
வேளை 189 , 203 , 205,212,365 , ஸ்ரீ நிலயம் 146 
370 

ஸ்தாபிதம் 226 
வேள்வி 370 

ஸ்தானம் 204 
வேனில் 310 

ஸ்திரீகள் 3 
வைகாசி 151 , 202,206,207,210 , ஸ்நானம் 210 
212 , 238 

ஜாமம் 210 
வைக்கோல் 217 

ஜெயப்பிரதம் 248 
வைசியர் 27 , 30 , 105 , 106 , 115 க்ஷத்திரியர் 118 , 119 , 369 
118 , 119 , 125 , 230 , 369, 380 க்ஷயரோகம் 60 


பயன்படுத்திய நூல்கள் 


- 


1 . அகநானூறு 

கழகம் 1970 
2. ஆத்திசூடி 

ஔவையார் - கழகம் 1973 
3. ஐங்குறு நூறு - அண்ணாமலைப் பல்கலைக்கழக வெளியீடு 

1978 
4. கப்பல் சாத்திரம்- அரசினர் சுவடி நூலகம் , சென்னை 
5. கம்பராமாயணம் - சுந்தரகாண்டம் அண்ணாமலைப் பல் 

கலைக்கழகம் , 1957 


6. கம்பராமாயணம் - பாலகாண்டம் - அண்ணாமலைப் பல் 

கலைக்கழசம் 1957 


7. கயிலாச நாதர் சதகம் - வல்லை பாலசுப்பிரமணியம் , 

சென்னை 


8. கலித்தொகை- சி . வை . தாமோதரம் பிள்ளை பதிப்பு , 

சென்னை -1887 


9. கலைக் களஞ்சியம்- தொகுதி- எட்டு 
10. குமரேச சதகம் - சதகத்திரட்டு - 1. கழகம் 1968 
11. குறுந்தொகை - உ.வே.சா . பதிப்பு 4. சென்னை , 1962 
12. சப்த கல்பத்ருமம் - மோதிலால் பனாரசிதாஸ் , டில்லி 1961 
13. சர்வார்த்த சிற்பசிந்தாமணி சோதிடர் வீராசாமிமுதலியார் 

B. இரத்தின நாயகர் & சன்ஸ் , சென்னை -1915 , 1941 


14. சிலப்பதிகாரம்- கழகம் , 1972 


15. சில்பரத்தினம் சரசுவதிமகால் நூல் நிலைய வெளியீடு 

தஞ்சை , 1969 
16 . சீவக சிந்தாமணி- உ , வே சா பதிப்பு -7 , 1969 


பயன்படுத்திய நூல்கள் 


299 


- 


சைவ 


17. சோதிட கடலகராதி -- K. P. சிங்காரவேறு முதலியார் 

சென்னை , 1923 
18. ஜீபிலி தமிழ்ப்பேரகராதி எஸ் . சங்கரலிங்க முதலியார் , 1935 
19. தமிழ்ச் சாசனங்கள் - தங்கைய நாடார்பதிப்பு 

சித்தாந்த நூற்பதிப்புக்கழகம் , சென்னை -1967 
20. திருக்குறள் ஆராய்ச்சிப் பதிப்பு - கி . வா . 

கி . வா . ஜகந்நாதன் , 
கோவை . 1963 . 
21. திருமுருகாற்றுப்படை - கழகம் -1971 . 
22. திருவாரூர் மும்மணிக் கோவை . 
23. தென்னிந்திய கோயில் சாசனங்கள் பாகம் -3 , பகுதி 1 . 
24 . 

பாகம் - 3 , பகுதி 2 . 
அரசினர் சுவடி நூலகம் , சென்னை 
25. தொல்காப்பியம் பொருளதிகாரம் நச்சர் உரை - கழகம் 1973 
26. நற்றிணை - கழகம் , சென்னை , 1967 
27. நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தி , கழகம் , சென்னை , 

1971 


28. நாலடியார் - கழகம் , 1968 . 
29. நீலகேசி கழகப்பதிப்பு , சென்னை , 1973 
30. நூறுவருடப் பஞ்சாங்கம் - எஸ் . கூடலிங்கம் பிள்ளை 
31. நெடுநல்வாடை - கழகம் , 1971 


32. பாரதியார் கவிதைகள் - பூம்புகார் பிரசுரம் , சென்னை , 

1976 


33. பிரபுலிங்கலீலை - கழகம் , 1969 


34. புதிய ஆத்திசூடி - பாரதியார் பூம்புகார்பிரசுரம் , சென்னை , 

1976 


35. புறநானூறு 

கழகம் - 1971 
36. பெருங்கதை - உ . வே . சாமிநாத ஐயர் நூலகப்பதிப்பு , 

சென்னை 41 1969 
37. மணிமேகலை கழகம் , 

1969 
38. மந்திரப்பிரச்னம் - கடலங்குடி நடேச சாஸ்திரிகள் பதிப்பு : 

சென்னை , 1926 


300 


மனை நூல் 


39. மயமதம் - சரசுவதிமகால் நூல் நிலைய வெளியீடு , 113 , 

தஞ்சை சகம் 188 :. 
40 , மனையடி சாஸ்திரம் -4 முனுசாமி நாயுடு அச்சுக்கூடம் , 

சென்னை , 1917 
41. முத்தொள்ளாயிரம் -டி : கே . சிதம்பரநாத முதலியார் , தென் 

காசி , 1957 - 
42. வில்லிபுத்தூரார்பாரதம்.வை.மு.கோ.உரை , சென்னை, 1939 


43. வின்சுலோவின் தமிழ் ஆங்கில அகராதி 
44. வீரசோழியம் கி . வை . தாமோதரம் பிள்ளை பதிப்பு , 

சென்னை 1895 . 
45. Indian Ephemeries - Vol - 1V 


* 


